1,399 


MAHAMAHOPADHYAYA 
UR, U,V, SWAMINATHA IVER LIBRARY. 
TIRUVANMIYUR கனக) 
திருச்சிற்றம்பலம்‌. 


DO 9ECE—=— 


திருவிணாயாட ற்புராணம்‌. 


0006900 


இது 
கற்றேரும்‌ மற்றோருமாயெ யாவருக்குட 
எளிதிலே பயன்படும்பொருட்டு, 


யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ 


அறுமுக நாவலரால்‌ 


கத்திய ரூபமாகச்‌ செய்து, 


மேற்படியூர்‌ 
சதாசிவப்பிள்ணயால்‌ 
சென்னபட்டணம்‌ 
வித்தியா. நுபாலனயந்‌ இரசாலையில்‌ 
அ௮ச்சிற்ப தப்பிக்கப்பட்ட த. 
ழன்றம்‌ பதிப்பு. 
சாதா.ரணஸஹ்‌ அடி.மீ” 
இதனவிலை ரூபா - ௧. 
(Copyright ltegistered.) 


WAMINATHA WY ர! 
மறதி த ஜிம்‌ 


CN DOE 
படலப்பெயர்‌. 


அங்கமவெட்டின படலம்‌. 
அட்டமாசித்தியுபதேரித்தபடலம்‌. 
'அருச்சனப்படலமை. 
௮ன்னக்குழியும்வைகையுமழைத்தபடலம்‌. 
இசைவாதுவென்றபடலம்‌. 
.இடைக்காடனபிணக்குத்தீர்த்தடடலம. 
இந்திரன்பழிதிர்த்தபடலம்‌. 
இந்திரன்முடிமேல்வளையெறிந்தபடலம்‌. 
இரசவாதஞ்செய்தபடலம்‌. 
உக்கிரபாண்டியன அதிருவவதாரப்படலம்‌. 


உக்ரெகுமாரனுக்குவேல்வளைசெண்டுகொடுத்தபடலம்‌. 


உலவாக்கிழியருளியபடலம்‌. 
உலவாக்கோட்டையருளியபடலம்‌, 
எல்லாம்வல்லசித்தர்திருவிளையாடற்படலம்‌, 
எழுகடலழைத்தபடலம. 
கடல்சவறவேல்விட்டபடலம்‌, 
கரிக்குருவிக்குபதேசஞக்செய்தபட லம. 
கல்லானைச்குக்கரும்பருத்தியபடலம்‌, 
கிரனைக்கரையேற்றியபடலம. 
ீரனுச்கிலக்கணமுபசதேசித்தபடலம்‌. 
குண்டோதரனுக்கு அ௮ன்னமிட்டபடலம்‌. 
சங்கப்பலகைதந்தபடலம்‌, 
சங்கத்தார்கலகந்நிர்த்தபடலம்‌. 
சமணரைக்கழுவேற்றியபடலம்‌. 
சுக்தரப்பேரம்பெய்சபடலம்‌. 

சோழனை மடுவில்லீட்டியபடலம்‌. 
தடாதகைப்பிராட்டியார்திருவவதாரப்படலம்‌. 
தண்ணீர்ப்பந்தல்வைத்தபடலம்‌. 
தீருமிக்குப்பொற்கிழியளித்தபடலம்‌. 
தீலவிசேடம. 

திருக ரங்கண்டபடலம்‌. 
திருமணப்படலம்‌. 


திருமுகம்கொடுத்தபடலம்‌. 


படலப்பெயர்‌, 


திருவாலவாயான படலம்‌. 
திருவாதலுரடிகளுக்குபதேசித்தபடலம்‌, 
இர்த்தவிசேடம்‌, 

நரிபரியாக்யெபடலம்‌. 
தாகமெய்தபடலம்‌. 
நாரைக்குமுத்திகொடுிச்தபடலம்‌. 

நான்‌ மாடக்கூடலானபடலம்‌, 
பரிஈரியாககியபடலம்‌. 
பலகையிட்டபடலம்‌, 

பழியஞ்சின படலம்‌, 
பனறிக்குட்டிக்குமுல்கொடுத்தபடலம்‌. 
பன்றிக்குட்டிகளைமர்திரிகளாக்கியபடலம்‌, 
பாண்டியன சரர்நீர்த்தபடலம்‌. 

பு. ராணவரலாறு. 

மண்சுமந்தபடலம்‌. 
மலயத்துவசனையழைத்தபடலம்‌, 
மாணிக்கம்விற்றபடலம்‌, 
மாபாதகந்தீர்ச்தபடலம்‌. 
மாமனாகவந்‌அவழக்குரைத்தபடலம்‌, 
மாரயப்பசுவைவதைத்தபடலம்‌, 
மாறியாடின படலம்‌, 

மூர்த்திவிசேடம்‌. 
மெய்க்காட்டிட்டபடலம. 
மேருவைச்செண்டாலடித்தபடலம்‌. 
பானையெய்தபடலம்‌, 

வ ரகுணனுக்குச்சிவலோகங்காட்டியபடலம்‌, 


வருணனவிட்டகடலைவற்றச்செப்தபடலம்‌. 


வலைலீசெபடலம்‌. 

வளையல்விற்றபடலம்‌. 
வன்னியுங்கணெறுமிலிங்கமுமழைத்தப்டலம்‌, 
லிடையிலச்சனையிட்டபடலம்‌, 
விருச்சகுமாரபாலரானபடலம்‌, 
விறகுவிற்றபடலம்‌. 

வெள்ளையானை சாபரந்தீர்த்தபடலம்‌. 
வெள்ளியம்பலத்திருக்கூ த்தாடியபடலம்‌. 
வேதத்துச்குப்போருளருளிச்செய்சபடலம்‌, 


௧௩௫ 


223 


௨ 
கணபதி துணை, 
தி ருச்சிற்றம்பலம்‌, 
அறுவை 
மதுரையறுபத்துநானகு 
திருவிவாயாட ற்புராணம்‌. 
I 29-ம்‌ படக 
கடவுள்வணக்கம்‌, 
விநாயகர்‌, 
சத்தி யாய்ச்சிவ மாடித்‌ தனிப்பர 
முத்தி யான முதலைத்‌ ததிசெயச்‌ 
சுத்தி யாகிய சொற்பொரு ணல்குவ 
சித்தி யானைதன்‌ செய்யபொற்‌ பாதமே, 
சிவம்‌, 
வென்றுளே புலன்களைந்தார்மெய்யுணருள்ள௩தோறுஞ்‌ 
சென்‌ நுளேயமுதமூற்றுந்தருவருள்போற்றியேற்றுக்‌ 
குன்நுளேயிருந்துகாட்சிகொடுத்தருள்கோலம்போற்றி 
மன்நுளேமாறியாடுமறைச்சிலம்படிகள்போற்றி, (௨) 
சத்தி, 
சுரும்புமுரல்‌ கடி.மலர்ப்பூங்‌ குழல்போற்றி 
புத்தரியத்‌ தொடித்தோள்‌ போற்றி 
கரும்புருவச்‌ சலைபோற்றி கவுணியர்க்குப்‌ 
பாலசுரந்த கலசம்‌ போற்றி 
இரும்புமனங்‌ குழைத்தென்னை யெடுத்தாண்ட 
வங்கயற்க ணெம்பி ராட்டி. 


௨ கடவுளவணக்கம்‌, 


அரும்புமிள நகைபோற்றி யாரணநூ 
புரஞ்சிலம்பு மடிகள்‌ போற்றி, (நூ 
வாழ்த்து. 
மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம்‌ 
பல்குக வளங்க ளெங்கும்‌ பரவுக வறங்க ளின்ப 
நல்குக வுயிர்கட்‌ கெல்லா நான்மறைச்‌ சைவ மோக்கிப்‌ 
புல்குக வுலக மெல்லாம்‌ புரவலன்‌ செங்கோல்‌ வாழ்க.(௪) 
நூற்பயன்‌. 
இிங்களணி திருவால வாயெம்‌ மண்ண 
மிருவிளையாட்‌ டிவையன்‌ பு செய்து கேட்போர்‌ 
சங்கநிதி பதுமநிதிச்‌ செல்வ மோம்கித்‌ 
தகைமைதரு மகப்பெறுவர்‌ பகையை வெல்வர்‌ 
மங்கலநன்‌ மணம்பெறுவர்‌ பிணிவக்‌ தெய்தார்‌ 
வாழ்நாளு ஈனிபெறுவர்‌ வானா டெய்திப்‌ 
புங்கவரா யங்குளள போக சூழ்கிப்‌ 
புண்ணியராய்ச்‌ சிவனடிக்கழ்‌ ஈண்ணி வாழ்வார்‌. (௫) 
பரசிவம்‌. 
பூவண்ணம்‌ பூவின்‌ மணம்போல மெய்ப்‌ போதவின்ப 
மாவண்ண மெய்கொண்‌ டவன்றன்‌ வலியாணை தாங்கி 
மூவண்ண றன்சர்கிதி முத்தொழில்‌ செய்ய வாளா 
மேவண்ண லன்னான்‌ விளையாட்டின்‌ வினையை வெல்வாம்‌. 
சிவசத்தி, 
அண்டங்க ளெல்லா மனுவாக வணுக்க ளெல்லாம்‌ 
அண்டங்க ளாகப்‌ பெரிதாய்ச்‌ சிறிதா யினானும்‌ 
அண்டங்க ளுளளும்‌ புறம்புங்‌ கரியா யினாலும்‌ 
அண்டங்க எீன்று ணையென்ப றிந்த நல்லோர்‌. (௨) 
சோக்கலிங்கமூர்த்தி, 
பூவி ஞயகன்‌ பூமக ணாயகன்‌ 
காவி னாயக னாதிக்‌ கடவுளர்க்‌ 
காவி நாயக னங்கயற்‌ கண்ணிமா 
தேவிகாயகன்‌ சேவடி யேத்துவாம்‌, : (௩) 


கீடவுள் வணக்கம்‌. 


அங்கயற்கண்ணி. 
புக்கயற்கண்‌ ணரியபரம்‌ பரனுருவே 
தனக்குரிய படிவ மாகி 
இங்கயற்க ணகனுலக மெண்ணிறக்த 
சராசரங்க ளீன்றுக்‌ தாழாக 
கொங்கையற்கண்‌ மலர்க்கூந்தற்‌ குமரிபர்ண்‌ 
டியன்மகள்போற்‌ கோலங்‌ கொண்ட 
அங்கயற்கண்‌ ணம்மையிரு பாதப்போ 
தெப்போது மகத்துள்‌ வைப்பாம்‌. 
சபாபதி. 
உண்மையறி வர்னந்த வுருவாகி 
யெவ்வுயிர்க்கு முயிராய்‌ நீரின்‌ 
நண்மையனல்‌ வெம்மையெனத்‌ தனையகலா 
இருந்துசரா சரங்க ளீன்ற 
பெண்மையுரு வாகியதன்‌ னானந்தக்‌ 
கொடி மகிழ்ச்சி பெருக யார்க்கும்‌ 
அண்மையதா யம்பலத்து ளாடியருள்‌ 
பேரொளியை யகத்துள்‌ வைப்பாம்‌. 
சோமசுந்தரர்‌. 
சடைமறைத்துக்‌ கதிர்மகுடம்‌ தரித்துநறுங்‌ 
கொன்றையந்தார்‌ தணந்து வேப்பந்‌ 
தொடைமுடித்து விடநாகக்‌ கலனகற்றி 
மாணிக்கச்‌ சுடர்ப்பூ ணேந்தி 
விடைகிறுத்திக்‌ கயலெடுத்து வழுதிமரு 
மகனாக மீன நோக்கின்‌ 
மடவரலை மணந்துலக முழுதாண்ட 
சுந்தரனை வணக்கஞ்‌ செய்வாம்‌. 
தடாதகைப்பிராட்டியார்‌. 
செழியர்பிரான்‌ நிருமகளாய்க்‌ கலைபயின்று 
முடிபுனைஈ்து செங்கோ லோச்சி 
முழு தலகுஞ்‌ சயங்கொண்டு திறைகொண்டு 
நந்திகண முனைப்போர்‌ சாய்த்துத்‌ 


(௪) 


(6) 


(௬) 


௪ கடவுள்வணக்கம்‌, 


தொழுகணவற்‌ கணிமணமா லிகைசூட்டி க்‌ 
தன்மகுடஞ்‌ சூட்டிச்‌ செல்வக்‌ 

தழைவுறுதன்‌ னரசளித்த பெண்ணர9 
யடி.க்சமலக்‌ தலைமேல்‌ வைப்பாம்‌. 

கான்மாறியாடி யவர்‌. 

பொருமாறிற்‌ சளெர்தடந்தோ சளொருமாறன்‌ 
மனங்கிடந்த புழுக்க மாற 

வருமாறிற்‌ கண்ணருவி மாறாது 
களிப்படைய மண்ணும்‌ விண்ணும்‌ 

உருமாறிப்‌ பவககடல்வீழ்ற்‌ தாசலெனத்‌ 
தடமொறி யுழலு மாக்கள்‌ 

கருமாறிக்‌ கதியடையக்‌ கான்மாறி 
நடிததவரைக்‌ கருத்துள்‌ வைப்பாம்‌. 


தக்ஷிணாமூர்த்தி, 
கல்லாலின்‌ புடையமர்ந்து நான்‌ மறையா 
றங்கமுதற்‌ கற்ற கேள்வி" 
வல்லார்க ணால்வருக்கும்‌ வாக்நறெந்த 
பூரணமாய்‌ மறைக்கப்‌ பாலாய்‌ 
எல்லாமா யல்லதுமா யிருந்ததனை 
யிருந்தபடி யிருந்து காட்டிச்‌ 
சொல்லாமற்‌ சொன்னவரை நினையாம 
னினைந்துபவத்‌ தொடக்கை வெல்வாம்‌, 
சித்திவிநாயகர்‌. 
உள்ளமெனுங கூடத்தி லூக்கமெனுர்‌ 
தறிகிறுவி யுறுதியாகத்‌ 
தள்ளரிய வன்பென்‌ னு௩்‌ தொடர்பூட்டி 
யிடைப்படுத்தித்‌ தறுகட்‌ பாசக்‌ 
கள்ளவினைப்‌ பசுபோதக்‌ கவளமிடக்‌ 
களித்‌ துண்டு கருணை யென்னும்‌ 
வெள்ளமதம்‌ பொழிரித்தி வேழத்தை 
நினைந்திவரு வினைக டீர்ப்பாம்‌, 


(எ) 


(௮) 


(௯) 


(௧௦) 


கடவுளவணக்கம்‌. ட 


சுப்பிரமணியர்‌. 
கறங்குதிரைக்‌ கருங்கடலுங்‌ காரவுணப்‌ 
ிபருங்கடலுங்‌ கலங்கக்‌ கார்வர்‌ 
துறங்குசிகைப்‌ பொருப்புஞ்சூ ருரப்பொருப்பும்‌ 
பிளப்பமறை யுணர்ந்தோ ராற்றும்‌ 
அறங்குலவு மகத்தழலு மவணமட 
வார்வயிற்றி னழலு மூள 
மறங்குலவு வேலெடுத்த குமரவேள்‌ 
சேவடிகள்‌ வணக்கஞ்‌ செய்வாம்‌. (க்க) 
சரசுவதி. 
பழுதகன்ற நால்வகைச்சொன்‌ மலமெடுத்துப்‌ 
பத்திபடப்‌ பரப்பித்‌ இக்கு 
முழுதகன்‌ று மணந்துசுவை யொழுகியணி 
பெறமுக்கண்‌ மூர்த்தி தாளிற்‌ 
றொழுதகன்ற வன்பெனுகார்‌ தொடுத்தலங்கல்‌ 
சூட்டவரிச்‌ சுரும்புந்‌ £தனுங்‌ 
கொழுதகன்ற வெண்டோட்டு முண்டகத்தா 
ளடி.முடிமேற்‌ கொண்டு வாழ்வாம்‌. (௧௨) 
திருநந்திதேவர்‌, 
வந்திறை யடியிற்‌ முழும்‌ வானவர்‌ மகுடகோடி. 
பந்தியின்‌ மணிகள்‌ சிந்த வேத்திரப்‌ படையாற்றாக்க 
அந்தியும்‌ பகலும்‌ தொண்ட ரலகிடுஸ்‌ குப்பையாக்கும்‌ 
நந்தியெம்‌ பெருமான்பாத நகை மலர்‌ முடிமேல்வைப்பாம்‌. 
திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார்‌. 
கடியவிழ்‌ கடுக்கை வேணித்தாதைபோற்கனற்கண்மீனக்‌ 
கொடியனை வேவ நோக்கிக்‌ குறையிரந்‌ தனையான்‌ கற்பிற்‌ 
பிடியன ஈடையாள்‌ வேண்டப்‌ பின்‌ னுயி ரளித்துக்‌ காத்த 
முடியணி மாடக்‌ காழி முனிவனை வணக்கஞ்‌ செய்வாம்‌. 
திருநாவுக்கரசுநாயனார்‌. 
அறப்பெருஞ்‌ செல்விபாகத்‌ தண்ணலைக்தெழுத்தாலஞ்சா 
மறப்பெருஞ்‌ செய்கை மாரு வஞ்சக ரிட்டரல 


௭ கடவுள்வணக்கம்‌, 


நிறப்பெருங்‌ கடலும்‌ யார்க்கு நீக்துதற்‌ கரிய வேழு 
பிறப்பெனுங்‌ கடலு நீத்த பிரானடி வணக்கஞ்‌ செய்வாம்‌, 


சுந்தரமூர்த்திநாயனார்‌. 
அரவக லல்குலார்பா லாசைநீத்‌ தவர்க்கே வீடு 
தருவமென்‌ றளவில்வேதஞ்‌ சாற்றிய தலைவன்றன்னைப்‌ 
பரவைதன்‌ புலவிதீர்ப்பான்௧க முதுகண்படுக்கும்பானா [ம்‌: 
ளிரவினிற்றாதகொண்டோனிணையடி முடிமேல்‌ வைப்பா 
மாணிக்கவாசகசுவாமிகள்‌. 


எழுதரு மறைக டேறா விறைவனை யெல்லிற்கங்குற்‌ 
பொழுதது காலச்‌ தென்றும்‌ பூசனை விடாது செய்து 
தொழுதகை தலைமேலேறத்‌ தளும்புகண்‌ ணீருண்ஞூழ்கி 
அழுதடியடைந்தவன்‌ பன டியவர்க்கடிமைசெய்வாம்‌. (௧௪) 
சண்டேசார்‌ முதலிய நாயன்மார்‌, 

தீந்தைதா ளொடும்பிறவித்‌ தாளெ றிந்து 

கிருத்தரிரு தாளைச்‌ சேர்ப்த . 
மைந்தர் தாள்‌ வேதநெறி சைவநெறி 

பத்திரெறி வழாது வாய்மெய்‌ 
சிர்தைதா னரனடிக்கே செலுத்தினராய்ச்‌ 

சிவாலுபவச்‌ செல்வ ராகிப்‌ 
. பந்தமார்‌ தொடக்கறுத்த திருத்தொண்டர்‌ 
தாள்பரவிப்‌ பணிதல்‌ செய்வாம்‌. 

திரச்சிற்றம்பலம்‌, 


பு ச்‌) 


புராணவ ரலாறு, 
அப்பட ர 


நித்தியராய்‌; வியாபகராய்‌, தம்வயத்தராதல்‌, தூய 
வுடம்பின ராதல்‌, இயற்கையுணர்வினராதல்‌, முற்றுமூணர்‌ 
தல்‌, இயல்பாகவே பாசங்களினிங்குதல்‌, பேரருளுடை 
மை, முடிவிலாற்றலுடைமை, வரம்பிலின்பமுடைமை 
என்னும்‌ எண்குணங்களும்‌ உடையராய்‌ உள்ள பசுபதி 
யாகிய சிவன்‌, ஆன்மாக்களுக்கு அருள்செய்யும்பொரு 
ட்டு, ஒருதிருமுகமும்‌, சந்திரன்‌ சூரியன்‌ அக்கினி என்னும்‌ 
முச்சுடர்களாகிய மூன்று திருக்‌ கண்களும்‌, கங்கையை 
யும்‌, பிறையையும்‌, கொன்றைமாலையையும்‌ சூடிய சடாமு 
டியும்‌, சங்கக்குண்டலத்தையும்‌ தோட்டையும்‌ அணிந்த 
தருச்செவிகளும்‌, காளகண்டமும்‌, மான்‌ மழு அபயம்‌ வர 
தம்‌ என்பவைகளோடு கூடிய நான்கு திருக்கரங்களும்‌, 
விபூதியினாலே உத்தூளிக்கப்பட்ட செம்பவள த்திருமேனி 
யும்‌, வெள்ளைப்பூணூலையும்‌ எண்ணிறந்த பிரம விட்டுணு 
க்களூுடைய என்புமாலைகளையும்‌ பிரம கபாலங்களையும்‌ 
அணிந்த இருமார்பும்‌, புலித்தோலை உடுத்து உடைவாளு 
டனே கச்சையுடைத்தாய்‌ விளங்கும்‌ இருவரையும்‌, வீரக்‌ 
கழலும்‌ சிலம்பும்‌ ஒலிக்கும்‌ செந்தாமரை மலர்போலுர்‌ 
இருவடி.களும்‌ உடைய ஸ்ரீகண்ட. சரீரியாய்‌, பல இரத்த 
னங்களாலே புனையப்பட்ட வெள்ளிமயமாகய நானாவித 
சிகரங்களோடு கூடிய திருக்கைலாச மலையிலே, செம்பொற்‌ 
திருக்கோயிலிலே, தமது கணநாயகர்க ள மெய்யன்போடு 
சேவிப்ப, திம்புருகாரதர்கள்‌ இசைபாட,முனிவர்கள்‌ தங்‌ 
கள்‌ கைகள்‌ சிரசின்மேல்‌ ஏதிக்‌ குவியவுங்‌ கண்களினின்‌ 
றும்‌ ஆனந்த அருவி பாயவும்‌ மெய்ம்மயிர்‌ சிலிர்ப்‌பவும்‌ ௮ம்‌ 
மயிர்க்கால்‌ தோறும்‌ இவலை உண்டாகவும்‌ அழலிடைப்ப 
ட்ட இமெழுகுபோல மனங்க?ந்துருகவும்‌ சரீரம்‌ நடுங்கவும்‌ 
கண்டம்‌ விம்மவும்‌ ஈாத்தழுதழுப்பவும்‌ உரை தடுமாறவும்‌, 
தம்மையல்லாத பிறரொருவரையும்‌ பேசுதலறியாத வேத 
சிரசுகளை எடுத்தோத, திருஈர்திதேவர்‌ திருக்கரத்தித்கொ 
ண்டருளிய வேத்திரப்படையினாலே பலமுறை விலக்கப்‌ 
பட்டும்‌ அடிக்கப்பட்டும்‌ ஒதுக்கப்பட்டும்‌ பின்னிட்டு ஒது 


௮ புராணவரலாறு. 


ங்கிய திருமால்‌ பிரமன்‌ இந்திரன்‌ முதலாகிய தேவர்கள்‌ 
ஒரோவழி அருகித்‌ தங்கண்மேல்‌ ஓடிய இருகோக்கமும்‌ 
திருப்புன்முறுவலும்‌ கண்டு, இனி உய்ஈதனம்‌ உய்ர்தனம்‌ 
என்று, பணிந்த மொழியும்‌ தணிந்த நடையும்‌ உடையர்‌ 
க்ளாய்‌, ஆடையொதுக்கித்‌ தலைபணிந்து வாய்புதைத்துத்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ குறைகளைக்‌ கூற, எண்ணில்கோடி சூரிய 
ர்கள து ஒளியைப்போலும்‌ ஒளியையுடைய .இவவிய சிங்கா 
சனத்தின்மேலே, தமது அருட்சத்தியும்‌ உலகமாதாவுமா 
இய உமாதேவியார்‌ தமது இடப்பாகத்தின்‌ மேவ, அளவி 
றந்த பெருங்கருணையோடு வீற்திருந்தருளுவர்‌, 
அவர்‌ வீற்திருந்தருளும்‌ ௮த்திருக்கோயிலுக்கு முன்‌ 
உள்ள சிவதீர்த்தக்களையிலே ஒரு ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ 
உண்டு. அந்த மண்டபத்திலே வியாசமுனிவருடைய 
மாணாக்கராகிய சூதமுனிவர்‌ புலித்தோலாசன த்தின்மேல்‌ 
இருந்தார்‌. அப்பொழுது சம்புபத்தர்‌, சதானந்தர்‌, உத்த 
மர்‌, மகோதரர்‌, உக்கிரவீரியர்‌, பிரசண்டர்‌ முதலாய 
முனிவர்கள்‌ யாவரும்‌ அந்தச்‌ சிவதீர்த்தத்தில்‌ வந்து ஸ்நா 
னஞ்செய்அ, அம்‌ மண்டபத்தில்‌ ஏறியிருர்து, சந்தியாவம்‌ 
தனம்‌ முதலியவற்றை முடித்து, சிவனைத்‌ தியானித்துத்‌ 
துஇத்துக்கொண்டு, சூதமுனிவர்‌ திருமுன்சென்று, அவ 
ருடைய திருவடிகளை மலர்களினால்‌ அருச்சித்து, அவரை 
வணங்கித்‌ துஇத்து, அநாதிமுத்த சித்துருவாகிய முதற்க 
டவுள்‌ சிவபிரான்‌ என்பதே வேதம்‌ அகமம்‌ மிருதி புரா 
ணம்‌ முதலிய நூல்களின த தணிபொருளென்று தெளிக 
துனார்ந்த முனிவரரே, அங்கிங்கெனாதபடி. எங்கும்‌ நிறை 
ந்தருளிய பரமசிவன்‌ உயிர்கண்மேல்‌ வைத்த பெருங்கரு 
ணையினாலே விசேடமாக எழுந்தருளியிருக்கும்‌ தலங்கள்‌ 
மகாமேருஇிரி, மந்தரகிரி, கைலாசகரி, திருப்பருப்பதம்‌,” 
முதலாக அநந்தம்‌ என்று முன்னே அ௮ருளிச்செய்தீர்‌, எல்‌ 
லாத்தலங்களினும்‌ மேலானதாய்‌, எல்லாத்திர்த்தங்களி 
னும்‌ மேலாகிய தீர்த்தத்தைத்‌ தன்னிடத்து உடையதாய்‌, 
* திருப்பருப்பதம்‌ ஸ்ரீசைலம்‌; இது மல்லிகார்ச்சுனமென 
வும்‌ பெயர்‌ பெறும்‌, 


புராணவரலாறு. ௯ 


பரமசிவன்‌ எல்லாத்தலங்களினும்‌ தன்னிடத்தே விசேட 
மாக எழுக்தருளியிருக்கப்பெற்றதாய்‌ உள்ள சலமொன்று 
அடியேங்களுக்குச்‌ சொல்லியருளும்‌ என்று விண்ணப்பஞ்‌ 
செய்தார்கள்‌, 

சூதமுனிவர்‌ ௮௮ கேட்டு, முகமலர்க்து, பரமசிவனை 
யும தமது ஆசாரியரா யெ வியாசமுனிவரையும்‌ சிந்தித்துத்‌ 
துதித்த, தலவிசேடத்தைத்‌ தம்முள்ளே அராய்ந்து துணி 
ந்துகொண்டு, அவ்விருடிகளை நோக்க, முனிவர்களே, பதி 
னெண்புராணங்களுள்‌ காந்தம்‌ மிக உயர்ந்ததாய்‌, சனற்கு 
மாரசங்கிதை, சூதசங்கிதை, பிரமசங்கிதை, விட்டுணுசங்‌ 
இதை, சங்கரசங்கிதை, சூரசங்கிதை, * என அறுசங்கிதை 
களை உடைத்தாயிருக்கும்‌. அவற்றுள்‌, சங்கரசங்ணனெத 
பரமசிவனாலே உமாதேவியாருக்குச்‌ சொல்லியருளப்பட்‌ 
டது. அப்போது அதனை முருகக்கடவுள்‌ அவ்வம்மை 
யார்‌ மடியிலிருந்து கேட்டுணர்ந்து, தம்மை வழிபடும்‌ நன்‌ 
மாணாக்கராகெ அகத்தியழகாமுனிவருக்குச்‌ சொல்லிய 
ருளினார்‌. அன்றுதொட்டு அது அகத்தியச௪ங்கதகை என 
வழங்குகின்றது, அதனுள்ளே கேட்பவர்களுக்கு முத்தி 
யைக்‌ கொடுக்கும்‌ ஒரு சிவஸ்தலம்‌ சொல்லப்படூகன்றது. 
அஅ திருவாலவாய்‌ எனறார்‌. 

கேட்டன்‌ மாத்திரத்திலே முத்தியைத்‌ தரும்‌ தலம்‌ 
என்றவுடனே முத்தியின்‌ மிக்கவிருப்பத்தை உடை.யமுனி 
வர்கள்‌ அகமகிழற்து, சூதமுனிவரை அஞ்சலிசெய து, 
தபோகிதியே, ௮க்தத்திருப்பதியின்‌ பெருமையை அடியே 
ங்களுக்கு அருளிச்செய்யும்‌ என்று வீண்ணப்பஞ்செய்ய, 
சூதமுனிவர்‌ தாம்‌ கேட்ட முறைப்படி சொல்வாராயினார்‌. 

முனிவர்களே, முன்‌ ஒருகாளிலே பிரமதேவர்‌ காசிப்‌ 
பதியை ௮டைக்து, அகத்தியர்‌, வியாசர்‌, நாரதர்‌, சனகர்‌, 
சனந்தர்‌, சனாதனர்‌, சனற்குமாரர்‌, கெளதமர்‌, பராசரர்‌, 
வாமதேவர்‌, வான்மீகர்‌ * வூட்டர்‌, சுகர்‌ முதலாகிய 

* சூரன்‌ - சூரியன்‌. * வான்மீகரெனினும்‌, வான்மீட 

யெனினும்‌, வான்மிகியெனினும்‌ பொருந்தும்‌, 


௧௦ புராணவரலாறு. 


முனிவர்களோடு பத்து அசுவமேதஞ்செய்து, அவர்களுக்‌ 
குக்‌ கொடுக்கற்பாலனவற்றைக்‌ கொடுத்துவிட்டு, சத்திய 
லோகத்தை அடைந்தார்‌. அதன்‌ பின்‌ முனிவர்கள்‌ எல்லா 
ரும்‌ காசிவிசுவேசர்‌ ௪ர்நிதியை அடைந்து, வலஞ்செய்து 
வணங்கித்‌ துஇத்துக்கொண்டு, முத்திமண்டபத்திற்செ 
ன்று, தக்ஷிணாமூர்த்தி சந்கிதியிலிருக்து; காரதமுனிவன்ர 
நோக்கி, முனிவரரே, தலம்‌ தீர்த்தம்‌ மூர்த்தி என்னும்‌ 
மூன்‌ நினாலும்‌ விசேடமுடைய ஒரு சிவதலம்‌ சொல்லும்‌ 
என்று கேட்டார்கள்‌. அதற்கு நாரதமுனிவர்‌, கலைகளெ 
ல்லாம்‌ நன்குணர்க்த சனற்குமாரமகாமுனிவரிடத்தே 
கற்றவர்‌ வியாசமுனிவர்‌, அவரிடத்துக்‌ கேளுங்கள்‌ என்‌ 
ரூர்‌, அவ்வியாசமுனிவர்‌, முற்றறிவினராயெ முருகக்க 
டவுளிடத்தே வேதம்‌ முதலிய நூல்களெல்லாவற்றையும்‌ 
ஐயக்திரிபற உணர்ந்தவர்‌ அகத்தியமகாமுனிவர்‌, அவரி 
டத்துல்‌ கேளுங்கள்‌ என்று விடுத்தார்‌. உடனே அம்மு 
னிவர்கள்‌ அகத்தியமகாமுனிவரை அடைக்து, வணங்‌ 
இத்‌ அதித்து, கருணாகிதியே,தலவிசேடம்‌ தீர்த்தவிசேடம்‌ 
மூர்த்திவிசேடம்‌ என்னும்‌ இம்மூன்‌ றுவிசேடங்களும்‌ ஒரு 
ங்குடைய ஒரு சிவதலம்‌ அடியேங்களுக்குத்‌ திருவரயமல 
ர்ந்தருளும்‌ என்று விண்ணப்பஞ்‌ செய்தார்கள்‌. 


அத கேட்ட அவ்வகத்தியமகாமுனிவர்‌ திருமுகமல 
ர்ந்து அருள்கூர்ந்து. முத்திமண்டபத்தில்‌ வந்து இறக்கும்‌ 
நான்கு கோழிகளையும்‌ * விராயகக்கடவுளையும்‌ முருகக்‌ 
கடவுளையும்‌ தக்ஷிணாமூர்த்தியையும்‌ வணக்கி, மீனாக்ஷிய 
* மகானந்தன்‌ என்னும்‌ ஒருபிராமணன்‌ தான்‌ சண்டாளன்‌ 
கையிற்றுனம்‌ வாங்கனமைபற்றித்‌ தன்வருணத்தாரால்‌ நீக்கப்ப 
ட்டு, தன்மனைவியோடும்‌ மக்கள்‌ இருவரோடும்‌ காசியினினஅம்‌ 
நீங்கி,கங்கையாடிக்‌ காவடிகொண்டுபோவார்பின்‌செல்லும்போ௮, 
காட்டிலே வேடர்களாலே தன்‌ மனைவி மச்கள்களோடு கொல்லப்‌ 
பட்டான்‌. இறக்கும்பொழமுது காசியைத்‌ தியானித்துக்கொண்டு 
இறந்தமையால்‌, முன்னையறிவோடு சேவலாப்ப்‌ பிறந்தான்‌. ௮வன்‌ 
மனைவி பேடும்‌, மச்சளிருவரும்‌ குஞ்சுகளுமாய்ப்‌ பிறந்தார்கள்‌. 
இச்சான்குகோழிசளும்‌ கா௫ச்குச்‌ செல்வார்பினனே தொடர்நது 
லன்‌, காசியை அடைந்து, முத்திமண்டபத்தின இ இருக்கின்றன. 
மூன்ருமுசத்தில்‌ இவை ௮ம்மண்டபத்தின்‌ இறத்தலாற்‌ கைலாசத்‌ 


தலவிசேடம்‌, கக 


ம்மையையும்‌ சோமசுர்தரக்கடவுளையும்‌ தமது இருதயக 
மலத்தில்‌ இருத்தித்‌ தியானித்த, நெஞ்சரெக்குருகக்‌ கண்‌ 
ணீர்‌ வார மெய்ம்மயிர்‌ சிலிர்ப்ப அனந்தபரவசராட, ௮ம்‌ 
முனிவர்களை கோச்சி, இருடிகளே, கிருபாசமுத்திரமாகிய 
பரமசிவன்‌ பார்வதிதேவியாருக்குத்‌ தருவாயமலர்ந்தரு 
ரிய சங்கரசங்கிதையை நமது பரமாசாரியராகிய சுப்பிர 
மணியக்கடவுள்‌ நமக்கு அருளிச்செய்தார்‌. அந்தச்‌ சங்கி 
தையிலே நீங்கள்‌ வினாவிய மூன்று விசேடமும்‌ ஒருங்கு 
டைய தலமொன்று சொல்லப்படுநின்றது: அது செயற்‌ 
கரிய பெருந்தவங்களைச்‌ செய்து அதனாலே சித்தசுத்தி 
யைப்பெற்று அதனாலே சிவஞானத்தை அடைந்து அரிதி 
ற்பெறற்பாலதாதிய முத்தியைக்‌ கேட்பவர்களுக்கு எளி 
இற்கொடுக்கும்‌ தலம்‌, வேதாந்தப்‌ பொருளாகிய பரமசி 
வன்‌ அருளுருக்கொண்டு அறுபத்துநான்கு திருவிளையா 
டல்களைச்‌ செய்தருளிய தலம்‌, அதன்பெயர்‌ திருவால 
வாய்‌, அது பூலோகசிவலே$கம்‌, அர்தத்தலத்தின்‌ மூன்று 
விசேடங்களையும்‌, சோமசுந்தரக்கடவுள்‌ செய்தருளிய 
அறுபத்துநான்கு இருவிளையாடல்களையும்‌, நமது அசாரி 
யர்‌ நமக்குத்‌ தருவாய்மலர்கதருளிய படியே, நாம்‌ உங்க 
ளரூக்குச்‌ சொல்வாம்‌ என்று சொல்லலற்றார்‌. 
தீநச்சிற்றம்பலம்‌. 
பை க்கக்‌ ச்‌ 


தலவி சடம்‌, 


சிவபத்தியிற்‌ சிறந்த முனிவர்களே, நீங்கள்‌ விரும்பிக்‌ 
கேட்ட தலம்‌ நாம்‌ இப்போது சொல்லிய திருவாலவாயே 
யாம்‌, இந்தத்திருப்பதியிலே சுவர்ணகஞ்சம்‌ * எனப்‌ பெ 
யர்கெரண்ட ஒருதடாகமும்‌, அதன்‌ சமீபத்திலே ஞானவ 
டிவாய்‌ முளைத்த சோமசுந்தரமூர்த்தி எனப்‌ பெயர்கொ 
தையடையும்‌. அன்‌ தொட்டு அம்மண்டபம்‌ குக்குடமண்டபமெ 
ன்றும்‌ பெயர்பெறும்‌. இவ்வாறே திருமாலுக்குப்‌ பரமசிவனாலே 
திருவாய்மலர்ந்தருளப்பட்டது. இச்சரித்திரம்‌ காதிகண்டத்தில்‌ 


முத்திமண்டப தீதின்‌ கசையுரைத்தவத்தியாயத்திற்‌ காண்க, 
* சுவர்ணகஞ்சம்‌ - பொற்றாமரை. 


௧௨... தலவிசேடம்‌, 


ண்ட ஒரு சிவலிங்கமும்‌ உண்டு, இந்தத்திருவாலவாய்க்கு 
ஒப்பாயெ தலமும்‌, சுவர்ணகஞ்சத்துக்கு ஒப்பாகிய தீர்ச்த 
மும்‌, சோமசுர்தரமூர்த்திக்கு ஒப்பாகிய சிவலிம்சமூர்த்தியு 
ம்‌,கூவுலகங்களினும்‌ இல்லை, இது சத்தியம்‌.இம்மூன்றனுள்‌, 
தலவிசேடத்தை முன்னே சொல்வோம்‌, கேளுங்கள்‌, 


எவ்வுலகங்களினும்‌ புண்ணியதலங்களே சிறந்தன, 
அவைகளுளளே சவதலங்கள்‌ சிறந்தன, அவைகளுள்‌ ளே 
அறுபத்தெட்டுச்‌ சிவதலங்கள்‌ சிறந்தன, ௮வைகளுள் ளே 
பதினாறு சிவதலங்கள்‌ சிறந்தன, அவைகளுள்ளே நான்கு 
சிவதலங்கள்‌ சிறர்தன. அவைகளாவன சிதம்பரம்‌, காசி, 
திருக்காளத்தி, திருவாலவாய்‌ என்பவைகளாம்‌, இந்நான்‌ 
கலுள்ளும்‌, தெம்பரம்‌ தரிரித்தவர்களுக்கும்‌, காரி தன்னி 
டத்திறந்தவர்களுக்கும்‌, திருக்காளத்தி வழிபட்டவர்களு 
க்கும்‌ போகத்தையும்‌ மோக்ஷத்தையும்‌ கொடுக்கும்‌: இரு 
வாலவாய்‌ தன்பெயரைக்‌ கேட்டவர்களுக்குப்‌ போகத்தை 
யும்‌ மோக்ஷத்தையும்‌ கொடுக்கும்‌: ஆதலால்‌, இந்கான்கனு 
ள்ளும்‌ திருவாலவாயே சிறந்தது. இதுவுமன்றி, பரமகரு 
ணாகிதியாகிய பரமசிவன்‌ எல்லாத்தலங்களையும்‌ படைக்‌ 
கும்பொருட்டு முன்னே இத்திருவாலவாயைப்‌ படைத்து, 
இதன்கண்‌ எழுதந்தருளியிருக்தார்‌. 


திருவாலவாயென்று கேட்ட வரே தருமத்தை அடை 
வர்‌; இருவாலவாயென்று நினைத்தவரே பொருளை அடை 
வர்‌; திருவாலவாயிலே சோமசுர்தரக்கடவுளைத்‌ தரிசித்த 
வரே இன்பத்தை அடைவர்‌; திருவாலவாயில்‌ எந்நாளும்‌ 
வசித்தவரே மோக்ஷத்தை அடைவர்‌, 


காரி முதலிய சிவதலங்கள்‌ தேகாந்தத்தில்‌ “முத்தி 
யைக்கொடுக்கும்‌; இத்திருவாலவாய்‌ தன்னிடத்து வூப்‌ 
போர்க்கு இம்மையிலே சீவன்‌ முத்தியையும்‌ பின்னர்ப்‌ பர 
முத்தியையுங்‌ கொடுக்கும்‌. அதனால்‌ இச்சீவன்முத்திபுரம்‌ 


தனக்குத்‌ தனே ஒப்பாகும்‌. அதலால்‌ இத்திருப்பதியை 
விட்டுப்‌ பிறபதிகளிற்சென்று தவஞ்செய்வோர்‌ தம்முள்‌ 


தலவிசேடம்‌. ௧௩ 


ளங்கையினுள்ள பாயசத்தை உகுத்துவிட்டுப்‌ புறங்‌ 
கையை நக்குவார்‌ போல்வர்‌, 

மற்றைத்‌ தலங்களிலே அசுவீமேதம்‌, வாசபேயம்‌, 
சோடச, அக்கினிட்டோமம்‌, இராசசூயம்‌ முதலிய யாக 
ங்களைச்‌ செய்த பேறும்‌, தரிசபூர்ணமாசம்‌ முதலிய இட்‌ 
டிகளைச்‌ செய்தபேறும்‌, என்‌ நெய்‌ அன்னம்‌ கனனிகை 
குதிரை தேர்‌ யானை வீடு வெள்ளி பசு பொன்‌ ஆபரணம்‌ 
வஸ்திரம்‌ வயல்‌ அடிமை முதலிய தானங்களைச்‌ செய்த 
பேறும்‌, காரி முதலிய சிவதலங்களிலே வசித்த பேறும்‌, 
கங்கை, காளிந்தி, சரசுவதி, காவிரி, கிருஷ்ணவேணி, 
துங்கபத்திரை, பாலி, தாமிரபரணி முதலிய நதிகளெல்‌ 
லாவற்றினும்‌ ஸ்கானஞ்செய்த பேறும்‌, திருவர்ல்வாயிலே 
எந்நாளும்‌ வசித்தவருக்குக்‌ கிடைக்கும்‌. 

மற்றைத்‌ தலங்களிலே செய்யப்பட்ட கொலை, களவு, 
கள்ளுணல்‌, பிறர்மனைநயத்தல்‌ முதலிய பாதகங்களெல் 
லாம்‌ திருவாலவாயிலே எர்காளும்‌ வசிப்பவரை விட்டு 
நீங்கும்‌. 

மற்றைத்தலங்களிலே மாசக்தோ றும்‌ சாந்திராயணவி 
ரதம்‌ அனுட்டித்தலாலாகும்‌ பயன்‌ திருவாலவாயிலே இர 
விற்புசித்தலால்‌ உண்டாகும்‌. மற்றைத்தலங்களிலே ஒரு 
மாசம்‌ உபவரித்தலாலாகும்‌ பயன்‌ திருவாலவாயிலே 
ஒருகாள்‌ உபவசித்தலால்‌ உண்டாகும்‌. மற்றைத்தலங்க 
ளிலே நான்குமாசம்‌ உபவசரித்தலாலாகும்‌ பயன்‌ திருவா 
லவாயிலே அட்டமிவிரதம்‌ அனுட்டிக்தலால்‌ உண்டா 
கும்‌. மற்றைத்தலங்களிலே அறுமாசம்‌ உபவசித்தலாலா 
கும்‌ பயன்‌ திருவாலவாயிலே சோமவாரவிரதம்‌ அனு ன்‌ 
தீதலால்‌ உண்டாகும்‌. மற்றைத்தலங்களிலே ஒருவருடம்‌ 
உபவசித்தலாலாகும்‌ பயன்‌ திருவாலவாயிலே சிவராத்தி 
ரிவிரதம்‌ அனுட்டிச்தலால்‌ உண்டாகும்‌, ஐம்பொறிகளை 
யும்‌ வென்ற தபரி இருவாலவாயிலே முப்பொழுதும்‌ 
போசனஞ்செய்துகொண்டு வ௫த்தானாயினும்‌, அவன்‌ 
வாயுவை உண்டு பெருர்தவஞ்‌ செய்தோனாவீன்‌, திருவால 


௧௪ தலவீசேடம்‌. 


வாயிலே பிராமணருக்கு ஒருபிடி அரிசியும்‌ தபசிகளுக்கு 
ஒருபிச்சையும்‌ கொடுத்தவர்‌ மற்றைத்தலங்களிலே சோட 
சதானஞ்‌ செய்தலாலாகும்‌ பயனைப்‌ பெறுவர்‌, 


எல்லாத்தலங்களிலும்‌ வசித்த பேறும்‌, எல்லாத்‌ தீர்‌ 
த்தங்களிலும்‌ ஸ்கானஞ்செய்த பேறும்‌, எல்லாத்‌ தானங்‌ 
களையுங்கொடுத்த பேறும்‌, எல்லாப்பூசைகளையுஞ்‌ செய்த 
பேறும்‌, எல்லாத்தவங்களையும்‌ முடித்த பேறும்‌, எல்லாம 
நதிரங்களையும்‌ செபித்த பேறும்‌, எல்லாநூல்களையும்‌ அறி 
ந்த பேறும்‌, எல்லா யோக ஞானங்களையும்‌ அனுட்டித்த 
பேறும்‌, இருவாலவாயிலே எந்நாளும்‌ வசிப்பவருக்குக்‌ 
கிடைக்கும்‌. 

ஆசலால்‌ திருவாலவாய்க்கு ஒப்பாகிய தலம்‌ எங்கும்‌ 
இல்லை, இதனால்‌, வினைகளை வென்று சிவபெருமானுடைய 
இருவடிக்கீம்‌ வாழும்‌ பேரின்பத்தைப்‌ பெற்று உய்ய 
விரும்புவோர்‌, திருவாலவாயிலே, சிவனிடத்து அன்பும்‌ 
உயிர்களிடத்து அருளும்‌ உடையராய்‌, எந்காளும்‌ வரிக்‌ 
கக்கடவர்‌. 

முன்னொருகாளிலே, பிரமதேவர்‌, திருக்கைலாயமுத 
லிய தலங்களெல்லாவற்றையும்‌ ஒருதலைத்தட்டி லும்‌, இரு 
வாலவாயை மற்றைத்தட்டி.லும்‌ இட்டுத்‌ தூக்யெபோத, 
திருவாலவாயே மிகக்‌ கனத்தமை கண்டு, இதுவே மூவுல 
கங்களினும்‌ மிக மேலாகிய தலம்‌ என்று நிச்சயித்தார்‌, 


இத்திருப்படைகீட்டின்‌ இருகாமங்களாவன, சிவக்‌ 
ரம்‌, கடம்பவனம்‌, சீவன்முத்திபுரம்‌, கன்னியாபுரம்‌, திரு 
வாலவாய்‌, மதுரை, பூலோகசிவலோகம்‌, சமட்டிவித்தியா 
பிரம்‌, நான்‌ மாடக்கூடல்‌, தவாதசாந்ததலம்‌ என்பனவாம்‌. 


திநச்சிற்றம்பலம்‌, 
தீர்த்த விசேடம்‌, 


முனிவர்களே, பரமகாருணிகராகய சோமசுந்தரக்‌ 
கடவுள்‌, கங்கை, காவிரி முதலிய ஈதிகளும்‌, கடல்களும்‌; 


தீர்ச்தவிசேடம்‌. கடு 


மேகங்களும்‌, பிறவும்‌ தோன்‌ றுமுன்னே, தமக்கு அபிஷே 
கஞ்‌ செய்தற்பொருட்டு உண்டாக்கியருளிய தீர்த்தம்‌ 
பொற்றாமரைவாகி, அது எப்படியெனில்‌, சொல்வோம்‌; 
கேளுங்கள்‌, 

உண்மையறிவானந்த வடிவாகிய சொக்கலிங்க மூர்‌ 
த்தி அதிகாலத்திலே ஒருதிருவிளையாட்டைத்‌ திருவுளத 
தடைத்து, அருள்வடிவாகெ மீனாக்ஷியம்மையாரோடு 
தருமவடிவாகிய இடபவாகன த்தின்மேந்கொண்டு,தமக்கு 
முன்னும்‌ பின்னும்‌ பக்கமும்‌ இருநந்திதேவர்‌ முதலிய 
கணகாதர்கள்‌ துதிசெய்து சூழும்படி சென்று, நாகருலக 
தீதினும்‌, சுவர்க்கத்தினும்‌, சத்தியலோகத்தினும்‌, வைகு 
ண்டத்தினும்‌, தமது உலகத்தினும்‌ சஞ்சரித்துத்‌ திருவி 
ளையாடல்‌ செய்து; அங்கங்குள்ளோர்‌ தமது சக்நிதியில்‌ 
வந்து வணம்கித்‌ துதிக்க, அவரவருக்குத்‌ திருவருள்செ 
யது; தமது இருவாலவாயை அடைந்து, தமது கணநா 
தீர்கண்மேல்‌ திருக்கடைக்ண்‌ சாத்தியருளினார்‌. 


அப்பொழுது திருகந்திதேவர்‌ முதலிய கணநாதர்கள்‌ 
வ்ணங்கித்‌ தஇத்து, எம்பெருமானே, இச்சிவலிங்கமூர்த்‌ 
திக்கு அபிஷே.கஞ்செய்யவும்‌, அடியேங்கள ஸ்நானஞ்‌ 
செய்து உய்யவும்‌, கங்கை முதலிய நதிகளும்‌, தடாகங்க 
ரூம்‌, பிற நீர்கிலைகளும்‌ இல்லையே, ஆதலால்‌, அடியேங்க 
ண்மேல்‌ பெருங்கருணைகர்ந்து, இங்கே ஒருதீர்த்தம்‌ 
உண்டாக்கியருளுகவென்று விண்ணப்பஞ்செய்தார்கள்‌. 
உடனே வேண்டுவார்‌ வேண்டியதே ஈயுஞ்‌ செவபிரானான 
வர்‌ அந்தச்‌ சிவலிங்கமூர்த்திக்குத்‌ தென்8ீழ்த்திசையிலே 
தமது சூலத்தை நாட்ட, அத பூமியையும்‌ பாதாளத்தை 
யும்‌, ௮ண்டகடாகத்தையும்‌ கிழித்தது. அவ்விடத்தினி 
ன்றும்‌ பெரும்புறக்‌ கடல்போல நீர்‌ பெருகி மேலேயோ 
ங்க, சிவபெருமான்‌ தமது திருக்கரத்தால்‌ அமைத்து, 
சடாமுடியிலுள்ள கங்கைநீரை அதிலே செளித்துக்‌ கல 
ந்து, புண்ணியதிர்த்தமாக்‌,கணநாதர்களை ரோக்கித்‌ திரு 
வாய்மலர்க்சருளுவார்‌. நம்முடைய அன்பர்களே, இத்தீர்‌ 


௧௬ தீர்த்தவிசேடம்‌. 


த்தம்‌ மறறைத்தீர்த்கக்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ முன்னே 
ஈம்மால்‌ உண்டாக்கப்பட்டமையால்‌ அதிதீர்த்தமென 
வும்‌, இனி உண்டாக்கப்படும்‌ இர்த்தங்களெல்லாவந்றிற்‌ 
கும்‌ மேலாயிருத்தலால்‌ பரமதீர்ச்தமெனவும்‌, தன்னிட 
தீதே ஸ்கானஞ்செய்தவருக்கு மங்கலத்தைக்‌ கொடுத்த 
லால்‌ சிவதீர்த்தமெனவும்‌, ஞர்னத்தைக்‌ கொடுத்தலால்‌ 
ஞான தீர்த்தமெனவும்‌, முத்தியைக்‌ கொடுத்தலால்‌ முத்‌ 
இதீர்த்தமெனவும்‌, பெயர்‌ பெறும்‌, இந்தத்‌ தீர்த்தத்‌ 
திலே ல்கானம்பண்ணித்‌ தர்ப்பணஞ்செய்து, தானங்கொ 
டுத்து; அதன்‌ கரையிலிருந்து பஞ்சாகூரரஞ்‌ செபித்து, 
மெய்யன்புடனே நம்மை வலஞ்செய்து வணங்கித்‌ துதித்‌ 
தவர்‌ தர்ம்‌ மானுடப்பிறவியைப்‌ பெற்றதனாலாகிய .பய 
னைப்‌ பெறுவர்‌. இந்தத்‌ தீர்த்தத்‌இனாலே நமக்கு அபிஷேக 
குசெய்யின்‌, பதினுலுலகங்களினும்‌ உண்டாக்கப்படுக்‌ 
தீர்த்தங்களெல்லாவற்றானும்‌ அபிஷேகஞ்செய்த பயன்‌ 
கிடைக்கும்‌ என்‌ றருளிச்செய்து; தாம்‌ அர்தச்திர்த்தத்‌ 
திலே ஸ்கானஞ்செய்‌ தகொண்டு, அக்கணநாதர்களை நோ 
க்கி, நீங்கள்‌ இந்தத்தீர்த்தத்திலே ஸ்கானஞ்செய்து இங்கு 
ள்ள சிவலிங்கத்தை அன்போடு பூசை செய்யுங்களென்‌ று 
அனுஞ்ஞஜைசெய்து, சிவலிங்கத்தின்‌ மறைந்தருளினார்‌. 
அவ்வனுஞ்ஞையைத்‌ தலைமேற்கொண்டு இருகந்திதேவர்‌ 
முதலிய கணர்கள்‌ பொற்றாமரைவாவியிலே ஸ்நானஞ்செ 
ய து,;சோமசுந்தரமூர்த்தியை அர்தத்திர்த்தத்தனாலே விதி 
ப்படி ஆட்டிப்‌ பூசித்து, தாம்‌ விரும்பிய வரங்களைப்‌ பெற்‌ 
றார்கள்‌. இத்தீர்த்தத்தின்‌ வரலாறு இது; இனி இதன்‌ 
மூமையைச்‌ சொல்வோம்‌, கேளுங்கள்‌, 


பொற்றாமரைவாவியைப்‌ பார்த்தால்‌, பாவம்‌ நீங்கும்‌. 
அதிலே ஸ்கானஞ்செய்தால்‌, விரும்பிய பொருள்களெல்‌ 
லாம்‌ இடைக்கும்‌, முழுக்கொன்றுக்கு உலகத்துள்ள இர்‌ 
கீதங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ ஸ்சானஞ்செய்த பயன்‌ டை 
க்கும்‌. சரீரத்தை மிருத்திகையினாலே விதிப்படி சுத்திசெ 
ய்து வருணஞாக்த மந்திரத்தை உச்சரிச் துக்கொண்டு ஸ்ஈா 


தீர்த்தவிசேடம்‌, ௧௭ 


னஞ்செய்தால்‌, புண்ணியதீர்த்தல்களெல்லாவற்தினும்‌ 
ஸ்கானஞ்செய்து நான்குவேதங்களையும்‌ முற்றவுணர்ந்த 
பிராமணர்களுக்கு எல்லாப்பொருள் களையும்‌ தானஞ்செ 
ய்த பெரும்பேறு உண்டாகும்‌. நெருப்பை நீனைவின்றித்‌ 
இண்டினும்‌ அது சுடுமன்றோ, அதுபோலவே பொற்றாம 
ஐ ரவாவியை நினைவின்றித்‌ தீண்டினும்‌ அது மலத்தை 
நீக்கி முத்தியைக்‌ கொடுக்கும்‌. பொற்றாமரை வாவியிலே 
ஸ்நானஞ்செய்தவர்‌ சீவன்முச்தியைப்‌ பெறுவர்‌, வாருண 
ஸ்நானம்‌, ஆக்கினேயல்கானம்‌, மந்திரஸ்கானம்‌ முதலிய 
எண்வகை ஸ்நானங்களைச்‌ செய்த பேறுகளெல்லாம்பொ 
ற்றுமரைவாவியிலே ஸ்கானஞ்செய்த பெரும்பேற்றுக்கு 
ஒவ்வாவாம்‌, பொற்றாமரைவாவியிலே ஸ்நானஞ்செய் து 
சோமசுந்தரக்கடவுளை வணக்கினோன்‌ பரமுத்தியை 
அடைவன்‌. சிரத்தையின்றி ஸ்மானஞ்செய்தவன்‌ சுவர்க்க 
த்தை அடைவன்‌. சிரத்தையோடு ஸ்கானஞ்செய்து தே 
வர்‌ முதலியோருக்கு அட்சதை, .திலம்‌ என்பவை கொ 
ண்டு தருப்பணஞ்செய்தவன்‌ யாகங்களெல்லாவற்றையும்‌ 
முடித்த பயனை அடைவன்‌. விரதம்‌, பூசை, தானம்‌, தரு 
மம்‌, ஓமம்‌, தவம்‌, செபம்‌, தியானம்‌ என்பவைகளைப்‌ 
பொற்றாமரைவாவிக்கரையிலிருக்து செய்யின்‌, மற்றைத்‌ 
தலங்களின்‌ இருந்து செய்த பயனிற்‌ கோடிமடங்கு அதி 
கமாகிய பயன்‌ கிடைக்கும்‌, 

பொற்றாமரை வாவியிலே சென்மாக்ஷத்திரத்திலே 
ஸ்நானஞ்செய்தால்‌, பிறவித்‌ துன்பம்‌ நீக்கிவிடும்‌, சத இரை, 
கார்த்திகை, மாரி என்னும்‌ மாசங்களிலே ஸ்நானஞ்செ 
ய்து பிதிரர்பொருட்டுப்‌ பிண்டங்கொடுத்தால்‌, அவர்‌ தாம்‌ 
அழாத பிறவிக்கடலினின்றும்‌ நீல்கி முத்திக்கரையேறுவர்‌. 
பொற்றாமரைவாலிக்கரையிலே பிதிர்கடன்களைச்‌ செய்‌ 
யின்‌, எள்ளொன்றிற்கு அயிரம்‌ வருடமாக அவர்‌ சுவர்க்‌ 
கலோக த்தை அளுவர்‌. மூவுலகத்திலுள்ள தீர்த்தங்களும்‌ 
காடோறும்‌ சேவிக்கும்‌ பொற்றுமரைவாவியிலே எந்கா 
ரூம்‌ ஸ்சானஞ்செய்து அந்தத்‌ இர்த்தத்தினலே வெயிரா 


னைப்‌ பூசிப்பவர்‌ இப்பிறவியிற்றானே முத்தியை அடைவர்‌, 
அக்கனிகோச்திரம்‌, விரதம்‌, வேதபாராயணம்‌, தானம்‌, 
தவம்‌ என்னும்‌ இவைகள்‌ தரும்‌ பேறுகளெல்லாம்‌ சோம 
சுந்தரக்கடவுளைப்‌ பூசிக்குஞ்‌ சவெப்பீராமணர்களுக்குப்‌ 
பொற்றாமரைவாவிக்கரையிலிருந்து தானஞ்செய்யும்‌ பேற்‌ 
திலே கோடியினொன்றுக்கு ஒப்பாகாவாம்‌. முற்பிறப்புக்க்‌ 
ளிலே நல்லொழுக்கம்‌ பூண்டு, விரசமும்‌, தானமும்‌, தவ 
முஞ்செய்த சுத்தானமாக்களுக்கன்‌ றி, மற்றையோருக்கு 
இத்தீர்த்சகம்‌ இப்பிறப்பிலே நாடோறும்‌ ஸ்நானஞ்செய்த 
ற்குக்‌ கடையா ௮. 

சிவபெருமானுடைய அட்டமூர்த்தங்களுள்‌ சலம்‌ 
என்னும்‌ மூர்த்சமாகிய பொற்ருமரைவாவியிலே ௮மாவா 
சையிலும்‌, மாசப்பிறப்பிலும்‌, கிரகணபுண்ணியகாலத்தி 
லும்‌, விதிபாதயோகத்திலும்‌, ஸ்நானஞ்செய்‌ த தருப்பண 
மும்‌ தானமும்‌ செபமுஞ்செய்தால்‌, முறையே நூறுமட 
ங்கு, ஆயிரமடங்கு. இலஷூமடங்கு, அனந்தமடங்கு பய 
ன்டைக்கும்‌. சித்திரை மாசப்பிறப்பும்‌, ஐப்பசி மாசப்பி 
றப்புமாகிய விஷாுவத்புண்ணியகாலங்களிலே ஸ்நானஞ்‌ 
செய்தால்‌, மற்றை நாள்களிலே ஸ்கானஞ்செய்த பயனி 
லும்‌ பதினாயிரமடங்கதிகமாயெ பயன்‌ நிடைக்கும்‌. தை 
மாசப்பிறப்பும்‌, அடிமாசப்பிறப்புமாயெ அயன புண்ணிய 
காலங்களிலே ஸ்நகானஞ்செய்தால்‌, இருப தினாயிரமடங்கதி 
கமாகிய பயன்‌ கிடைக்கும்‌. சோமவாரமும்‌ அமாவாசை 
யுங்‌ கூடிய புண்ணிய காலத்திலே ல்கானஞ்செய்தால்‌, 
அனந்தமடங்கதிகமாயெ பயன்‌ கிடைக்கும்‌. பிரயாகை 
யிலே தைமாசமுழுதினும்‌ ஸ்கானஞ்செய்க பேறு பொற்றா 
மரைவாவியிலே ஒருநாள்‌ ஸ்நானஞ்செய்தவனுக்குக்‌ இடை 
க்கும்‌. ஒருவருடம்‌ நியமமாக ஸ்கானஞ்செய்து மீன்க்ஷி 
யம்மையையும்‌ சொக்கலிங்கமூர்த்தியையும்‌ வழிபடின்‌, 
மலைக்கும்‌ புத்திரபாக்கியம்‌ படைக்கும்‌. இத்தீர்த்தத்‌ 
தைப்‌ பார்த்தலினாலே தருமமும்‌, தீண்டலினாலே பொரு 
ளும்‌, உட்கொள்ளலினாலே இன்பமும்‌, ஸ்நானஞ்‌ செய்த 
லினாலே முத்தியும்‌, இடைக்கும்‌, 


93 11 


மூர்த்திவிசேடம்‌. 


இத்தீர்த்தம்‌ சிவபிரான்‌ அருளிச்செய்த காரணங்க 
ளானன்றி வேறு பல காரணங்களினாலும்‌ பலபெயர்‌ 
பெறும்‌, சிவனுடைய சடாமுடியிலுள்ள கங்கைநீர்‌ கலக்‌ 
கப்பெற்றமையால்‌ சிவகங்கையெனவும்‌, எல்லாத்தீர்த்தங்‌ 
களினும்‌ உத்தமமாய்‌ விளங்குதலால்‌ உத்தமதிர்த்தமென 
வும்‌, பொற்றாமரைமலர்கள்‌ அலர்தலால்‌ பொற்றாமரை 
வாவியெனவும்‌, தருமம்‌, அருத்தம்‌, காமம்‌, மோக்ஷம்‌ 
என்னும்‌ உறுதிப்பொருள்‌ நான கையுக்‌ தருதலால்‌ தரும 
தீர்த்தம்‌, அருத்ததீர்த்சம்‌, காமதீர்த்தம்‌, மோக்ஷதீர்த்த 
மெனவும்‌ பெயர்‌ பெறும்‌, 

திநச்சிற்றம்பலம்‌. 


மூர்த்தி விசேடம்‌, 


முனிவர்களே, மகாமேருமலை, திருக்கைலாயமலை, மந்‌ 
தரமலை, திருக்கேதாரம்‌, காசி முதலிய தலங்களிலே சிவ 
லீங்கமூர்த்திகள்‌ தோன்றுமுன்னரே இக்கடம்பமரத்தடி 
யிலே இந்தச்சுவலிங்கந்‌ தோன்றியது. இது தோன்‌ நியபி 
ன்னே அத்தலங்களினுள்ள சவலிங்கங்களெல்லாம்‌ சோ 
ன்றின. அதலால்‌, ஞானவடிவாயெ இந்தச்சிவலிங்கம்‌ 
மூலலிங்கமென்று இறெப்பித்துச்‌ சொல்லப்படும்‌. தமது 
இச்சைவயத்தாற்‌ கொள்ளப்பட்ட முப்பத்திரண்டிலக்க 
ணங்களும்‌ அமைந்த திருமேனியையுடைய சிவபெருமான்‌ 
உமாதேவியாரோடூம்‌ இச்சிவலிங்கத்தில அழகுசெய்து 
சாந்கித்தியராய்‌ இருத்தலால்‌, தேவர்கள்‌ சோமசுந்தரக்க 
டவுளென்று திருநாமஞ்‌ சாத்தினார்கள்‌, இச்சோமசுந்தர 
ககடவுள்‌ உலகமெங்கும்‌ வியாபித்து நிற்றலாலன்றோ, 
இவர்மு துதிலே பாண்டியன்கையிற்‌ பிரம்பு பட்ட அடித்‌ 
தழும்பு மூவுலகங்களினும்‌ பட்டது. சமட்டி வடிவா ய 
இக்தச்சிவலிங்ககுர்த்தியைத்‌ தரித்தவர்‌ மற்றைத்தலங்க 
ளினுள்ள வியட்டிவடிவா இய சிவலிங்ககூர்த்திகளை த்‌ தரி 
சித்தவராவர்‌: ஒரு மரத்தின்‌ வேரிலே ஊட்டும்‌ நீர்‌ அதன்‌ 
களை களெல்லாவற்றையும்‌ தழையச்செய்யுமன்‌ றோ: 


௨௦ மூர்த்திவிசேடம்‌. 


உயிர்களிடத்‌ துள்ள பெருங்கருணையினாலே அறுபத்‌ 
துரான்கு திருவிளையாடல்களை ச்‌ செய்தருளிய இச்சிவ 
லிங்கமூர்த்திக்கு ஒப்பும்‌ உயர்வும்‌ மூவுலகத்தினும்‌ இல்லை, 
மலைகளுள்ளே மகாமேருவும்‌, தருக்களுள்ளே தேவதாரு 
வும்‌, யாகங்களுள்ளே அசுவமேதமும்‌; தானங்களுள்ளே 
அன்னதானமும்‌, மனிதர்களுள்ளே சிவப்பிராமணரும்‌, 
தேவர்களுள்ளே சிவபிரானும்‌, விரதங்களூள்ளே சோம 
வாரமும்‌, மந்திரங்களுள்ளே பஞ்சாகூரமும்‌, இரத்தினங்‌ 
களுள்ளே சிந்தாமணியும்‌, தருமங்களுள்ளே சிவதரும 
மும்‌, தபசிகளுளளே சிவபத்தரும்‌, பசுக்களுள்ளே காம 
தேனுவும்‌, தீர்த்தங்களுள்ளே பொற்றாமரைவாவியும்‌, சிவ 
லிங்கமூர்த்திகளுள்ளே சோமசுந்தரமூர்த்தியும்‌ மேலா 
கும்‌. தோற்றமும்‌ ஈடுவும்‌ இறுதியுமின்றி அகண்டபரிபூர 
ணமாய்‌ உயிர்களுக்குப்‌ பக்தத்தையும்‌ முத்தியையும்‌ கொ 
டுத்தருளும்‌ சிவபெருமான்‌, தம்மை வழிபடுவோருக்கு 
இம்மை மறுமை வீடு மூன்றையும்‌ அருளிச்செய்யும்பொ 
ருட்டு, வேதங்களெல்லாம்‌ துதிக்க, இச்சொக்கலிங்கத்தி 
லே எந்நாளும்‌ சாந்கித்தியராய்‌ இருப்பார்‌. இச்சிவலிங்கத்‌ 
தைத்‌ தரிரித்தோர்‌ உரையுணர்வொடுங்கச்‌ சுத்தசிவ 
சோதியை உள்ளே தரிரித்தவராவர்‌. 

இச்சிவலிங்கப்‌ பெருமானைத்‌ தரிசித்தவருடைய பாவ 
ங்களெல்லாம்‌, அக்கினியினாலே பஞ்சும்‌, கோபத்தினாலே 
தவமும்‌, மருந்தினாலே கோயும்‌, உலோபத்தினாலே உத்த 
மகுணங்களும்‌, சூரியோதயத்தினாலே இருளும்‌, பெருங்‌ 
காற்றினாலே மேகமும்‌, சிங்க தீதினாலே யானையும்‌, குலிசத்‌ 
தினலே மலைகளும்‌, காமரோயினாலே விவேகமும்‌, சிவஞா 
ன த்தினாலே அவித்தையும்‌, கருடனாலே பாம்பும்‌, செருக்‌ 
கினாலே கல்வியும்போலச்‌ சிதைர்துவிடும்‌. 

 சோமசுந்தரக்கடவுளைப்‌ பிராதக்காலத்திலே தரித்‌ 
தவர்‌ நாறறிசைக்கடலுட்பட்ட பூதானஞ்செய்த பயனைப்‌ 
பெறுவர்‌; மத்தியான த்தலே தரிசித்தவர்‌ ஆயிரங்கோதா 
னஞ்செய்த பயனைப்‌ பெறுவர்‌): சாயங்காலத்திலே தரிசித்‌ 


மூர்த்திவிசேடம்‌. ௨௧ 


தவர்‌ கோடி கோதானஞ்செய்த பயனைப்‌ பெறுவர்‌; அர்த்த 
யாமத்திலே தரித்தவர்‌ அசுவமேதஞ்செய்த பயனைப்‌ பெ 
றுவர்‌. இவ்வுண்மையை உணர்ந்து நியமமாக இந்நான்கு 
காலமும்‌ சென்று வலஞ்செய்து வணங்கித்‌ துதிக்கும்‌ 
மெய்யடியார்கள்‌ முற்பிறப்பிற்செய்த பாவங்களினின றும்‌ 
லங்க, பரிசுத்தராடி, கல்விப்பொருளையும்‌ செல்வப்பொரு 
ளையும்‌ பெற்று, தாம்‌ வேண்டிய போகங்களை அனுபவி 
த்து, பின்‌ தணவமலத்தினின்‌ றும்‌ நீங்கி, சிவபிரானுடைய 
திருவடிக்கழ்‌ வாழ்வர்‌, 
சோமசுந்தரக்கடவுளுடைய திருகாமத்தைக்‌ கேட்‌ 

டால்‌; பத்துப்பிறவியிற்‌ செய்த பாவம்‌ நீங்கும்‌; நினைத்‌ 
தால்‌, நூறுபிறவியிற்செய்த பாவம்‌ நீங்கும்‌. சோமசுந்தர 
க்கடவுளை இப்போது வணங்குவோமென் று எழுந்து வீட்‌ 
டுப்புறத்திலே சென்றால்‌, ஆயிரம்‌ பிறவியிற்செய்த பாவம்‌ 
நீங்கும்‌. 

சோமசுந்தரக்கடவுளைத்‌ தரிசித்தவர்‌ அயிரம்‌ அசுவ 
மேதஞ்செய்த பயனைப்‌ பெறுவர்‌; உருத்திரகுக்கத்தினாலே 
துதித்தவர்‌ அயிரம்‌ இராசகுயயாகஞ்செய்த பயனைப்‌ 
பெறுவர்‌; உள்ளங்கையளவினதாகிய தீர்த்தத்தினாலே 
அபிஷேகஞ்செய்து பூசித்தவர்‌ மற்றைத்தலங்களினுள்ள 
சிவலிங்ககூர்த்திகளைச்‌ சிவாகமவிதிப்படி சோடசோபசா 
ரக்தோடு பூசித்தவராவர்‌; பஞ்சாமிர்தம்‌, பஞ்சகவ்வியம்‌, 
தேன்‌, முப்பழம்‌, சந்தனக்குழம்பு, கந்தோதகம்‌ என்ப 
வைகளால்‌ ஆட்டி விதிப்படி. பூசித்தவர்‌ பாவத்தினின்றும்‌ 
நீங்கி, அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்னும்‌ உறுதிப்‌ 
பொருணான்கையும்‌ பெற்று வாழ்வர்‌; வடி.த்தெடுக்கப்ப 
ட்ட. வாசங்கலக்த திர்த்தத்தினாலே அபிஷேகஞ்செய்த 
வர்‌ இலக்ஷம்‌ ௮சுவமேதப்‌ பயனைப்‌ பெறுவர்‌; திருமேனி 
யிலே கஸ்தூரி, பச்சைக்கருப்பூரம்‌, குங்குமம்‌, சந்தனம்‌ 
என்பவைகளை மட்டித்தவர்‌ சுவர்க்கத்திலே சேவப்பெ 
ண்களோடும்‌ வாசன்கலந்த ச்ந்தனக்குழம்பு பூசிக்கொ 
ண்ட, இன்பத்தின்‌ மூழ்கி வாழ்வர்‌, 


௩. 


௨௨ மூர்த்திவிசேடம்‌. 


சோமசுந்தரக்கடவுளுடைய இருமுடியிலே ஒருமலர்‌ 
சாத்தினவர்‌ மற்றைத்தலங்களினுள்ள சிவலிங்கமூர்த்தி 
களை நாறு பொன்மலராலே பூசித்த பயனைப்‌ பெறுவர்‌. 
சோமசுந்தரக்கடவுளுக்கு ஒருதரட்‌ தூபங்கொடுத்தவர்‌ 
மனம்‌ வாக்குக்‌ காயங்களினாலே முன்‌ செய்த ஆயிரம்பா 
வம்‌ நீங்கிவிடும்‌. திருவமுது நிவேதித்தவர்‌ அவிழ்‌ ஒன்ற 
ற்குயுகம்‌ ஒன்றாகச்‌ சிவலோகத்தில்‌ வாழ்வர்‌. தாம்பூல 
மும்‌ முகவாசமுங்‌ கொடுத்தவர்‌ நூறுகோடி தேவவரு 
டம்‌ சிவலோகத்து வாழ்வர்‌, ஒரு கர்ப்பூரதீபமிட்டவர்‌ 
வெசாரூப்பியம்‌ பெறுவர்‌. திருமஞ்சனக்குடம்‌, அபிஷேக 
கலசம்‌, தூபக்கால்‌, தீபக்கால்‌, மணி முதலியன கொடுக்‌ 
தவர்‌ தாஞ்செய்த பாவங்களெல்லாம்‌ நீங்கப்பெற்று, தாம்‌ 
விரும்பிய போகங்களெல்லாம்‌ அனுபவித்து வாழ்வர்‌. 
சோமசுந்தரக்கடவுளுடைய சந்நிதியிலே நிருத்தமும்‌ தே 
மும்‌ வாத்தியவொலியும்‌ செய்வித்தவர்‌, அரசர்களாய்‌, 
தம்முன்னே வாத்தியங்கள்‌ ஒலிப்ப, மூவுலகத்தாரும்‌ 
வணங்க, நிருத்தமும்‌ தேதேமும்‌ கண்டும்‌ கேட்டும்‌, இன்ப 
வெள்ளத்து மூழ்குவர்‌. சோமசுந்தரக்கடவுளை அட்டாங்‌ 
கமோடாயினும்‌ பஞ்சாங்கமோடாயினும்‌ ஒருதரம்‌ நமஸ்‌ 
கரித்தவர்‌ ௮ரசராய்ச்‌ செங்கோல்‌ செலுத்தி, எல்லாருக்‌ 
தம்மிடத்துக்கு வந்து தம்மிருகாலிலுக்‌ தலைவருடும்படி 
தம்மை வணங்க வீற்றிருப்பர்‌, இப்படிப்பட்ட பெருமை 
யையுடைய சோமசுந்தரக்கடவுளது சந்கிதியிலே செய்யும்‌ 
ஓமம்‌, தவம்‌, செபம்‌, தானம்‌ முதலியன அணுவள வின 
வாயினும்‌ மகாமேருவளவினவாம்‌. உத்தமோத்தமமாயெ 
இச்தச்சிவலிங்கமூர்த்தியின அ பெருமை முழுதையும்‌ யா 
வர்‌ அளந்து சொல்ல வல்லவர்‌! முனிவரரே நாம்‌ சிறிதநி 
நதபடி சொன்னோம்‌. 


. இருவாலவாய்க்கு ஒப்பாயெ தலமும்‌, பொற்றாமரை 
வாவிக்கு ஒப்பாகிய தீர்த்தமும்‌, சோமசுந்தரமூர்த்திக்கு 
ஒப்பரிய சிவலிங்கமும்‌, பூமி அந்தரம்‌ சுவர்க்கம்‌ என்‌ 
லும்‌ மூவுலக த தமில்லை. இம்மூர்த்திக்குக்‌ கராப்பூரசுர்கார்‌; 


மூர்த்திவிசேடம்‌. ௨௩ 


கடம்பவனசுந்தரர்‌, கலியாணசுந்தரர்‌, அபிராமசுந்தரர்‌, 
சம்பக சுந்தரர்‌, மகுடசுந்தரர்‌, கஸ்தூரிசுந்தரர்‌, பழியஞ்சு 
சுந்தரர்‌, சோமசுந்தரர்‌, ஆலாசியசுர்தரர்‌, நான்மாட்க்கூட 
னாயகர்‌, மதுராஇபர்‌, சமட்டிவித்தியாபுரேசர்‌, சீவன்மாத்‌ 
திபுரேசர்‌, பூலோகசிவலோகேசர்‌, கன்னியாபுரேசர்‌, கூல 
லிங்கம்‌ முதலிய பல தஇிருகாமங்கள்‌ உண்டு, 
கீழேழுலீகமும்‌ உருவ முளை த்தெழுக்த இச்சிவலில்க 
ததை அதாரமாகப்‌ பொருந்தி அறுபத்துநான்கு திருவிளை 
யாடல்‌ செய்தருளிய கருணாகிதியாயெ சோமசுர்தரக்கடவு 
ளது பெருமையை நமது சற்குருகாதசுவாமிகள்‌ திருவாய்‌ 
மலர்ந்தருளியபடியே சொன்னோம்‌. இனி அறுபத்துநான்கு 
திருவிளையாடல்களையும்‌ சொல்வோம்‌, கேளுங்கள்‌, 
திநச்சிற்றம்பலம்‌, 


[த ம்க்‌ ல்‌ 


முதலாவ.தி 
இந்திரன்‌ பறி நீர்த்த படலம, 
அசைய ஆடுக பலம அமை 

இருதயுகத்திலே, தேவேந்திரன்‌, சுவர்க்க்லோகத்தி 
லே மந்தாரநிழலிலே சுதர்பை பன்னுந்‌ தேவச்பையிலே 
முப்பத்துமுக்கோடி. தேவரும்‌ சேவீப்ப, இரத்தின சிங்கா 
சன த்தின்மேலே விற்றிருக்‌ த, தேவப்பெண்களுடைய கிரு 
த்தச்தையும்‌. சத்தையும்‌ கண்டும்‌ கேட்டும்‌, களிப்பாகிய 
மதுக்கடலிலே மூழ்கினான்‌. அப்பொழுது தேவகுருவா யெ 
பிருகற்பதிபகவான்‌ அங்கே வந்தார்‌. பெண்‌ மயலில்‌ அகப்‌ 
பட்ட இந்திரன்‌ அது கண்டும்‌, இருக்கைவிட்டெழுகது 
அவருடைய திருவடிகளை வழிபாடு செய்யாது, வாளாவி 
ருந்தான்‌. அதுகண்ட பிருகற்பதிபகவான்‌ விரைந்து போ 
ய்விட்டார்‌. உடனே இந்திரனுடைய செல்வம்‌ சிறிது 
குன்‌ றியது. இந்திரன்‌ அதனையறிந்து, எனக்கு இந்தக்கேடு 
குருவை வழிபாடு செய்யாத அதிபாதகத்தினாலே விளைந்‌ 
தது என்று தெளிந்து, துன்பமடைந்து, பிருகற்பதியைத்‌ 
தேடத்‌ தொடங்கி, அவருடைய உலகத்தினும்‌ மற்றையு 
லகங்களினும்‌ தேடிக்‌ காணாமையால்‌, சத்தியலோகத்தை 
அடைந்து; அங்குந்தேடிக்‌ காணா த, பிரமதேவர்‌ திருமுன்‌ 
சென்று; அவரை வணம்கித்‌ துதித்து, முன்‌ நிகழ்ந்த சமா 
சாரத்தை அவருக்கு விண்ணப்பஞ்செய்தான்‌. பிரமதே 
வர்‌ ௮து கேட்டு, இந்திரனுக்குக்‌ குருநிக்தையினாலே பின்‌ 
நிகழ்வதனை முன்‌ அறிந்துகொண்டு, இந்திரனை நோக்கு, நீ 
உன்‌ குருவாகிய வியாழனைக்‌ காணுமளவும்‌, அசுரகுலத்‌ 
திற்‌ பிறந்தும்‌ ௮றிவொழுக்கங்களாலே சிறந்தவனும்‌ துவ 
ட்டாவுடைய புத்திரனும்‌ மூன்று சிரசுகளையுடை.யவனு 
மாகிய விசுவரூபனை உனக்குக்‌ குருவாகக்‌ கொள்வாயாக 
எனறார்‌. இந்திரன்‌ பிரமதேவருடைய சூழ்ச்சியை அறியா 
மையால்‌ அதற்கு உடன்பட்டு, அவரை வணங்கி அனு 
மதி பெற்றுக்கொண்டு போய்‌, விசுவரூபனைத்‌ தன்குரு 


வாகக்‌ கொண்டான்‌. 


இக்திரன்‌ தன்பொருட்டு ஒருயாகஞ்செரப்யும்பழ. வே 
ண்ட, விசுவரூபன்‌ அதற்கு உடன்பட்டு, புறத்திலே தேவ 


௨௬ இந்திரன்பழிநீர்‌ த்தபட.லம்‌. 


ர்களுக்குச்‌ செல்வம்‌ பெருகுக்‌ என்று சொல்லி, அகத்‌ 
இலே அசுரர்களுக்கெல்லாம்‌ உய்யுந்திறம்‌ உண்டாகுக 
று நினைந்து, யாகஞ்செய்தான்‌. இவ்வஞ்சகத்தை இம்‌ 
திரன்‌ ஞான திருட்டியினாலே அறிந்து, தன்‌ குலிசாயுதத்தி 
னாலே விசுவரூபனுடைய தலைகள்‌ மூன்றையுஞ்‌ சேதித்‌ 
தான்‌. அவைகள்‌ மூன்றும்‌ காடையும்‌; ஊர்க்குருவியும்‌, 
திச்சிலியுமாய்ப்‌ பறந்தன. இந்திரன்‌, தன்னைப்‌ பிரமபாவம்‌ 
கோபித்து வந்து பற்றினமையால்‌, பெருந்துயரம்‌ அனுப 
வீத்தான்‌. தேவர்கள்‌ அர்தப்பாவத்தை மரங்களினிடத்‌ 
அம்‌, மண்ணினிடத்தும்‌, பெண்களினிடத்தும்‌, நீரினிட த்‌ 
தும்‌ புகுத்தினர்கள்‌. அவர்கள்‌, நமக்கு இப்பாவந்திருமு 
றைமை எப்படி என்று கேட்க, தேவர்கள்‌, இப்பாவம்‌ நீரி 
னிடத்து துசையாயும்‌, மண்ணினிடத்து உவராயும்‌, பெ 
ண்களினிடத்து பூப்பாயும்‌, மரங்களினிடத்துப்‌ பிசினயும்‌, 
கழியக்கடவது என்முர்கள்‌. பின்னும்‌ அவர்கள்‌, இப்பழி 
யைத்‌ தாங்கிய எங்களுக்கு வரும்‌ நலம்‌ யாது என்று கே 
ட்க, தேவர்கள்‌, கருப்பமுள்ள பெண்கள்‌ கருவுயிர்க்கு 
மளவும்‌ கணவரைப்‌ புணர்ந்து வாழக்கடவர்‌; மண்ணைத்‌ 
தோண்டிய குழி அதனால்‌ வடுவொழியக்கடவ து; நீர்‌ இறை 
க்குந்தோறும்‌ ஊறக்கடவது; மரம்‌ வெட்டினாலும்‌ தழை 
யக்கடவத என்று நன்மையை அருளிச்செய்தார்கள்‌. இத 
னால்‌ இந்திரன்‌ அழுக்கு நீங்கிய இரத்தினம்போலப்‌ பிரம 
பாவம்‌ நீங்கி, விளக்கமுற்றான்‌. 
அவட்டாவானவன்‌ தன்‌ குமாரனாகிய விசுவரூபனை 
இந்திரன்‌ கொன்றமையைக்‌ கேள்வியுற்று, கோபித்துப்பெ 
ருமூச்செ.றிஈ்து, பழிவாங்க நினைக, ஒரு யாகஞ்செய்து, 
யாககுண்டத்தினின்றுக்‌ தோன்‌ நிய விருத்திராசுரனை, இந்‌ 
.தரனைக்‌ கொல்லும்படி, ஏவினான்‌. விருத்திராசுரன்‌ வட 
வாமூகாக்கனிபோலக்‌ கோபங்கொண்டு, இந்திரனிடத்‌ 
துச்‌ சென்றான்‌. இந்திரனும்‌ வெளளையானமேற்கொ 
ண்டு எதிர்த்தான்‌. இருவரும்‌ யுத்தஞ்செய்யும்பொழு.து, 
இந்திரன்‌ விருத்திராசுரன்மேலே, தன்‌ குலீசத்தை யெறித்‌ 


இந்திரன்பழிதிர்த்தபடலம்‌, ௨௭ 


தான்‌; விருத்திராசுரன்‌ இடிபோல ஆரவாரித்து, ஒரிறாப்பு 
லக்கையினாலே.இந்திரனைப்புயத்திலே அடித்தான்‌ உடனே 
இந்திரன்‌ மூர்ச்சையடைந்து, சறுபொழுதிலே மூர்ச்சை 
நீங, இப்பகைவனோடு போர்செய்ய யான்‌ வலியிலேன்‌ 
என நினைந்து, சத்தியலோகத்தை அடைந்து, பிரமதே 
கீரை வணங்கித்‌ துதித்து? தான்‌ படுகின்ற த மனு 
சொன்னான்‌. ' 


பிரமதேவர்‌ இந்திரனோடு வைகுண்டத்தை அடைர்து, 
மகாவிட்டுணு திருமுன்‌ சென்று, ௮ வரைவண்௩ூத்‌ ததி 
த்து, நிகழ்ந்த சமாசாரத்தை விண்ணப்பஞ்செய்தரா. 
மகாவிட்டுணு இந்திரனை கோக்க, இந்திரனே, உன்கையி 
னுள்ள குலிசம்‌ மிகப்பழைய த, பகைவருயிரைக்‌ கவர 
வல்லதன்று, வேறு புதியதொருகுலிசம்‌ வேண்டும்‌, அத 
பெறுதற்கு உபாயஞ்சொல்வோம்‌. நாம்‌ திருப்பாற்கடல்‌ 
கடையும்பொழுது தேவர்களும்‌ அசுரர்களும்‌ ஆயுதங்க 
ளோடு வரலாகாது என்று, ஆயுதங்களெல்லாவற்றையும்‌ 
சதிசமுனிவரிடத்தே சேர்ப்பித்தோம்‌. அம்முனிவர்‌ கெ 
டுங்காலஞ்செல்லவும்‌, தேவர்களாயினும்‌ அச்ரர்களாயி 
னும்‌ வந்து கேட்டிலாமையால்‌, அவ்வாயுதங்களனைத்தை 
யும்‌ விழுங்கிவிட்டார்‌. அவைகளெல்லாம்‌ ஒன்றாகத்‌ திர 
ண்டு முதுகந்தண்டைப்‌ பொருந்தின, அத குலிசாயுத 
மாம்‌. நீ போய்ச்‌ கேட்கு முன்னே சீவகாருண்ணியமே 
வடிவமாகவுடைய அம்முனிவர்‌ அதனை உனக்குத்‌ தரு 
வார்‌ எனறார்‌. 
.... அதுகேட்ட இந்திரன்‌ விட்டுணுவை வணங்கி,விடை 
பெற்றுக்கொண்டு, தேவர்களோடு சதீரிமுனிவருடைய 
ஆச்சிரமத்தையடைந்து, அவரை வணந்டத்‌ ததித்தான்‌. 
ததிசிமுனிவர்‌ இந்திரன்‌ முதலிய தேவர்களை நோக்கி, இன்‌ 
சொற்களைச்‌ சொல்லி, நீங்கள்‌ மிக மெலிந்து வந்தீர்கள்‌, 
உங்களுக்கு நிகழ்ந்த காரியம்‌ யாது? சொல்லுங்கள்‌ என்‌ 
ரூர்‌. இந்திரன்‌ அத கேட்டு, தயாநிதியாயெ , சுவாமீ, நீர்‌ 
மருததொன்றை விரும்பி இத்தேவர்களோடு வந்தேன்‌; 


௨௮ இர்தரன்பழிதீர்த்தபடலம்‌, 


அது பகைவராகிய ௮சுரரைக்‌ கொன்று எமது குடியை 
உய்விக்க வல்லது, அது உம்முடைய சரீரத்திலுள்ள்‌ த 
என்று விண்ணப்பஞ்செய்தான்‌, உடனே சதீரிமுனிவர்‌ 
சூரியனைக்கண்ட செந்தாமரை மலர்போலத்‌ திருமு;கமலர்‌ 
நீது, இக்திரனை நோக்கி, நாய்கள்‌ நம்முடையதெனவும்‌, 
நரிகள்‌ நம்முடையதெனவும்‌, ' தாய்‌ தந்தையர்கள்‌ கம்ம 
டையதென்வும்‌, யமன்‌ நம்முடையதெனவும்‌, பிணிகள்‌ 
நம்முடையதெனவும்‌, பேய்கள்‌ ஈம்முடையதெனவும்‌,நினை 
த்துக்கொண்டிருத்தல்போல நாமும்‌ ஈம்முடையதென்று 
நினைத்துக்கொண்டிருக்கும்‌ சரீரம்‌ யாருடையது! பாம்பு 
தன்றோலையும்‌ பறவை தன்‌ கூட்டையும்‌ தானென்று கெர்‌ 
ள்ளுமா! அவ்வாறே உயிரும்‌ இச்சரீரத்தை நானென்று 
கொள்ளுதல்‌ கூடுமா! இரக்கஞ்‌ சிறிதுமில்லாத அசுரர்க 
ளாலே பெருந்துயரத்தை அனுபவிக்கும்‌ தேவர்கள்‌ உய்‌ 
யும்பொருட்டு இப்புன்புலால்‌ யாக்கையைக்‌ கொடுத்துப்‌ 
புண்ணியத்தையும்‌ புகழையும்‌ பெற்றுக்கொள்வேனேயா 
யின்‌, யான்‌ எடுத்த இச்சரீரத்தினாலாகும்‌ பயன்‌ இதை 
விட வேறுயாத! என்றருளிச்செய்து, சமாதிகிடிப்‌ பிரம 
நாடி.வழிக்கொண்டு கபாலத்தைக்‌ கிழித்தப்போய்‌, விமா 
னத்திலேறிச்‌ சுவர்க்கத்தையடைந்து, வீற்றிருந்தார்‌. 
தேவதச்சன்‌ ததிசிமுனிவருடைய மு துகந்தண்டைக்‌ 
குலிசமாகச்‌ செய்து கொடுக்க, இந்திரன்‌ வாங்கெகொ 
ண்டு, தேவசேனையோடு சென்று விருத்திராசுரனை வளைக்‌ 
துகொண்டான்‌, தேவசேனையும்‌ அசுரசேனையும்‌ செய்த 
போரில்‌ அநேகர்‌ இறந்தார்கள்‌. அது கண்டு, இந்திரனும்‌ 
விருத்திராசுரனும்‌ போர்‌ செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. இர்‌ 
திரன்‌ ஆக்கினேயால்திரம்‌ விட்டான; விருத்திராசுரன்‌ 
அதனை வாருணாஸ்திரம்‌ விட்டுத்‌ தடுத்தான்‌. இந்திரன்‌ 
வாயவவியாஸ்திரம்‌ விட்டான்‌; விருத்திரன்‌ அதனை நாகா 
ஸ்திரம்‌ விட்டு விலக்கினான்‌. இந்திரன்‌ நாகாஸ்திரம்‌ விட்‌ 
டான்‌; விருத்திரன்‌ அதனைக்‌ காருடாஸ்திரம்‌ விடுத்துத்‌ 
தடுத்தான்‌. இக்நிரன்‌ மோகாஸ்திரம்‌ விட்டான்‌; விருத்தி 


இந்திரன்‌ பழிதீர்‌ த்தபடலம்‌, 2.௯ 


ரள்‌ அதனை ஞானாஸ்திரம்‌ விட்டு மாற்றினான்‌. இந்திரன்‌ 
விடுத்த தெய்வப்படைகளனை த்தையும்‌ இப்படியே விலக்க, 
விருத்திராசுரன்‌ வேறாயுதம்‌ விடும்படி நெருங்கினான்‌. இம்‌ 
திரன்‌ அது கண்டு, மானமாகிய காற்றுக்‌ கோபமாதிய 
அக்கினியை மூட்ட அத சுடுகலைப்‌ பொறுக்கலாறறாதவ 
தி, தன்கையிற்‌ குலிசத்தை விதிர்க்க; விருத்திரன்‌ அத 
ற்கஞ்சி, சமுத்திரத்தில்‌ விழுர்து ஒளித்துக்கொண்டான்‌. 
இந்திரனும்‌ அவனோடு விழுந்து அவனைத்‌ தேடிக்‌ காணாது, 
பிரமதேவரை யடைந்து, விண்ணப்பஞ்செய்தான்‌. பிரம 
தேவர்‌ அகத்தியமகாமுனிவரிடத்துச்‌ செல்லும்படி விடு 
ப்ப, இந்திரன்‌ அம்முனிவரிடத்துச்‌ சென்று, விண்ணப்ப 
ஞ்செய்தான்‌. உடனே அகத்தியமுனிவர்‌ உண்மையறி 
வானந்தவடிவாகிய சிவபிரானுடைய ஊழித்திப்போலும்‌ 
சிவந்த இருமேனியைத்‌ தியானித்துக்கொண்டு, ௮சுரன்‌ 
ஒளித்துக்கொண்டிருக்கும்‌ சமுத்திரநீரையெல்லாம்‌ உழு 
ந்ீதளவினதாக்கி, தமது உள்ளங்கையில்‌ எடுத்துக்கொ 
ண்டு பருஇனார்‌. தருமநெதியை விட்டுச்‌ சம்பாதிப்பவர்க 
ரூடைய செல்வம்‌ குன்‌ றுதல்போலச்‌ சமுத்தரங்களெல்‌ 
லாம்‌ வற்றிப்போயின. முன்‌ போரிலே தோற்றுப்போன 
விருத்திராசுரன்‌ அவ்விடத்து ஒரு பெரிய மலையினுச்சியி 
லே தவஞ்செய்‌ துகொண்டிருத்தலை இந்திரன்‌ கண்டு, தன்‌ 
கைக்குலிசத்தினுலே அவனுடைய தலையை அறுத்தான்‌. 
உடனே பிரமகத்திதோடம்‌ இந்திரனைப்‌ பிடிச்தக்கொண் 
டது. அது உம்மென்னும்‌, மார்பைத்‌ தட்டும்‌, கோபித்தெ 
மும்பும்‌, அரவாரிக்கும்‌; யுத்தஞ்செய்ய வாவென்னும்‌; 
வாயை மடிக்கும்‌, பற்களைக்‌ கடிக்கும்‌, விழும்‌, எழுந்தோ 
டும்‌, திரும்பும்‌, அழும்‌, சிரிக்கும்‌, சீறும்‌. அது கணப்பொ 
முதாயினும்‌ நீங்காது, இந்திரனுக்குத்‌ தயரஞ்செய்தது. 
இந்திரன்‌ அச்சங்கொண்டு, விரைந்துபோய்‌, ஈசான இச்சி 
அள்ள ஒரு தடாகத்தில்‌ விழுந்து, ஒரு தாமரைகாளத்து 
க்குள்ளே ஒளித்தக்கொண்டான்‌. அதனாலே சுவர்க்க 
லோகம்‌ தன்‌ பொலிவு குன்‌ தியது, 


௩௦ இர்திரன்பழிதிர்த்தபடலம்‌. 


தேவர்கள்‌ தங்களுக்கு அரசன்‌ இல்லாத வறுமையை 
கோக்க, பூமியிலே ஈருடன்‌ என்னும்‌ ஒரரசன்‌ அசுவ 
மேதஞ்செய்தலை அறிந்து; அவனை மகுடந்தரித் துத்‌ தங்க 
ரூக்கு ௮ரசனாகக்‌ கொண்டார்கள்‌. அரசனாய்வரும்‌ ஈகு 
டன்‌, இந்திராணியை இங்கே அழைத்துக்கொண்டு வாரு 
ங்கள்‌ என்றான்‌. பக்கத்திலுள்ளவர்‌ போய்‌, அதனை இந்தி 
ராணிக்குச்‌ சொல்ல, அவள்‌ பிருகஸ்பதிபகவானிடத்திற்‌ 
சென்று, சுவாமீ, என்னாயகன்‌ இருக்கும்போதே மற்றொ 
ருவன்‌ வந்து என்னைத்‌ தன்மனைவியாகக்‌ கொள்ளுதல்‌ 
தருமமா என்றாள்‌. பிருகஸ்பதிபகவான்‌ அவளை ரோக்‌, 
சத்தவிருடிகளும்‌ தாங்கும்படி. சவிகையின்மேல்‌ வந்தால்‌, 
அவனே தேவேந்திரன்‌ அவனே உன்கணவன்‌ என்றார்‌. 
இர்தராணி அதற்கு உடன்பட்டு, குருவை வணங்கி, 
விடை பெற்றுக்கொண்டு போய்‌, சத்தவிருடிகளும்‌ தாங்‌ 
கும்படி. சவிகையின்மேலேதி இங்கே வரக்கடவை என்று 
ஈகுடனுக்குத்‌ தூதனுப்பினாள்‌, ஈகுடன சிவிகை தாங்கும்‌ 
இருடிகளை மதியாதும்‌, தனீக்கு விளையும்‌ துன்பத்தை 
அறியாதும்‌, இன்பமனுபவிக்கும்‌ ஆசையால்‌ விரைந்து 
செல்ல நினைந்து, இர்திராணியிடத்திற்குக்‌ கொண்டுபோய்‌ 
கள்‌ சர்ப்ப * என்றான்‌. அப்பொழுது சிவிகையின்‌ முற்‌ 
கொம்பு தாங்கி முன்னடக்கும்‌ அகத்தியமகாமுனிவர்‌ 
அவ்வரசனை, நீ சர்ப்பமாகக்கடவை எனச்‌ சபித்தார்‌. 
உடனே அவன்‌ சர்ப்பமாய்விட்டான்‌, 


அதன்பின்பு தேவர்கள்‌ பீருகஸ்பதிபகவானை வண 
ஜ்‌, கருணாகிதியாகிய சுவாமீ, அரசனில்லாமையால்‌ பொ 
ன்னுலகம்‌ துன்பம்‌ அடைகின்றது என்று விண்ணப்பஞ்‌ 
செய்ய, அவர்‌ போய்‌, அர்தத்‌ தடாகத்தில்‌ ஒளித்துக்கொ 
ண்டிருந்த இந்திரனைக்‌ கூவி, தம்முடைய சொல்லையறிக்து 
வெளிப்பட்டுவந்த அவனைக்‌ கொண்டு இரும்பி வந்தார்‌. 
இந்திரன்‌ குருவை வணங்கி, கருணைக்கடலாஃிய. சற்குரு 
காதசுவாமி- அடியேனை வருத்‌ தின்ற இப்பழி வ 
* சாப்ப - விரைந்து நடக்க ஏவுதல்‌, 


இந்திரன்பழிதீர்த்தபடலம்‌, ௩௪ 


எங்கனம்‌! இிருவாய்மலர்ந்சருளும்‌ என்றான்‌. பிருகஸ்பதி 
பகவான்‌, இந்திரனே, இக்சொலைப்பழி பூமியினன றித்‌ 
திராது, நீ வேட்டையாடச்‌ செல்வான்போல இப்பழி 
யைத்‌ திர்த்துக்கொள்ளும்‌ பொருட்டுப்‌ பூமியினிடச்தில்‌ 


வா என்றார்‌. 


இந்திரன்‌ . குதிரைமேலேறிக்கொண்டு, தன்குருவும்‌ 
தேவர்களும்‌ சூழ்ந்து வர, பூலோகத்‌திலிழிந்து, திருக்கை 
லாய மலையை வணங்கி, தென்றிசை நோக்கச்‌ சென்று, 
கங்கை முதலிய தீர்த்தங்களிலே ஸ்நானஞ்செய்‌ அ, திருக்‌ 
கேதாரம்‌, காரி, காஞ்சி முதலிய வெதலங்களை வணங்கி 
யும்‌ கொலைப்பழி திராமையால்‌ வருத்தமுற்றுப்‌ போய்‌, 
கடம்பவன த்தின்‌ எல்லைக்குச்‌ சமீபித்தான்‌. உடனே அவ 
னைக்‌ கொலைப்பழி விட்டு நீங்கியது, இந்திரன்‌ பெருபகிழ்‌ 
ச்சியடைஈது, பிருகஸ்பதிபகவானுக்கு விண்ணப்பஞ்செ 
ய்ய, அவர்‌, இங்கே புண்ணியதலமும்‌, புண்ணியதீர்த்த 
மும்‌, இருக்கின்றன, நமக்குக்‌ இடைத்தல்வேண்டும்‌, நீ 
இதனை அறியக்கடவை என்றார்‌. இந்திரன்‌ அதனை அறிக 
தவரும்பொருட்டுச்‌ சில ஒற்றரை விடுத்து, ௮வவெல்லை 
யைக்‌ கடந்து ௮வ்வனத்திலுள்ள அதிசயங்களைப்‌ பார்த்‌ 
துக்கொண்டு, சரீரமுழுதும்‌ புளகம்‌ போர்ப்பப்‌ பேரான 
ந்தத்தோடு போவானாயினான்‌. அப்பொழுது ஒற்றர்கள்‌ 
மீண்டு வந்து, வணங்கி நின்று, மகாராசனே, இந்தக்கடம்‌ 
பவனத்திலே பரிசுத்தமாக ஒருவாவிக்கரையிலே கடம்‌ 
பவனகிழலிலே ஒப்பில்லாத சோ திவடிவர்ய்‌ முளைத்த ஒரு 
சிவலிங்கம்‌ இருக்கின்றது என்றார்கள்‌. அவ்வாக்கெத்‌ 
தைத்‌ தன்‌ செவித்துவாரத்தில்‌ வார்க்கும்‌ ௮மிந்தமெனக்‌ 
கொண்டு பேரானந்தமடைந்த இந்திரன்‌ ௮வ்வொற்றர்க 
ளோடும்‌ வழிக்கொண்டு, கைகளைச்‌ சரரின்மேலே குவித்‌ 
அவைத்துக்கொண்டு, சிவலிங்கப்பெருமானிடத்தே பதி 
ந்த பேரன்பு பிடித்திழுப்பச்‌ சென்று, பொற்றாமரைவாவி 
யிலே ஸ்சானஞ்செய்‌ த) கடம்பவன த துள்ளே புகுந்தான்‌ 
அங்கே, உண்மையதிவானந்தவடிளாய்‌, உயிர்க்குயிராய, 


௩௨ இந்திரன்பழிதிர்த்தபடலம்‌, 


இயங்கியற்பொருள்‌ நிலையியறபொருள்‌ என்னும்‌ பொருள்‌ 
களனைத்தும்‌ தன்னிடத்தே தோன்றி யொடுங்க நின்ற 
கருவாகி முளை த்த சிவக்கொழுக்தைத்‌ தன்னாயிரங்கண்க 
ளூங்களிப்பக்‌ கண்டான்‌. கண்டபொழுதே அடியற்ற மர 
ம்போல விழுந்தான்‌, எழுந்து கண்களினின்றும்‌ அனந்த 
அருவி பாயப்‌ பேரானந்தப்பெருங்கடலுண்‌ மூழ்கி, உரை 
குழற, நாத்தழுதழுப்ப, சரீசம்‌ நடுங்க, அல புருவாயினான்‌. 
சிவலிம்கப்பெருமானைப்‌ பூசிக்க விரும்பி, பூசைத்திரவிய 
ந்களெல்லாம்‌ சுவர்க்கத்தினின றும்‌ கொண்டுவரச்‌ சில 
தேவரை விடுத்தான்‌. சிவலிங்கப்பெருமானுக்கு ஒருவி 
மானஞ்செய்யும்பொருட்டுத்‌ தேவதச்சனை விடுத்தான்‌. 
சிவபெருமானை விரைவாகப்‌ பூசிக்கவேண்டுமெனக்‌ ளெ 
ர்ந்த பேராசையினாலே பூவின்பொருட்டுப்‌ பொற்றாமரை 
வாவியிலே போனான்‌. பூக்கடையாமையாலே சோர்க்‌ 
தான்‌, உடனே சிவபிரானது திருவருளினாலே அவ்வாவி 
யிலே. பொற்றுமரைமலர்கள்‌ மலர்ந்‌ இருக்கக்‌ கண்டான்‌. 
அன்பு மேன்மேலும்‌ பெருகக்‌ கூத்தாடினான்‌. பொற்றா 
மரைமலர்‌ மலர்ந்திருக்குக்‌ காரணத்தினாலே அவ்வாவிக்‌ 
குப்‌ பொற்றாமரைவாவியெனத்‌ இருகாமஞ்சாத்தினான்‌. 
அவவாவியிலே ஸ்நானஞ்செய்து, பொற்றாமரைமலர்க 
ளைப்‌ பறித்துக்கொண்டு, சிவலிங்கப்பெருமான்‌ சந்நிதி 
யை அடைந்து, காட்டை வெட்டி. நிலத்தைத்‌ இருத்திக்‌ 
கொண்டு வரும்பொழுது, சிவக்கொழுர்தின்‌ நிருமுடிமே 
லே சூரியசரணம்‌ மெல்லத்‌ தீண்டக்கண்டு; பதைபதை 
த்து, தன்குடையினாலே நிழல்செய்ய நினைந்தான்‌. அப்‌ 
பொழுது சூரியமண்டலம்போல ஒரிரத்தினவிமானம்‌ 
ஆகாயத்தினின்றும்‌ இழிந்தது. எட்டு யானைகளும்‌ முப்ப 
த்திரண்டு சிங்கங்களும்‌ அறுபத்துநான்கு கணக்களும்‌ 
தரங்குவதாக மயனாலே நிருமிக்கப்பட்ட :௮ந்தவிமானத்‌ 
தைச்‌ சாத்தி, இந்திரன்‌ சோமசுந்தரக்கடவுளைப்‌ பூசிக்கத்‌ 
தொடங்ஜனொன்‌. தேவர்கள்‌ ஐந்தருக்களினலே தரப்ப 
ட்ட பீதாம்பரம்‌, இரத்தினுபரணம்‌, சந்தனம்‌, கங்காசல 
மாபெ திருமஞ்சனம்‌; திருப்பள்ளித்தாமம்‌, பஞ்சகங்கி 


இந்திரன்பழிதீர்த்தபட்லம்‌. ௩௩ 


யம்‌, பழம, தேன்‌, தூபம்‌, தீபம்‌, இருவமுது என்னும்‌ 
இவைகளெல்லாவற்தையும்‌ கொண்டு வந்தார்கள்‌, 


இந்திரன்‌ பொற்றாமரைவாவியிலே விதிப்படி ஸ்கான 
ஞ்செய்து, .சிவசின்னங்களாகிய விபூதி ருத்திராகூங்க 
ளைத்‌ தரித்து, அன்‌ புருவமாதி, ௮ருளூருவமாகிய சிவலிங்‌ 
&ப்பெருமானைச்‌ வாக மீவிதிப்படி பூசை செய்த, வலஞ்‌ 
செய்து, அட்டாங்க பஞ்சாங்கவிதிப்படி கமஸ்க்ரித்து 
எழுந்து, கும்பிட்டுக்‌ கூத்தாடி, ஆனந்த அருவி சொரிய 
அஞ்சலிசெய்‌ அ நின்று து.திப்பானாயினான்‌:-- ' 
அங்கனணா போற்றி வாய்மை யாரணா போற்றி சாக 
கங்கணா போற்றி மூல காரணா போத்தி நெற்றிச்‌. 
செங்கணா போற்றி யாதி வெபரஞ்‌ சுடரே போற்றி 
யெங்கணா யகனே போற்றி யீறிலா முதலே போற்றி, (௧) 
யாவையும்‌ படைப்பாய்‌ போற்றி யாவையும்‌ அடைப்பாய்‌ போற்றி 
யாலையு மானாய்‌ போற்றி யாவையு மல்லாய்‌ போற்றி 
யரவையு மறிந்தாய்‌ போற்றி யூவையு மறந்தாய்‌ போற்றி 
யாவையும்‌ புணர்ந்தாய்‌ போற்றி யாவையும்‌ பிரிந்தாய்‌ போற்றி. () 
இடருறப்‌ பிணித்த விந்தப்‌ பழியினின்‌ றென்னை மீர்த்துன்‌ 
னடியிணைச்‌ கன்ப னாக்கு மருட்கடல்‌ போற்றி சேற்கண்‌ 
மடவரன்‌ மணாள போற்றி கடம்பமா வனத்தாய்‌ போற்றி 
சுடர்விடு விமான மேய சுந்தர விடங்க போற்றி. (௩) 
பூசையும்‌ பூசைக்‌ கேற்ற பொருள்களும்‌ பூசை செய்யு 
சேசலும்‌ பூசை கொண்டு நியதியிற்‌ பேறு 'ஈல்கு 
மீசனு மாடப்‌ பூசை யான்செய்தே னெலுமென்‌ போத 
வாசனை யதவு மான மறைமுத லடிகள்‌ போற்றி, (௪) 


இப்படியே இக்திரன்‌ ததிசெயயும்போது சோமசு 
நீதரக்கடவுள்‌ வெளிப்பட்டு, குறுககை தோன்ற, இந்திரன்‌ 
மேலே திருவருட்கண்‌ சாத்தி, உன்னுடைய விருப்பம்‌ 
யாது? சொல்‌ என்று இருவாய்மலர்ந்தருளினார்‌. உடனே 
இத்திரன்‌. வண்டி, எழுந்து, சிரசின்மேலே கைகளைக்‌ 
கூப்பிக்கொண்டு நின்று, கிருபாசமுத்திரமாதிய சுவாமீ, 
அம்முடைய சக்க எல்லைக்குச்‌. சமீபமாக வருமள 


௩௪ 'இர்திரன்பழிதீர்த்தபடலம்‌, 


வில்‌ என்கொலைப்பழியும்‌ முற்பிறப்பிலே செய்த தீவினை 
யும்‌ நீங்கப்பெற்று, உம்முடைய திருவடித்தாமரைமல 
ரைத்‌ துதித்துப்‌ பூசை செய்யவும்‌ உரியனானேன்‌: இதனி 
நிறந்த பேறு யாத! இத்திருவடி.த்‌தாமரைமலர்களை இவ 
வண்ணமே எந்நாளும்‌ பூசை செய்ய விரும்புகின்றேன்‌. 
இதுவே அடியேன்‌ விருப்பம்‌ .என்று விண்ணப்பஞ்செய்‌ 
தான்‌. சோமசுந்தரக்கடவுள்‌, அன்பனே, இரு துகளுள்ளே 
சிறந்த வசந்தரு தவும்‌, மாசங்களுளளே சிறந்த சித்திரை 
மாசமும்‌, நகஷத்திரங்களுள்ளே செந்த சித்திரைககூத்திர 
மும்‌, திதிகளுள்ளே சிறந்த பெளர்ணிமாதிதியும்‌ கூடுஞ்‌ 
இத்திரைச்‌ சித்திரைதோறும்‌ வந்து வந்து, நம்மைப்‌ பூசை 
செய்வாயாக; இதனால்‌ முந்நூற்றறுபத்தைந்து நாளும்‌ 
பூசை செய்த பயன்‌ கடைக்கும்‌. நீ சுவர்க்கலோகத்திற்‌ 
சென்று, பலபோகங்களையும்‌ அனுபவித்துக்கொண்டு வாழ 
க்கடவை. அதன்மேல்‌ உனக்கு மலபரிபாகம்‌ உண்‌ 
டாக, பிரமா விட்டுணு முதலிய தேவர்களுடைய பதங்க 
ளினும்‌ பிறவற்றினும்‌ நிராகச உண்டாகும்‌. அப்பொ 
ழுது உனக்குச்‌ சாயுச்சியந்‌ தருவோம்‌ என்று திருவாய்ம 
லர்ஈ்‌ த, விடைகொடுத்து இலிங்கத்தின்‌ மறைந்தருளினார்‌. 


இந்திரன்‌ உடம்பெங்கும்‌ புளகங்கொள்ளச்‌ சிரசின்‌ 
மேலே கைகளைக்‌ குவித்தான்‌, அடியற்ற மரம்போல 
விழுந்தான்‌, எழுந்து, ஆனந்த அருவி சொரிய நின்றான்‌, 
பலமுறை துதிசெய்து கூத்தாடினான்‌, பின்‌ இலிங்கசமீப 
தீதிலிருந்‌ து, சிவனை இருதயகமலத்திலே தியானித்த, பஞ்‌ 
சாக்ரத்திலே நாற்றெட்டுருச்‌ செபித்து, செபத்தையும்‌ 
கன்மங்களையும்‌ தன்னையும்‌ நிவேதித்து, குருவைப்‌ பூசி 
த்து, அபராதம்‌ பொறுத்தருளும்‌ என்று விண்ணப்பஞ்செ 
யது, பூசையைமுடித்தான்‌. சிவபிரா னுடைய திருவடிக 
ளைப்‌ பிரிதலாற்றாது வருத்தமுற்று, அவருடைய இருவரு 
ளாணைக்கு அஞ்சி, பிரியாவிடைபெற்றுக்கொண்டு, சுவர்‌ 
க்கத்தை அடைந்து, சோமசுந்தரக்கடவுளுடைய திருவ 
டிகளை ச்‌ சிறிதும்‌ மறவாத சிந்தையோடு முன்போல அர 


வெள்ளையாணசாபந்தீர்த்தபட லம்‌, ௩௫ 


சுசெய்துகொண்டிருக்தான்‌. சித்திரைச்‌ சித்திரைதோறும்‌ 
வந்து சோமசுந்தரக்கடவுளைப்‌ பூசித்தான்‌. 
திரச்சிற்றம்பலம்‌, 
அை௫இடுடுடுடுவமைலை 
இரண்டாவது 
வெள்ளையானை சாபந்தீர்த்தபடலம்‌, 
ரண ட்டன EIDE TE 

துருவாசமுனிவர்‌ காசியிலே வொகமவிதிப்படி தம்‌ 
முடைய பெயரினாலே ஒரு சிவலிங்கந்தாபித்து, பூசை 
செய்து, தோத்திரம்‌ பண்ணினார்‌. பண்ணும்பொழுது, சிவ 
பிரானுடைய திருமூடியினின்றும்‌ ஒரு தாமரைப்பூ விழ, 
அருவாசமுனிவர்‌ அதைத்‌ தம்முடைய இரண்டு கைகளை 
யும்‌ விரித்து ஏதி, கண்களிலும்‌ சிரசிலும்‌ மார்பிலும்‌ 
ஒற்றிக்கொண்டு, சரீரம்‌ பூரித்து, மனமகிழ்ச்சி பெருக, 
விடைபெற்றுக்கொண்டு சுவர்க்கலோகத்துக்குப்‌ போனார்‌. 
போம்பொழுது, இந்திரன்‌ அசுரர்களைக்‌ கொன்று, தன்ன 
கரமாகிய அமராவதிக்கு மீளூவானாக, வெற்றிமாலை அணி 
ந்து, தேவசேனைக்கடல்‌ ஆரவாரிப்ப, வேதமும்‌ பல்லாண்‌ 
டும்‌ ஒலிப்ப, எத்திக்கலும்‌ வாத்தியங்கள்‌ கலிப்ப; தேவ 
மகளிர்‌ பாடும்‌ மிக வினிமையாகிய தஞ்‌ செவிமடுப்ப, 
சாமரை கிரைகள்‌ இரட்ட, வெண்குடை நிழற்ற, வெள்‌ 
ஊையானைமேற்கொண்டு, பவனி வந்தான்‌. அப்பொழுது 
தேவர்கள்‌ அருகு வந்து, தங்கள்‌ தங்கள்‌ மன ிற்கு இயை 
நீத கையுறைகளைக்‌ கொடுத்து, வணங்கிக்‌ கண்டார்கள்‌. 
துருவாசமுனிவர்‌ ஆட கூறி, தம்முடைய கையிலிருக்த 
தாமரைப்பூவை நீட்டினார்‌. விவேகமில்லாதவனாகிய இந்தி 
ரன்‌ செல்வச்செருக்கனாலே அதனை ஒருகை நீட்டி வாங்கி, 
வெளீளை யானையின்மேல்‌ வைத்தான்‌. வெள்ளையானை தன்‌ 
மேல வைக்கப்பட்ட தாமரைப்பூவைக்‌ ழே தள்ளி, காலி 


னாலே மிதித்துச்‌ சிந்தியது. 


அருவாசமுனிவர்‌ அது கண்டு, அக்கினி,சிர்தும்படி 
பார்த்து, தேவர்களெல்லாம்‌ பயந்தோடும்‌ வண்ணம்‌ பெ 


௩௬ வேளளையானைசாபட்தீர்த்தபடலம்‌, 


ரும்‌ கோபங்கொண்டு நின்று, விசுவாதிகரும்‌ விசுவசேவி 
யருமாகிய * சிவபெருமானுடைய தஇிருவடித்தாமரைகளை 
மறவாத மெய்யன்பர்கள்‌ அருவருத்துத்‌ தள்ளிவிட்ட புல்‌ 
லிய செல்வத்தினாலாய தருக்கையுடைய இந்திரா, என்ன 
காரியஞ்‌ செய்தாய்‌! தேவர்களுடைய கையுறைகளையே 
நன்கு மதித்தாய்‌! சர்வலோகைகநாயகராயெ எமது செவ 
பிரானுடைய திருமுடியின்‌ மேலே சாத்தப்ப்ட்ட தாமரை 
ப்பூவை வழிபடாது வீர்ங்‌இ, யானை மிதித்துச்‌ சிந்தும்படி 
அதன்மேல்‌ வைத்தாயே, மூடா! விட்டுணுவினுடைய இது 
மாப்பும்‌, பிரமனுடைய இறுமாப்பும்‌ உன்னுடைய இறுமா 
ப்பும்‌ பரமபதியாகிய சிவபிரானைப்‌ பூசித்தபேறென்பது 
திதிதம்‌ நினைக்‌இலையே,பேதாய்‌!இச்வெத்துரோகத்‌ இனாலே, 
பாவி, உன்னுடைய சிரசு பாண்டியனொருவனுடைய வளை 
யினுலே சதெறக்கடவ து; இரந்த வெள்ளையானை காட்டானை 
யாகக்கடவது என்று சபித்தார்‌, உடனே தேவர்கள்‌ ஈடு 
நடுங்கி, அருவாசமுனிவருடைய' திருவடிகளிலே விழுந்து 
நமஸ்கரித்து, எழுக்து அஞ்சலிசெய்‌ ௮, அடையொ அக்கி, 
தலை பணிந்து, வாய்‌ புதைத்து கின்று, ஐம்பொறிகளையும்‌ 
வென்ற சுவாமீ, அடியேங்களுடைய அரசனும்‌ வெள்ளை 
யானையும்‌ பெருங்கொடும்பாவஞ்‌ செய்தமையால்‌ சபித்‌ 
தீர்‌, இந்தச்சாபத்தை இப்போதே தீர்த்தருளும்‌ என்றிரர்‌ 
தார்கள்‌, துருவாசமுனிவர்‌ திருவுளமிரங்கி, சிவநிர்மாலிய 
நிந்தனை பரிகாரத்தினாலே நீங்காது. இந்திரனுக்குச்‌ தலை 
யளவாக வந்தது முடியளவாகப்‌ போகக்கடவது. வெள்‌ 
ளையானை காட்டியானையாடு, நூறுவருடஞ்‌ சென்றபின்‌ 
முன்போலாகக்கடவது என்று பிறிது சாபஞ்சொன்னார்‌ 
இர்திரன்‌ மகுடபற்கம்‌ அடைந்த சரித்திரம்‌ பின்னே 
சொல்வோம்‌, அது நிற்க. 

வெள்ளையானை சுவர்க்கத்தை வீட்டு; அசிவிழந்து; 
காடடியானையாக, காடடியானைகளோடு ( சேர்க்து, எங்குக்‌ 


* விசவாதிகர்‌ - உலகத்துக்கு இறைவர்‌. விசுவசேலியர்‌ க 
உலகத்தால்‌ வழிபடற்பாலர்‌. 


வெள்ளை யானைசாபர்தீர்‌த்தபடலம்‌, ௩௭ 


திரிந்து, நாறுவருட்முஞ்‌ செல்ல, கடம்ப்வனத்திலே புகு 
து, பொற்றாமரைவாவியைக்‌ கண்டது, அப்பொழுது 
முன்னையறிவுதோன்ற, பொற்றாமரைவாவியிலே ஸ்நான 
ஞ்செய்தது, உடனே காட்டியானை வடிவம்‌ நீக்கிப்‌ பழைய 
வடிவந்தோன்‌ நியது. அப்பொழுது செபிரானுடைய திரா 
வருளினாலே சொக்கலினீகமூர்த்தி எதிர்‌ தோன்றக்‌ கண்டு, 
கும்பிட்டு, புழைக்கையால்‌ மொண்ட இரத்தத்தினாலே 
சிவலிங்கப்பெருமானுக்கு அபிஷேகஞ்செய்து, இருப்பள்‌ 
ளித்தாமஞ்‌ சாத்திப்‌ பூசை செய்தது, உடனே சோமசுந்‌ 
தரக்கடவுள்‌ வெளிப்பட்டு, நீ இங்கு வந்த காரியம்‌ யாது? 
உனக்கு வேண்டும்‌ வரம்‌ யாது? என்று வினவியருள, 
வெள்ளையானை வணங்க நின்று, முன்னே தனக்கு கேரி 
ட்ட சாபத்தையும்‌ அதனாலே தான்‌ வந்த முறைமையை 
யுஞ்‌ சொல்லி, தமியேன்‌ பிரம விட்டுணுக்களாலும்‌ 
அடையப்பெறாத உம்மை அடையப்பெற்றேன்‌. இனி அடி 
யேனுக்கு ஒருகுறை உண்டாமோ! எம்பெருமானே, உம்‌ 
முடைய இருவடி.களைப்‌ பிரியாத, இவ்வெட்டு யானைகளு 
டனே ஒன்பதாக அடியேனும்‌ உமக்கெதிரே இவ்விமான 
தீதைத்‌ தாங்க என்‌ மனம்‌ விரும்புகின்றது என்று விண்‌ 
ணப்பஞ்செய்தது. கருணாகரராயெ சோமசுந்தரக்கடவுள்‌ 
யானையீன்மேலே திருக்கடைக்கண்‌ சாத்‌ தி, தேவேந்திரன்‌ 
ஈம்மிடத்து மெய்யன்‌ புடையவன்‌; ஆதலால்‌ 'நீ அவனைத்‌ 
தாங்குதல்‌ நம்மைத்‌ தாங்குதல்போன்று, நமக்குப்‌ பெரு 
மகிழ்ச்சி பயக்கும்‌ . என்று சொல்லி. விடைகொடுத்‌ 
தீருளிஞர்‌. 

வெள்ளையானை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு, 
சொக்கலிக்கமூர்த்திக்கு மேற்குத்திசையிலே போய்‌, அவ்‌ 
கே தன்பெயரினாலே ஒருதீர்த்தம்‌ உண்டாக்‌) அதன்க 
ரையிலே செெலிள்ககூர்த்தியையும்‌ விஈாயகரையும்‌ பிரதிட்‌ 
டைபண்ணி, பூசை செய்துகொண்டிருக்தத. இர்திரன்‌ 
௮௮ கேட்டு, வெள்ளையானையைக்‌ கொண்டுவர ஒற்றரை 
விடுத்தான்‌, வெள்ளையானை தன்னை வந்தழைத்த ஒற்றரை 


௩௮ திருஈக்ரங்கண்டபடலம்‌. 


முன்போக விடுத்து, சொக்கலிங்க மூர்‌ த்திக்குக்‌ இழக்குத்‌ 
இக்கிலே போய்‌, அங்கே ஐராவதபுரம்‌ எனத்‌ தன்பெய 
ரால்‌ ஒருககரம்‌ உண்டாக்கி, இந்திரேச்சுரர்‌ எனத்‌ சன்னி 
றைவன்பெயரால்‌ ஒரு சிவலிங்கந்தாபித்து, பூசைசெய்து 
கொண்டிருர்தது. இந்திரன்‌ ஈம்முடைய யானை இன்னும்‌ 
வர்திலதென்று பின்னரும்‌ ஒற்றரைவிடுப்ப, வெள்ளை 
பானை சுவர்க்கத்தை அடைந்து, இந்திரனை வணங்கி, தன 
க்கு கிகழ்ந்தவையனை த்தும்‌ விண்ணப்பஞ்செய்து, இனிது 
வாழ்ந்திருந்த. 

மேற்குத்திக்கலுள்ள கசபுட்கரிணியிலே ஸ்நானஞ்‌ 
செய்து, ஐராவதவிநாயகரையும்‌ ஐராவதேச்சுரரையும்‌ மெ 
ய்யன்போடு வணங்கினவர்‌ சாபத்தொடர்ச்சியினின்‌ றும்‌ 
பாவத்தொடர்ச்சியினின்‌ றும்‌ ரீங்குவர்‌. ஐராவதஞ்‌ சென்ற 
நெறியேபோய்‌, வைகைகதியிலே ஸ்நானஞ்செய்து, தென்‌ 
கரையில்‌ எழுத்தருளியிருக்கும்‌ இந்திரேச்சுரரை வணங்‌ 
இனவர்‌ இம்மையிலே அறம்‌ முதலிய மூன்றையும்‌ அடை 
நது, மறுமையிலே பதினான்கு தேவேந்திர பட்டம்‌ வரை 
யும்‌ சுவர்க்கத்திலே பலபோகங்களை அனுபவித்து, பின்பு 
நிராசை உதிக்க, முத்தியை அடைவர்‌, 

தீநச்சிற்றம்பலம்‌. 
மூன்றாவது 
திருநகரங்கண்ட படலம்‌. 
DED OIE—— 

கடம்பவனத்துக்குக்‌ 8ழ்த்திசையிலே சந்திரகுலத்‌ 
துப்‌ பிறந்த குலசேகரபாண்டியராசனுக்கு இராசதானி 
யாய்‌ உள்ளது மணவூர்‌, அந்ககரத்திலே வைசியா குலத்‌ 
இலே சிவபூசை முதலிய சிவபுண்ணியங்களை மெய்யன்‌ 
போடு செய்யும்‌ தனஞ்சயன்‌ என்பவன்‌ ஒருவன்‌ இருக்‌ 
தான்‌. அவன்‌ மணவூரிலிருந்து மேற்றிசையிலுள்ள ஊர்‌ 
களிலே பேர்ய்‌, வாணிகஞ்செய்துகொண்டு, ஊருக்குத்‌ 
திரும்பி வரும்பொழுது, கடம்பவனம்‌ புகுமளவிலே, 


திருககரங்கண்டபடலம்‌, ௩௯ 


சூரியன்‌ ௮ஸ்‌ தமயனமாயிற்று, இருள்செறிந்த அவ்விர 
விலே தனித்தவனாய்‌ மெலியாநின்‌ ற தனஞ்சயன அக்கட 
ம்பவனத்தினுளளே பேரிருளைப்‌ போக்கி விளம்காநின்ற 
விமானத்தை நேரே கண்டு, அதன்சமீபத்தலே போய்‌, 
அதன்கண்‌ எழுந்தருளியிராரின்ற சொக்கலிங்கமூர்த்தி 
யைத்‌ தரித்து, வணங்நிக்கொண்டு பேரானந்தப்‌ பெரு 
ஞ்செல்வம்‌ அடைந்தவனாய்‌, அ௮ங்கிருந்தான்‌. அன்ற சோ 
மவாரமாகையினாலே, தேவர்கள்‌ அங்கு வந்து, சொக்க 
லிங்கஞூர்த்தியை நான்கு யாமத்தினும்‌ விசேட பூசை செய்‌ 
தார்கள்‌. சோமவாரவிரதம்‌ அனுட்டிக்கும்‌ தனஞ்சயன்‌ 
தேவர்கள்‌ அங்கு வந்து பூசைசெய்தலைத்‌ தனக்குச்‌ வெ 
பெருமான்‌ அருளிச்செய்த ஞான திருட்டியினாலே கண்டு, 
பொற்றாமரை வாலியிலே ஸ்நானஞ்செய்‌ து, நியமம்‌ முடி 
கீதுக்கொண்டுவர்து,சோ மசுந்தரக்கடவுளை வலஞ்செய்‌ து 
வணங்கி, உட்புகுந்து, சிவபூசைக்குரிய கஸ்‌ தூரி பனிநீர்‌ 
முதலிய கந்ததிரவியங்களை த்‌ தேவர்கள்‌ கையிற்கொடுத்‌ 
தான்‌. தான்‌ திருக்கோயிற்புறத்‌ இருந்துகொண்டு தன்னு 
டைய இட்டலிங்கத்தைப்‌ பூசை செய்து, யாமந்தோறும்‌ 
வந்து சோமசுந்தரக்கடவுளைத்‌ தரிசனஞ்செய்தான்‌, விடி 
ந்த மாத்திரத்திலே தேவர்களொருவரையுங்‌ காணாதவ 
னாய்‌, விமானத்தின்கண்‌ எழுந்தருளியிராநின்ற சோமசும்‌ 
தரக்கடவுளை மாத்திரம்‌ கண்டான்‌. கண்டு, அதிசயமடை 
ந்து, நமஸ்கரித்தெழுந்து, இருகைகளையும்‌ சிரமேற்கூப்பி, 
வலஞ்செய்து, தன்னூருக்குச்‌ செல்ல ஒருவாறு தணி 
நத, விடை பெற்றுக்கொண்டு ஊர்‌ வந்து சேர்ந்தான. 
சேர்ந்தவுடனே, குலசேகரபாண்டியனிடத்‌ தச்‌ சென்று, 
மகாராசனே, நேற்று ௮ந்தக்கடம்பவனத்திலே ஓரதிசய 
ங்கண்டேன்‌, நான்‌ வாணிகஞ்செய்துகொண்டு வரும்‌ 
பொழுது கடம்பவனத்திற்‌ புகுமளவில்‌, சூரியன்‌ அஸ்த 
மயன மாயிற்று, அப்பொழுது சூரியமண்டலம்போலப்‌ 
பேரிருளை நீக்காகின்ற ஒருவிமானத்தையும்‌ அதில்‌ வீற்றி 
ருக்கும்‌ சிவலிற்கமூர்த்தியையுங்‌ கண்டேன்‌. தேவர்கள்‌ 
வந்து, அக்கடவுளை நான்குயாமமும்‌ பூசை செய்துகெர 


௪௦ திருககரங்கண்டபடலம்‌- 


ண்டு போனார்கள்‌, விடிந்தவுடனே நானும்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டு திரும்பிவிட்டேன்‌ என்றான்‌. அதுகேட்டவு 
டனே குலசேகரபாண்டியன்‌ சிவபெருமானுடைய திரு 
வடிகளைச்‌ இந்தித்து இருகைகளையுஞ்‌ சிரமேற்கூப்பி உள்‌ 
ளத்தில்‌ அன்பும்‌ அற்புதமும்‌ பெருக, இருந்தான்‌. 


அன்‌ திரவு சோமசுர்தரக்கடவுள்‌ ஒருசித்தராடி, குல 

சேகரபாண்டியனுக்குச்‌ சொப்பனத்திலே தோன்றி, ௮ 
சனே, காட்டை வேரொடு களைந்து, கடம்பவனத்தைத்‌ 
திருத்தி, ஈகரமாகச்‌ செய்வாயாக என்று சொல்லிவிட்டு, 
மறைந்தருளினார்‌. குலசேகரபாண்டியன்‌ விடியற்காலத்‌ 
திலே விழித்செழுந்து,நித்தியகர்மங்களை முடித்தக்கொ 
ண்டு, தான்‌ கண்ட கனவை மரந்திரிகளுக்கும்‌ முனிவர்க 
ளுக்கும்‌ சொல்லி, நனவிற்‌ கேட்டதும்‌ கனவிற்‌ கண்ட 
தும்‌ ஒத்திருத்தல்‌ கண்டு, மந்திரிகளோடும்‌ கடம்பவனம்‌ 

புகுர்‌. து, பொற்றாம்ரைவாவியிலே ஸ்நானஞ்செய்‌ அ, விமா 
ன்‌ த்தின்கண்‌ வீற்றிரு்த சொக்கலிங்கமூர்த்தியைத்‌ தூர 
த்தே கண்டான்‌. கண்டு, வணங்கி, இரண்டு கைகளையும்‌ 
சிரரின்மேற்‌ குவித்துக்கொண்டு; அன்பு பின்னின்று 
தள்ள, திருவருள்‌ எதிர்வந்திழுப்ப, என்‌ பெல்லாம்‌ நெக்கு 
நெக்குருக, விரைந்து திருமுன்‌ சென்று, கமஸ்கரித்தெழு 
ந்து நின்று, துதிப்பானாயினான்‌ :-- 
சரண மங்கையோர்‌ பங்குறை சங்கர சரணஞ்‌ 
சரண மங்கல மாகிய தனிமுதல்‌ சரணஞ்‌ 
சரண மந்திர வடிவமாஞ்‌ சதாசிவ சரணஞ்‌ 
சரண்‌ மும்பர்ச ணாயக பசுபதி சரணம்‌. (௧) 
அழி ஞாலமே லாசையு மமரர்வான்‌ பதமேல்‌ | 
லீழு மாசையும்‌ வெறுத்தவர்க்‌ கன்றிமண்‌ ணாண்டு 
பீமை' மூழ்கவொ னரகொடு பிணிபடச்‌ சுழலும்‌ 
ஏழை யேங்களுக்‌ சாவதோ வெந்தைரின்‌ கருணை, (௨) 
சூள தாமறைச்‌ சென்னியர்‌ தொடத்தொட. நீண்ட 
நீள னீநினக்‌ கனபில மாயினு நீயே 
மூள வன்புதர்‌. தெய்குடி கழுவ அம்‌ பணிகொண் 
டீரள வேகொலிக்‌ கானகச்‌, தமர்ர்தனே யென்ன. (க) 


திரு௩கரக்கண்டபடலம்‌, ச்ச 


இவ்வாறு ததித்து, உண்ணின்றும்‌ பெருகிய அன்பு 
கண்வழியாகச்‌ சொரிதல்போலச்‌ சொரிந்து பரந்த நீர்வெ 
ள்ளத்தினும்‌ வானந்த வெள்ளத்தினும்‌ மூழ்கி, மெய்யன்‌ 
போடு வலஞ்செய்து, வணங்கிக்கொண்டு, புறம்போர்து, 
ஒரிடத்து மர்திரிகளோடும்‌ இருந்தான்‌. 


அப்பொழுது பாண்டியராசனுடைய ௮ணையினாலே 
மந்திரிகளால்‌ ஏவப்பட்ட ஏவலாளர்கள்‌ அர்தக்காடு முழு 
தையும்‌ வெட்டி நிலத்தைத்‌ திருத்துவித்தார்கள்‌. அதன்‌ 
பின்‌, பாண்டியராசன்‌, இங்கே நகரமுண்டாக்குவத எப்‌ 
படி என்று மந்திரிகளோடு கலந்து யோசித துக்கொண்டி. 
ருந்தான்‌. அப்பொழுது சோமசுந்தரக்கடவுள்‌, கனவில்‌ 
வர்தருளியபடியே, சித்தராய்‌ எழுந்தருளி வந்தார்‌. உடனே 
பாண்டி.யராசன்‌ இருக்கைவிட்டெழுர்து, எதிர்கொண்டு, 
நமஸ்கரித்து, ஆசனங்கொடுத்தான்‌, சித்தரானவர்‌ தாம்‌ 
ஆதிகாலத்தில்‌ அருளிச்செய்த சிவாகமத்தின்வழித்‌ தோன்‌ 
திய சிற்பறூல்‌ விதிப்படி, அலயமும்‌ மண்டபமும்‌ கோபுர 
மும்‌'ஈகரமும்‌ இவ்வாறு செய்தல்‌ வேண்டுமென விதித்து, 
மறைந்தருளினார்‌. 

பாண்டியன்‌, சிற்பநூலிலே வல்ல தபதிகளைக்கொ 
ண்டு, சிவபெருமான்‌ சித்தராய்‌ வந்து விதித்தபடியே, 
பதுமமண்டபமும்‌, அர்த்தமண்டபமும்‌, மகாமண்டப 
மும்‌) கிருத்தமண்டபமும்‌, அறுகாற்பீடமும்‌, யாகசாலை 
யும்‌, தருமடைப்பள்ளியும்‌, பரிவாரதேவர்கள்‌ ஆலயமும்‌, 
சொக்கலிங்கமூர்த்திக்கு வலப்புறத்திலே மீனாக்ஷியம்மை 
வீற்றிருக்கும்‌ திருக்கோயிலும்‌, திருமாளிகைப்பத்தியையு 
டைய திருமதில்களூம்‌, மண்டபங்களும்‌, கோபுரங்களும்‌; 
அகழியும்‌ சமைப்பித்தான்‌. கடைத்தெருக்களும்‌, சத்தி 
சகூடங்களும்‌, திருவிழாக்கொள்ளும்‌ திருவீதிகளும்‌, வீடு 
கள்‌ நெருங்கிய பெருந்தெருக்களும்‌, கவர்வழிகளும்‌, காற்‌ 
சந்திகளும்‌, ௮ம்பலங்களும்‌, சபைகளும்‌, செய்குன்றுக 
ளும்‌, மேடைகளும்‌, காடசசாலைகளும்‌, முனிவர்களிறாக்‌ 
கையும்‌, பிராமணவீதிகளும்‌, 'இராசவீதிகளும்‌, வையெலீ 


௪௨ தருககரங்கண்டபடலம்‌, 


திகளும்‌, வேளாளவீதிகளும்‌, யானை குதிரை தேர்களுக்கு 
நிலேக்களங்களும்‌, கல்விச்சாலைகளும்‌, அறச்சாலைகளும்‌, 
பிறவும்‌ செய்வித்தான்‌. ணெறுகளும்‌, ஓடைகளும்‌, குள 
ங்களும்‌, பொய்கைகளும்‌, இருநந்தனவனங்களும்‌, சோலை 
களும்‌, உழவுகொல்லைகளும்‌, பூர்தோட்டங்களும்‌, அணி 
பெற அமைப்பித்தான்‌. அர்நகரத்தின்‌ வட$ழ்த்திசை 
யிலை தனக்கு மாளிகை செய்வித்தான்‌. 


அதன்பின்‌ நகரத்திற்குச்‌ சாந்தி செய்ய நினைந்தான்‌, 
அப்பொழுது சோமசுந்தரக்கடவுள்‌ தமது சடாமுடியினு 
ள்ள சந்திரகலையின்‌ அமிர்தத்தைக்‌ கங்கைநீரொடு கல 
ந்து, சிந்தினார்‌. ௮௫ அர்ககரமுழுதும்‌ பரந்து, அதனைத்‌ 
தனமயமாக்டிச்‌ சாந்தி செய்தது. அது, மதுரமயமான 
தன்மையினாலே, மதுராஈகரம்‌ எனப்‌ பெயர்பெற்றது. 
இழக்கே ஐயனாரையும்‌, தெற்கே சத்தமாதர்களையும்‌, மே 
ற்கே விட்டுணுவையும்‌, வடக்கே பத்திரகாளியையும்‌, 
காவலாக நிறுவினான்‌. சோமசுந்தரக்கடவுளைச்‌ சிவாகம 
விதிப்படி பூசை செய்யும்பொருட்டு, வேதாகமங்களின்‌ 
மிச வல்ல ஆதிசைவராசிய சிவப்பிராமணரைக்‌ காசியினி 
ன்றும்‌ வருவித்து, அந்தத்‌ தலத்திலே தாபித்தான்‌. 

பாண்டியன்‌ சுபதினத்திலே தன்மாளிகையிலே போ 
யிருந்துகொண்டு, இருக்கோயிலிலே நித்தியம்‌, நைமித்தி 
கம்‌, காமியம்‌ என்னும்‌ மூன்றும்‌ வழுவாது நடக்க, வைதி 
கநெறியுஞ்‌ சைவரெறியும்‌ தழைத்தோங்க,. பிராமணர்‌ 
முதலிய நான்குவருணத்தாரும்‌, அனுலோமர்‌ பிரதிலோ 
மர்களும்‌, பிறரும்‌ தங்கள்‌ தங்களுக்கு மனுநூலிலே விதி 
க்கப்பட்ட விதிவழியொழுக, அரசுசெய்தனன்‌. அவன்‌ 
மலயத்துவசன்‌ என்னுங்‌ குமாரனைப்‌ பெற்று, அவனை 
முடிசூட்டி ௮ரசனாக்க, பலநாள்‌ கழிந்தபின்‌, ஒருகாள்‌ 
திருக்கோயிலிற்சென்று சோமசுந்தரக்கடவுளை வணங்க, 
மும்முறை வலஞ்செய்‌ த, சிவத்தோடு கலந்துவிட்டான்‌. 

தீநச்சிற்றம்பலம்‌, 
பப்ப 


நான்காவது 
தடாதகைப்‌ பிராட்டியார்‌ 


திருவவதாரப்படலம்‌, 
II NCE 


மலயத்துவசபாண்டியன்‌ வடமொழி தமிழ்மொழி 
இரண்டினும்‌ மிக வல்லவன்‌ , மனுநூல்வழி தவறாது செங்‌ 
கோல்‌ ஈடாத்துபவன்‌, முறை வேண்டினோருக்கும்‌ குறை 
வேண்டினோருக்கும்‌ காண்டற்கு எளியன்‌," கருணைக்கு 
உறையுள்‌, திரிகாலமும்‌ கியமமாகச்‌ வெதரிசனஞ்செய்ப 
வன்‌, மிக்க அழகையுடையவன்‌ , பதினாயிரம்‌ மகளிரையு 
டையவன்‌. சூரியகுலத்துப்‌ பிறந்த சூரசேனன்‌ என்னும்‌ 
அரசனுடைய மகளாகிய காஞ்சன மாலையை விவாகஞ்‌ 
செய்தான்‌, 


அவன்‌ நெடுங்காலம்‌ புத்திரபாக்கியம்‌ இல்லாமை 
யால்‌ வருத்தமுற்று, சிவவிரதங்களை அனுட்டித்து, பல 
கானங்கள்‌ செய்து, பின்பு அசுவமேதஞ்செய்யத்‌ தொட 
ங்கி, தொண்ணூற்றொன்பது யாகம்‌ செய்தான்‌. அப்பொ 
முது தேவேந்திரன்‌, இப்பாண்டியன்‌ நூறு யாகமும்‌ முடி 
ப்பின்‌, என்பதம்‌ கொடிப்பொழுஇன்‌ மாறிவிடும்‌ என்று 
நினைந்த, பாண்டியனிடத்துச்‌ சென்று, அசுவமேதத்தை 
முடிக்காவண்ணம்‌ தடுத்து, நீ விரும்பியது புத்திரபாக்கி 
யம்‌; அதற்கு இசையப்‌ புத்திரகாமேட்டி செய்வையாயின்‌, 
நீ புத்திரனைப்‌ பெறுவாய்‌ என்று சொல்லிவிட்டு, தன்னுல 
கத்தை அடைநதான, 


மலயத்துவசபாண்டியன்‌ தன்‌ மனைவியோடு யாகசாலை 
யிலே புகுத, புத்திரகாமேட்டி செய்யத்‌ தொடங்கினான்‌. 
யாககுண்டத்திலே கெய்‌, பொரி, சமித்து முதலியவற்றால்‌ 
ஆகுதி செய்யும்போது, அக்கினி சிகைவிட்டெழுந்தது. 
௮ப்பொழுது, மலையரையனுடைய மனைவியாகிய மேனை 
நாண, மலயத்துவசபாண்டியனுடைய வலத்தோளும்‌ அவ 
ன்‌ மனைவியாக காஞ்சன மாலையினுடைய இடக்கண்ணும்‌ 
தடுக்க, ஈரேழுலகமும்‌ மகிழ்வெய்த, சைவசமயர்தழைத்‌ 
தோங்க, பாவல்குன்‌ ற, தருமம்‌ வளர, வேதங்கள்‌ ஒலிக்க, 


௪௪ தடாதகைப்பிராட்டியார்திருவவதாரப்படலம்‌, 


தேவதுந்துபிகள்‌ எத்திக்கிலும்‌ கலிக்க, தேவமகளிர்‌ ஈடி. 
க்க, மதரையினுளளாருடைய உள்ளத்திலே அவரையறி 
யாது மகிழ்ச்சி பொங்க, பதினெண்பாடை நிலங்களுள்‌ 
தமிழ்காடே சிறக்க, தமிழ்காட்டு மூவேந்தருள்‌ பாண்டிய 
ரே பெருமையெய்த, உலகமாதாவாகிய உமாதேவி மூன்று 
முலைகளையுடைய ஒரு பெண்பிள்ளை வடிவமாக, கூன்‌,று 
பிராயத்தோடு யாககுண்டத்தினின்றுக்‌ தோன்றி வகு, 
காஞ்சன மாலையுடைய மடியில்‌ இருந்தாள்‌. உடனே காஞ்‌ 
சன மாலை அப்பெண்‌ பிளளையை எடுத்து, மார்போடு அணை 
த்துக்கொண்டு, உச்சிமோச்து, முத்தமிட்டு, பேரானந்தப்‌ 
பெருஞ்செல்வமுடையளாயினாள்‌. 

பரஞான வடிவமாகிய மீனாக்ஷியம்மையே தன்னன்‌ பு 
மிகுதியினாலே வெளிவந்து தன்பிள்ளையாய்‌. அவதரித்த 
பெருங்கருணையையும்‌, அதற்குக்காரணமாயுள்ள தன்மனை 
வியுடைய பெருந்தவத்தையும்‌ அறியாமையால்‌, 'மலயத்‌ 
துவசபாண்டியன்‌ வருத்தமுற்று, நான்‌ புத்திரபாக்கியமி 
ன்றி நெடுங்காலம்‌ வருந்தி பெருந்தவங்கள்‌ செய்தேன்‌; 
அதன்பின்‌ இந்தப்‌ புத்திரகாமேட்டி செய்தேன்‌. இந்தயா 
கமோ ஒரு பெண்பிள்ளையைத்‌ தந்தது, ஐயையோ! இந்‌ 
தப்‌. பெண்பிளளையும்‌ என்பகைவர்கள்‌ ஈகைக்கும்வண்‌ 
ணம்‌ மூன்று முலைகளையுடையதாய்‌ வந்தது, இதற்கு நான்‌ 
யாது செய்வேன்‌! என்றான்‌. அப்பொழுது; அரசனே, 
உன்‌ மகளுக்குப்‌ புத்திரனுக்குப்போல வேதவிதிப்படி. சட 
ங்குகளெல்லாம்‌ செய்து, தடாதகையெனட்‌ பெயரிட்டு, 
மூடி. சூட்டக்கடவாய்‌; இப்பெண்ணுக்குக்‌ கணவன்‌ வரு 
, ம்போது ஒருதனம்‌ மறையும்‌; நீ மனங்கலங்காதே என்று, 
சிவபிரானுடைய ' திருவருளினாலே, ஆகாயத்தினின்றும்‌ 
ஓரசரீரிவாக்குத்‌ தோன்றிற்று, அது கேட்டவுடனே மல 
யத்துவசபாண்டியன்‌ அன்பும்‌ உவகையும்‌ பெருக, கண்‌ 
களினின்றும்‌ சொரியாகின்ற ஆனந்தவருவி மார்பெங்கும்‌ 
நிறைய, அடியார்க்கெளியராகெயெ சோமசுந்தரக்‌ கடவுளைத்‌ 


தித்து, நாகத்தை முடித்து, எழுந்து, தன்‌ மனைவியோடும்‌ 
*யாகசாலைகிய நீத்து, மாளிசையை அடைந்தான்‌, 


தடாதகைபபராட்டியார்தருவவ தாரபபடலம்‌, ௪டு 


அங்கே மண்டபத்தில்‌ இருந்து, பிராமணருக்கும்‌ 
பிறருக்கும்‌ 'சுவர்ணதானஞ்‌ செய்தான்‌. சோமசுந்தரக்க 
டவுளுடைய திருக்கோயிலிலே விசேடபூசை திருவிழா 
முதலியன செய்வித்தான்‌. சிறையிலிருக்கின்றவர்களை 
விட்டுவிடுங்கள்‌, சிறைச்சாலைகளை இடி த்துவிடுங்கள்‌. ஏழு 
வருடம்‌ குடிகளிடத்து இறை வாங்காது விடுங்கள்‌. அயல்‌ 
வேந்தரிடத்துத்‌ இறை வாங்காது விடுங்கள்‌? ஆயத்‌ துறை 
யை நீக்கிவிடுங்கள்‌, அலயங்களையும்‌ அறச்சாலைகளையும்‌ 
விசேடமாக நடாத்துங்கள்‌ என்று வள்ளுவனைக்கொண்டு 
முரசறைவித்தான்‌. பகைமன்னரைக்‌ கால்விலங்கை வெ 
ட்டுவித்து, யானை குதிரை தேர்‌ அரசுரிமை முதலியவ 
ற்றை முன்னிருந்தபடியே கொடுத்து, அவரவர்‌ தேசத்‌ 
அக்குப்‌ போகவிடுத்தான்‌. யாவரும்‌ தத்தமக்கு வேண்டு 
வன எடுத்துக்கோடற்பொருட்டுப்‌ பண்டாரத்தைத்‌ திறப்‌ 
பித்து விடுத்தான்‌. புலவர்களுக்குப்‌ பொன்‌, வஸ்திரம்‌, 
ஆபரணம்‌, யானை, குதிரை, கேர்‌ முதலியவற்றைக்‌ கொடு 
த்தான்‌. பாண்டிநாட்டில்‌ வசிப்பவர்‌ யாவரும்‌ பெருமகி 
ழ்ச்சி அடைந்தனர்‌. 

சிவபெருமான்‌ அருளிச்செய்தவண்ணமே மலயத்து 
வ௪பாண்டியன்‌ சாதகர்மம்‌ முதலிய சடங்குகளைச்‌ செ 
ய்து, தடாதகையெனப்‌ பெயரிட்டு, அளவிறந்த பெருங்‌ 
களிப்போடு வளர்க்கும்‌ சாளிலே, தடாதகைப்பிராட்டி 
வேதம்‌ ல்‌, ௮றுபத்‌ துகான்கு கலைகளையுங்‌ கற்றுணர்‌ 
நீது, யானை குதிரை தேர்‌ செலுத்து தறததினும்‌, வில்‌ 
வாள முதலிய படைத்தொழிலினும்‌, மிக வல்லளாயி 
ளை. அது கண்டு, தந்ைதையாயெ மலயத்துவசபாண்டி. 
யன்‌' மனமகிழ்ந்து, அவளுக்கு முடிசூட்டத்‌ துணிந்தான்‌. 
அவனுடைய ஆணையினாலே மந்திரியாயெ சுமதி முடிகுட்‌ 
டும்‌ மங்கலதினம்‌ வரையறுத்து, தேயங்கடோறும்‌ தலை 
போக்‌இ, ஈகரமெக்கும்‌ அலங்கரிப்பித்‌ து, முனிவர்‌ அரசர்‌ 
முதலிய யாவரையும்‌ வருவித்தான்‌. 
.... மலயத்துவசபாண்டியன்‌ யானையின்மேஷ்‌ வருவிக்க 
ப்பட்ட கங்கை முதலிய ஈவதிர்த்தமும்‌ பூரித்த சுவர்ணகு 

௫ 


௪௬ தடாதகைப்பிராட்டியார்திருவவதாரப்படலம்‌. 


ம்பத்தைப்‌ பூசித்து, அக்நினிகாரியஞ்செய்து, இரத்தின 
சிங்காதனத்தைப்‌ பூசை பண்ணினான்‌, பின்பு திருமுடி 
யை யானைமேல்வைத்‌ அ, ஈகர்வலஞ்செய்‌ ௫, பூசித்து, தடா 
தகைப்பிராட்டியாரை, ௮ச்சிங்காகனத்தின்‌ மேலே, இரத்‌ 
இனச்சுடிகையையுடைய பொன்வடிவாகிய ஓந்தலைநாகம்‌ 
படம்‌ பரப்பி மேலே கவிக்கும்வண்ணம்‌, அதன்‌ £ழ்‌ எழு 
ந்‌ தருளப்பண்ணி, கும்பதீர்த்‌தத்தினாலே ௮பிஷேகஞ்செ 
ய்து, தேவர்கள்‌ கற்பகப்பூமாரி பொழிய, முனிவர்கள்‌ 
அசி கூற, தேவமகளிர்கள்‌ நடிக்க, இருடிபத்தினிகள்‌ பல்‌ 
லாண்டு பாட, மங்கலவா த்தியம்‌ முழங்க, வேதம்‌ ஒலிக்க, 
அவளுக்கு முடிசூட்டித்‌ தன்னரசைக்‌ கொடுத்தான்‌. அத 
ன்பின்‌, வெண்குடை நிழற்ற, வெண்சாமரம்‌ வீ௪, சேவர்‌ 
கள்‌ பூமாரி பெய்ய, மங்கலதூரியம்‌ முழங்க, வெள்ளை 
யானைமேலேற்றி, ஈகர்வலஞ்செய்வித்து, அசரீரிவாக 
குத்‌ தோன்றிய நாளினும்‌ பேரானந்தப்பெருஞ்செல்வம்‌ 
அடைந்தான்‌. 


சிலகாளாயினபின்‌, மலயத்துவசபாண்டியன்‌ சுவர்க்‌ 
கம்‌ அடைந்தனன்‌. அவனுக்குச்‌ செயற்பாலனவாகிய உத்‌ 
சரக்கிரியைகளை மகளாகிய தடாதகைப்பிராட்டி விரத 
நெறிபூண்டு, விதிப்படி செய்து முடித்தன ள்‌. 


பெண்ணரசியாயே தடாதகைப்பிராட்டியார்‌ அற நூ 
ல்வழி அரசியற்றிய பெருமையைச்‌ சிறிது சொல்வாம்‌. 
சூரியன்‌ உதிக்க ஐந்துநாழிகை உண்டென்னும்‌ காலமா 
இய பிராமீமுகூர்த்தத்திலே இனியவாத்‌ தியவொலி திருச்‌ 
செலிமடுப்ப விழித்தெழுந்து, சிவத்தியானம்‌ பண்ணி, 
ஸ்கானஞ்செய்து, சந்தியாவந்தனம்‌ இயற்றி, சோடசதா 
னங்‌ கொடுத்து, சிவபூசை முடித்துக்கொண்டு, அந்தணர்‌ 
அமைச்சர்‌ முதலாயினோர்‌ சூழ, திருக்கோயிலிற்‌ சென்று, 
சோமசுந்தரககடவுளை விதிப்பழ. வலஞ்செய்து வணங்‌ 
இத்‌ துதித்து; மாளிகைக்குத்‌ திரும்புவாள்‌. திரும்பி அத்‌ 
தாணிமண்டபத்தை அடைந்து; அரி்திதை கமலினி என்‌ 
ணர்‌ தோழியர்‌ இருவரும்‌ மானுடமகளிராகி அடைப்பை 


தடாதகைப்பிராட்டியார்திருவவதாரப்படலம்‌, ௪௭ 


யும்‌ பொற்களாஞ்சியும்‌ ஏந்த, இலக்குமியும்‌ சரசுவதியும்‌ 
அவ்வாறே மானுடமகளிராகி இருபுறத்தும்‌ வெண்சா 
மரை வீச, சோழராசனும்‌ சேரராசனும்‌ தன்னுடைய 
திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கித்‌ தான்‌ பணித்த ஏவல்‌ 
களைச்‌ செய்ய, ஏவலாளர்கள்‌ எம்பெருமாட்டியார்‌ எப்‌ 
போது தமது திருவருட்கள்‌ சாத்துவரோ என்று சிறி 
தும்‌ இமையாது பார்த்துக்கொண்டு நின்று“ திருக்கண்‌ 
சாத்தியவழி உய்க்தோம்‌ உய்ந்தோம்‌ என்று கைகூப்பி 
வாய்பொத்தித்‌ தத்தமக்குரிய பணிகேட்டுய்ய, கஞ்சுகி 
மாக்கள்‌ இவன்‌ மராடதேசராசன்‌, இவன்‌ கருணாடதேச 
ராசன்‌, இவன்‌ விராடதேசராசன்‌, இவன்‌ குருதேசரா 
சன்‌, இவன்‌ சேரன்‌, இவன்‌ சோழன்‌ என்று இருபக்கத்தி 
னும்‌ தங்கள்‌ கையிற்‌ பிரம்பினாலே சுட்டிக்‌ காட்ட, வட 
மொழியினும்‌ தமிழ்மொழியினும்‌ வல்லபுலவர்களும்‌,, வே 
தம்‌ முதலிய அறுபத்துநான்கு கலைகளையுணர்க்தவர்க 
ளும்‌, சமயநூல்‌ ஆறினும்‌ வல்லவர்களும்‌, முனிவர்களும்‌, 
சிவஞானிகளும்‌, பஞ்சாங்கஞ்சொல்லும்‌ அந்தணரும்‌, 
சுமதி முதலிய மந்திரிகளும்‌ சூழ, இரத்தினசிங்காசன த்தி 
ன்‌ மேலே அமிர்தவடிவாயெ பிரதிமைபோல வீற்றிருக்க 
ருளுவள்‌. திருக்கோயிலிலே நடக்கும்‌ நித்திய கைமித்தி 
கங்களையும்‌, பிராமணருக்குரிய விருத்திகளையும்‌, தருமசா 
லையிலே நடக்கும்‌ அன்ன தானம்‌ முதலியவற்றையும்‌, குடி. 
களுக்கு கிகழ்வனவற்றையும்‌, ம௩திரிகளால்‌ அறிந்தும்‌, 
தனித்தனியே ஒற்றரை வீடுத்தறிந்தும்‌, அவ்வவைகளிலே 
குறைவுண்டாயின்‌ அக்குறை செய்தாரைத்‌ தண்டித்து, 
அதனைத்‌ தீர்ப்பாள்‌. வாதிகள்‌ தம்முள்‌ வாதஞ்‌ செய்யும்‌ 
கோடடியின்மேலே மகிழ்ச்சி கூர்வாள்‌. நினைப்பினும்‌, 
சொல்லினும்‌, கேட்பினும்‌, புத்தமிர்தத்தினும்‌ இத்திக்கும்‌ 
வண்ணம்‌ புலவர்களாலே தொடுக்கப்பட்ட செய்யுள்க 
ளைத்‌ திருச்செவி மடுப்பாள்‌. பிராமணரையும்‌, சைவரை 
யும்‌, அறவிகளையும்‌ அமுது செய்வித்து, அவர்கள்‌ தங்கள்‌ 
நாவினாலே செய்யும்‌ விருக்தை அமுதசெய்வரீள்‌. பின்‌ 
பகலிலே. சிவபுராணங்களையும்‌ மனு முதலிய: தருமதால்‌. 


௪௮ தடாதகைப்பிராட்டியார்‌ தருவவதாரப்படலம்‌, 


களையும்‌ கேட்டுத்‌ திருவுள மகிழ்வாள்‌. இல்வாழ்வார்‌ செய்‌ 
யும்‌ தருமங்களை விருத்திசெய்யும்பொருட்டுத்‌ இரவியங்‌ 
களைக்‌ கொடுப்பாள்‌, யாகங்களை நடத்துவாள்‌. கல்விப்‌ 
பொருள்‌ செல்வப்பொருள்‌ என்னும்‌ இரண்டையும்‌ தன்‌ 
னிருகண்போலக்‌ கொண்டு தழைத்தோங்கும்படி நாடோ 
றும்‌ வளர்ப்பாள்‌. கன்னியாயய தடாதகைப்பிராட்டியி 
னாலே இவ்வாறு அரசியற்றப்பட்டமையால்‌, பாண்டிநாடு 
கன்னிகாடெனப்‌ பெயர்பெற்றது. 


இவ்வாறே மீனாட்சியம்மையார்‌ தஇருவவ தாரஞ்செய்த 
சரித்திரத்தை அகத்தியமகாமுனிவர்‌ இருவாயமலர்நதரு 
ளியபோது, முனிவர்கள்‌ அவரை வணங்கி, தபோகிதியே, 
நான்கு வேதங்களாலும்‌ உணரப்படாத பராசத்திவடிவா 
யும்‌, சர்வான்‌மாக்களையும்‌ பெற்ற மாதாவாயும்‌ உள்ள 
எம்பெருமாட்டியாதகிய உமாதேவி தக்கனும்‌ இமையமலை 
யரையனும்‌ நெடுங்காலம்‌ வருந்தித்‌ தவஞ்செய்‌ தமையால்‌ 
அவர்களுக்கு மகளாய்த்‌ திருவவதாரஞ்‌ செய்தனள்‌. 
மனிதனாகிய பாண்டியனுக்கு மகளாய்‌ வந்த காரணம்‌ 
யாது என்று வினாவ, அகத்தியமகாமுனிவர்‌ சொல்வா 
சாயிஞர்‌:-- 


முனிவர்களே, கேளுங்கள்‌, விசுவாவசு என்னும்‌ பெ 
யரையுடைய ஒருவித்தியாதரன்‌ வித்தியாவதி என்னும்‌ 
ஒருபெண்ணைப்‌ பெற்றான்‌, அவள்‌ உமாதேவியிடத்து 
மிக்க ௮ன்புடையளாகி, தன்பிதாவை வணக்க, ஜயா, 
அடியேன்‌ உமாதேவியை வழிபட்டு உய்யவேண்டும்‌ என்‌ 
றாள்‌. விசுவாவசு உ மாதேவியினுடைய மந்திரத்தை அவ 
ளுக்கு உபதேசித்தான்‌. அவள்‌ பிதாவை நோக்கி, உமா 
தேவியை வழிபடுதற்குச்‌ சிறந்த புண்ணியதலக்‌ யாது 
என்று வினாவ, அவன்‌ அவளை கோக்கு, பூமியிலே மதுரை 
யெனப்‌ .பெயர்கொண்ட.. ஒருசிவதலம்‌ உண்டு. அது 
பூலோகசிவலோக மெனப்படும்‌. அதுவே துவாதசாந்த 
தலம்‌. சத்திபிடம்‌ அறுபத்துநான்கு. அவற்றுள்‌ முதற்பி 
பம்‌ மதுரையே, அது போகமோக்ஷங்களையும்‌ அவரவர்‌ 


தடாதகைப்பிராட்டியார்்‌தருவவ தாரப்படலம்‌, ௪௯ 


வேண்டிய சித்திகளையும்‌ கொடுப்பதென்றதிக்து, தேவர்‌ 
கள்‌ அல்லும்‌ பகலும்‌ அங்கே போய்‌ உமாதேவியைப்‌ 
பூசிப்பர்கள்‌. ஈம்மவர்களுள்ளே என்பிதாவுடனே ஐவர்‌ 
கள்‌ அங்கே சென்று, மீனக்ஷியம்மையை வழிபட்டுப்‌ பல 
வரங்களைப்‌ பெற்றார்கள்‌, உலகமாதாவாகிய மீனாக்ஷியம்‌ 
மை யாவரேயாயினும்‌ தன்னை அன்போடு வழிபடுவோரு 
க்குப்‌ போகமோக்ஷங்களைக்‌ கொடுக்‌ துக்கொண்டு அங்கே 
பெருங்கருணையோடு வீந்றிருந்தருளுவள்‌ என்றான்‌. உட 
னே வித்தியாவதி பிதாவை வணங்க, விடை பெற்றுக்‌ 
கொண்டு, மதுரையை அடைந்து, பொற்றாமரைவாவி 
யிலே ஸ்கநானஞ்செய்து; சொக்கலிங்ககூர்த்திக்கு வலப்‌ 
பக்கத்திலே எழுந்தருளியிருக்கும்‌ மீனாக்ஷியம்மையை 
வணங்கினாள்‌. தைமாசம்‌ முதலாகக்கொண்டு, அம்மா௪த்‌ 
திலே மத்தியானத்திலே போசனஞ்செய்தும்‌, மாரிமாசத்‌ 
திலே இரவிலே போசனஞ்செய்தும்‌, பங்குனிமாசத்திலே 
உதவப்பெற்றதைப்‌ புசித்தும்‌, சித்திரைமாசத்திலே இலை 
முதலியவற்றை உண்டும்‌, வைகாசிமாசத்திலே எள்ளுப்‌ 
பொடியை உண்டும்‌, அனிமாசத்திலே சார்திராயணவிர 
தம்‌ அனுட்டித்தும்‌, அடிமாசத்திலே பஞ்சகவ்வியத்தை 
உண்டும்‌, ஆஇவணிமாசத்திலே, பாலை உண்டும்‌, புரட்டாசி 
மாசத்திலே நீரை உண்டும்‌, ஐப்பசிமாசத்திலே தருப்பை 
அனிரீரை உண்டும்‌, கார்த்திகைமாசத்திலே வாயுவை 
உண்டும்‌, மார்கழிமாசத்திலே பட்டினியாயிருக்தும்‌, இவ்‌ 
வாறே பன்னிரண்டுமாசமும்‌ பெருந்தவஞ்செய்தாள்‌ 
மேல்வந்த தைமாசத்திலே சந்கிதியை அடைந்து, வண 
ங்கி, கின்று, மீனக்ஷியம்மையை இருதயகமலத்திலே தியா 
னித்துஃயாழ்‌ கைக்கொண்டு, நரம்போசை பின்செல்லப்‌ 
பாடுவாளாயினாள்‌:- 

ஒளியா இலன்‌ அயிரனைத்‌து மீன்போற்‌ செவ்வி யுறநோக்கி 
அளியால்‌ வளர்க்கு மங்கயற்க ணன்னே கன்னி யன்னமே 
அளியா லிமவான்‌ திருமகளா யாவி யன்ன மயில்பூவை 

தெளியா மழலைக்‌ ளிவளர்த்‌து விளையாட்டயருஞ்செயலெனனே 


14% 
டிப தடாதகைப்பிராடடியார்‌ திருவவதாரப்பட்லம, 


அண்டக்‌ குவைவெண்‌ மணற்றெசோ ராக்கித்‌ தனியே விளையாடுல்‌ 
கொண்டற்‌ கோதாய்‌ படியெழுத லாகா வுருவக்‌ கோடுலமே 
கொண்டற்‌ குடுமி யிமையவரை யருவி கொழிக்குங்‌ குளிர்முத்தால்‌ 
வண்டற்‌ குதலை மகளிரொடும்‌ விளையாட்‌ டயரும்‌ வனப்பென்னே. 
வேச முடிமே லானந்த வருவாய்‌ நிறைந்து விளையாடு 

மாக ரரசே முத்தசகை மானே யிமய மடமயிலே 

மாத ரிமவான்‌ றேவிமணி வடர்தோய்‌ மார்புக்‌ தடந்சோளும்‌ 
பாத மலர்சேப்‌ புறமிதித்து விளையாட்‌ டயரும்‌ பரிசென்னே. 


இப்படியே வித்தியாவதி பாடித்‌ ததிசெய்ய, அன்பு 
வலப்படும்‌ பெருங்கருணைப்‌ பெருமாட்டியாயெ மீனாக்ஷி 
யம்மை கூன்றுபிராயத்தையுடைய ஒரு சிறுபெண்குமழ 
ந்தை வடிவங்கொண்டு, அலயத்தில்‌ வந்து நின்றாள்‌. வித்‌ 
இியாவதி அவளை நமஸ்கரித்து, எழுது, அஞ்சலிசெய்‌ த 
கொண்டு, நின்றாள்‌. உலகமாதாவாகிய மீனாக்ஷியம்மை 
அவண்மேலே தமது தஇருவருட்கண்சாத்தி, நீ யாது விரு 
ம்பினை என்று வினாவியருள, வித்தியாவதி அஞ்சலிசெ 
யது, தாயே, உன்னுடைய இருவடி.த்தாமரையிலே நிறை 
ந்த போன்பு ஒருகாலும்‌ ரீங்காத பெருவாழ்வைத்‌ தந்த 
ருளுக என்று விண்ணப்பஞ்செய்தாள்‌. அதுகேட்ட மீனா 
கநியம்மை, இன்னும்‌ வேண்டுவது யாது? சொல்‌ என்ற 
ருளிச்செய்ய, வித்தியாவதி, இந்தப்‌ பெண்ணுருவமாய்‌ 
வர்து அடியாளிடத்து அருள்சுரந்திருக்கும்படி திருவுள 
ங்கொண்டருளுக என்று பணிந்தாள்‌, மீனாக்ஷியம்மை 
அ,தற்கியைம்து, இந்ககரத்திலே மலயத்துவச்பாண்டியன்‌ 
என ஒருவன்‌ பிறப்பான்‌. நீ அவனுக்கு மனைவியாய்‌ வரு 
வாய்‌, அப்பொழுது நான்‌ உனக்குப்‌ புத்திரியாய்‌ வரு 
வேன்‌ என்று தருவாய்மலர்ந்தருளினாள்‌. மீனாக்ஷியம்மை 
பாண்டியனுக்குப்‌ : புத்திரியாய்த்‌ திருவவதாரஞ்செய்த 
காரணம்‌ இதுவே. 

இவ்வாறு அகத்தியமுனிவர்‌ சொல்லக்கேட்டு, முனி 
வர்கள்‌ பெருமகிழ்ச்சி ௮டைர்தார்கள்‌. 

திரச்சீற்றம்பலம்‌. 
௫66664 


அட்ச வடு ட 


திருவருள்‌ வடிவாகிய தடாதகைப்பிராட்டி அரசு செ 
ய்‌ துகொண்டிருக்கும்‌ நாளிலே, அவளுக்குத்‌ திருக்கல்யா 
ணஞ செய்யும்‌ பருவம்‌ வச்தடுப்ப, அதுகண்டு மாதாவா 
திய காஞ்சன மாலை எம்பெருமாட்டியை நேக்கி, உனக்‌ 
குக்‌ கன்னிப்பருவம்‌ வந்தும்‌ இன்னமும்‌ விவாகம்‌ இல்‌ 
லையே என்று, துன்பழுற்றாள்‌. தடாதகைப்பீராட்டி, தாயே 
நீ நினைந்த எண்ணம்‌ அம்பொழுது அகும்‌; நீ இரங்கவே 
ண்டாம்‌, கான்போய்‌ இப்பூமண்டலத்திலும்‌ எண்டிசைக 
ளினும்‌ என்வெற்றியை நாட்டி மீளுவேன்‌; நீ இங்கே இரு 
என்றாள்‌. 

தடாதகைப்பிராட்டி சங்குகள்‌ ஒலிப்பத்‌ தேர்மேற்‌ 
கொண்டு, பலவகைப்பட்ட வாத்தியங்களெல்லாம்‌ முழ 
ங்க, யானை, குதிரை, தேர்‌, காலாள என்னும்‌ நால்வகைச்‌ 
சேனையுஞ்‌ செல்ல, வெண்கொற்றக்குடை நிழற்ற, மகளிர்‌ 
கள்‌ சாமரை வீச, ஒருபுறத்திலே பிராமணர்கள்‌ ஆசி 
கூற, ஒருபுறத்திலே மகளிர்கள்‌ தம்பாட, கயற்கொடி. 
யும்‌ புலிக்கொடியும்‌ விற்கொடியும்‌ மயிற்பீலிக்குஞ்சமும்‌ 
தன்னுடைய தேர்க்கருகிலே செல்ல, பக்கத்திலே சுமதி 
யென்னும்‌ மந்திரி ஓர்‌ தேர்மீதேறித்‌ தனது இருக்குறிப்‌ 
பின்‌ படி. நால்வகைச்சேனைகளும்‌ செல்லும்வண்ணம்‌ கை 
யிற்‌ பிரம்பை நீட்டிச்‌ சேவகஞ்‌ செலுத்திக்கொண்டு 
செல்ல, இவ்வாறு சென்று, வடதேசத்திலுள்ள கயபதி 
முதலிய அரசர்களை வென்று, யானை குதிரை தேர்களும்‌ 
மாதர்கூட்டமும்‌ இறையும்‌ பெற்றுள்‌. பின்‌ இந்திரன்‌ 
முதலிய திக்குப்பாலகர்களை வென்று, இறைகொண்டு, 
திருக்கைலாயமலையை நோக்கிச்‌ சென்றாள்‌. தடாதகைப்‌ 
பிராட்டியுடைய படைவீரர்கள்‌ இருக்கைலாயமலையை 
வளைந்துகொண்டார்கள்‌. அது கண்ட தஇிருமலைக்காவலர 
ளர்கள்‌ விரைந்து சென்று, திருகந்திதேவரை வணக்க, 


௫௨ திருமணப்படலம்‌. 


அதனை விண்ணப்பஞ்செய்தார்கள்‌, இருககதிதேவர்‌ பூதக 
ணங்களை ஏவினார்‌. ௮க்கணங்கள்‌ தடாதகைப்பிராட்டி 
யோடு பொருது தோற்று, மீண்டார்கள்‌. அது கண்டு, 
இருகந்திதேவர்‌ கைலாசபதியாகிய சிவபெருமா ஓடைய 
திருவடிகளை வணங்கி, கிகழ்ந்தனவற்றை விண்ணப்பஞ்‌ 
செய்தார்‌. பரமசிவன்‌ புன்னகைசெய்து, பினாகவில்லை 
யும்‌ படைக்கலங்களையும்‌ இருக்கரத்தில்‌ எடுத்துக்கொ 
ண்டு, இடபவாகனத்தின்மேலேறி யுத்தகளத்திற்‌ சென்‌ 
ரூர்‌. அங்கே பெண்டுங்கம்போல நிற்கும்‌ தமது தேவியா 
ருடைய திருவுருவத்தையும்‌ வீரத்தையும்‌ எதிர்கண்டார்‌. 
தடாதகைப்பிராட்டியும்‌, ஒரு வீரக்கழல்‌ கட்டிய திருவ 
டியும்‌, புலித்தோ லுடையும்‌, மழுப்படையேந்திய இருக்க 
மும்‌, திருவெண்ணிறணிந்த உபவீதம்‌ பொருந்திய திரு 
மார்பும்‌, சடாமுடியும்‌, தன்னையே நோக்குகின்ற பெரும்‌ 
கருணைத்திருகோக்கும்‌, பெற்ற தன்னுடைய வலப்பாஇ 
யை எதிர்கண்டாள்‌. கண்டபொழுது நடுவிலுள்ள ஒருத 
னம்‌ மறைந்தது, உடனே உள்ளத்தில்‌ நாணமும்‌ மட 
னும்‌ அச்சமும்‌ உதிக்க, முன்னையன்பு வந்து குடிகொ 
ள்ள, அளகம்‌ பிடரியிலே தாழ, கண்கள்‌ புதவடியை 
நோக்க, தலைகுனிக்து நின்றாள்‌. முன்னாளிலே தோன்றிய 
அசரீரிவாக்கை அறிந்த சுமதி தடாதகைப்பிராட்டியை 
வணங்கி நின்று; தாயே, இந்தக்கைலாசபதியே உன்மண 
வாளன்‌ என்றான்‌. எம்பெருமாட்டி அத கேட்டு, பேர 
ன்பு பெருக நின்றாள்‌. கைலாசபதி பிராட்டியை நோக்கு, 
நீ இக்குவிசயத்தின்பொருட்டு எப்பொழுது புறப்பட்டா 
யோ, அப்பொழுது தொடங்கி நாமும்‌ மதுரையை விட்டு, 
உன்னைப்‌ பிரியாது தொடர்ந்து வந்தோம்‌. இதற்கு எட்‌ 
டாராளாகிய சோமவாரத்திலே சுபலக்கின த்‌திலே.உ௨ன்னை 
விவாகஞ்செய்ய வருவோம்‌; நீ மதுரைக்குப்‌ போ என்று 
இருவாய்மலர்ச்தருளிஞர்‌. அதுகேட்ட தடாதகைப்பிரா 
ட்டி மதுரையை அடைந்து, மகளிர்கள்‌ அட்டமங்கலத்‌ 
தோடும்‌ எதிர்கொள்ளச்‌ சென்று, தஇருமாளிகையிலே 
புகுந்தாள்‌, 


இருமணப்படலம்‌, ௫௩. 


மந்திரிமார்கள்‌ திருக்கல்யாணவோலை எழுதி, எல்லா 
த்தேயங்களுக்கும்‌ விடுத்து, மதுரைஈகரமெக்கும்‌ மணமு 
ரசு அறைவித்தார்கள்‌, மணமுரசொலி கேட்ட ஈகரத்‌ 
தார்‌ யாவரும்‌ பெருங்களிப்படைந்து, இந்திரனுடைய 
அமராவதிககரமும்‌ காணும்வண்ணம்‌ மதுரைககரமுழு 
தையும்‌ அலங்கரித்தார்கள்‌. தடாதகைப்பிராட்டியாரு 
டைய சுற்றத்தார்கள்‌ இரத்தினமயமாகிய ஒரு திருக்கல்‌ 
யாணமண்டபமும்‌, அதனுள்ளே குண்ட மண்டல வேத 
கைகளும்‌, உருத்திரர்‌, தேவர்‌, முனிவர்‌ முதலியோருக்கு 
ஆசனங்களும்‌, நடுவே ஒருவிமானமும்‌, அதனடுவே சவ 
பெருமானும்‌ தடாதகைப்பிராட்டியாரும்‌ எழுக்கருளியி 
ருக்கும்பொருட்டு ஒரு ஈவரத்தினசில்காசனமும்‌, செய்‌ 
வித்தார்கள. 

தடாதகைப்பிராட்டியாருடைய இருககல்யாணத்தி 
ருமுகம்‌ எழுக்தருளுதல்‌ கேட்ட சகலதேயத்தரசர்களும்‌ 
அத்திருமுகத்தை எதிர்கொண்டு வணங்கி இருகையானும்‌ 
வாங்க, முடிமேலேற்றி, அதிலெழுதப்பட்ட வாசகத்தைக்‌ 
கேட்டறிந்து, களிகூர்ந்து, ௮௫௮ கொணர்ந்த தூதருக்கு 
ஆபரணம்‌ பீதாம்பரம்‌ முதலியன கொடுத்து, தங்கள்‌ 
தங்கள்‌ நாடுகளின்‌ உள்ள பலவகைவளங்களுங்கொ 
ண்டு, சேனைகளோடு விரைந்து வழிக்கொண்டு, மதுரை 
யை அடைந்து, தடாதகைப்பிராட்டியாரைத்‌ தரிசித்து 
வணங்கிக்கொண்டு, தங்கள்‌ தங்கள்‌ வீடுஇயிற்‌ சேர்ந்தார்‌ 
கள்‌, அது நிற்க. 

தடாதகைப்பிராட்டியார்‌ மீண்ட பின்பு, சிவபெரு 
மான்‌ யுத்தகளத்தினின்றும்‌ நீங்கி, திருக்கைலாசத்திற்செ 
ன்று, வீற்றிருக்தகொண்டு, சங்குகன்னர்‌ முதலிய கணா 
இபர்களை விடுத்தருள, அவர்கள்‌ உருத்திரர்‌, தேவர்கள்‌ 
முதலியோருடைய பதங்களிற்சென்று, கைலாசபதியினு 
டைய திருக்கல்யாணசோபனத்தைத்‌ தெரிவித்தார்கள்‌. 
அது சேட்டு.மிக மகிழ்ந்து, காலாக்இனிருத்திரர்‌ கூர்மா 
ண்டேசர்‌ ஆடசகேசர்‌ வீரபத்திரர்‌ ஐயனார்‌ முதலிய உருத்‌ 


௫௫ திருமணப்படலம்‌, 


திரர்களும்‌, பிரமா விட்டுணு இந்திரன முதலிய தேவர்க 
ளும்‌, வியாக்கிரபாதர்‌ பதஞ்சலி அகத்தியர்‌ முதலிய முனி 
வர்களும்‌, பிறரும்‌ தருக்கைலாசமலையை அடைந்து, 
திருக்கோயிலின்‌ புறத்தே சென்றார்கள்‌. அது கண்ட 
திருஈந்திதேவர்‌ உள்ளே புகுக்து, சவபெருமானை வண 
க்தி, விண்ணப்பஞ்செப்‌ த, அவருடைய அனுமத பெற்‌ 
றுக்கொண்டு வந்த, அவர்களை உள்ளே விடுத்தருள, 
அவர்கள்‌ உள்ளே சென்று, கைலாசபதியுடைய திருவடி 
களை வணஙதினார்கள. சிவபெருமான்‌ தமது சக்கிதியில்‌ 
வணமட்டித்‌ ததிப்பவர்களுள்ளே சிலருக்குத்‌ இருவார்த்‌ 
தையினாலும்‌, சிலருக்குத்‌ திருப்புன்‌ முறுவலினாலும்‌, சில 
ருக்குத்‌ இருக்கடைக்கணோக்கத்தினாலும்‌, சிலருக்குத்‌ 
நிருமுடியசைத்தலினாலும்‌, அவரவர்‌ தகுதிக்கேற்பத்‌ இரு 
வருள்‌ சுரந்து, அங்குநின்றெழுந்து, இருமணக்கோலங்‌ 
கொள்ளும்பொருட்டு ஒரு திருமண்டபத்துள்ளே புகுக்‌ 
தார்‌, அவருடைய திருவுளக்குறிப்பை அறிச்த குபேரன்‌ 
மெய்யன்புடனே அங்கே சென்று, வேதங்களும்‌ பிரம 
விட்டுணுக்களும்‌ முனிவர்களும்‌ இண்டற்கரிய அருமைத்‌ 
திருமேனியைத்‌ தன்‌ கையினாலே தீண்டி, திருமணக்கோ 
லஞ்செய்‌ த, பெருந்தவப்பயனைப்‌ பெற்றான்‌. 

பின்பு சிவபெருமான்‌. குண்டோதரருடைய முது 
இன்மேலே திருவடியை வைத்து, இடபவாகனத்தின்மே 
லேறி எழுந்தருளியிருக்தகொண்டு, கற்பகப்பூமாரி பெ 
ய்ய, மங்கலவாத்தியம்‌ முழங்க, தேவதுந்துபி ஒலிக்க, 
அரம்பையர்கள்‌ நடிக்க, பானுகம்பர்‌ ஆயிரம்‌ வாய்களி 
னும்‌ அயிரஞ்சங்குகளை வைத்து இரண்டாயிரங்கைகளச. 
னும்‌ பிடித்துக்கொண்டு ஊத, வாணாசுரன்‌ ஆயிரங்கைக, 
ளாலே குடமுழாவைத்‌ தாக்க, முனிவர்கள்‌ கைகுவித்து 
கெஞ்சசெக்குருகும்‌ வண்ணம்‌ அதிக்க,கணநாதர்கள்‌ சிவா 
னந்தபரவசர்களாய்க்‌ கைகொட்டி அடிப்‌ பாட, ஈசானர்‌ 
அடைப்பையும்‌, இக்திரன்‌ களாஞ்சியும்‌, அக்கினி தூபகல 
சீமும்‌; வருணன்‌ பூந்தட்டும்‌, ' மிருதி கண்ணாடியும்‌ ஏந்த, 


இரு மணப்படலம்‌, இடு 


வாயு ஆலவட்டம்‌ அசைக்க, குபேரன்‌ திரவியங்களை முக 
ந்து முகந்து வீச, இயமன்‌ சனம்‌ விலக்க, வேதபுருடன்‌ 
பாதுகையை முடியின்மேலே தாங்கிக்கொண்டு பின்னே 
செல்ல, கங்கை காவிரி முதலிய கதிகள்‌ சாமாம்‌ இரட்ட, 
குண்டோதரர்‌ குடை பிடிக்க, அலாலசுந்தரர்‌ திருவெண்‌ 
ணீிறும்‌ திருமாலையும்‌ ஏக்‌ இவர, வலப்பக்கத்திலே பிரம 
தேவரும்‌ இடப்பக்கத்தலே விட்டுணும்‌ -கைகுவித்‌ துத்‌ 
தோத்திரஞ்செய்ய, இவ்வாறே சென்று, மதுரைககர்ப்புத 
த்தை அடைந்தார்‌. அப்பொழுது தடாதகைப்பிராட்டியா 
ருடைய மரந்திரிமார்களும்‌, சேனாதிபதிகளும்‌, அரசர்க 
ரூம்‌ எதிர்கொண்டு, வணங்கினார்கள்‌. சிவபெருமான்‌ 
மதரையுட்புகுகது, பிராமணர்கள்‌ கும்பத்திலே கருப்‌ 
பையும்‌ ௮ரசிலையும்‌ தோய்த்த நீரை வீச, அவர்களுடைய 
பன்னியர்கள்‌ நீரர்சனஞ்சுற்ற, பெண்கள்‌ ௮ட்டமங்கல 
மேந்தி எதிர்‌ வர,திருமாளிகைமுன சென்றார்‌. அப்போது 
அரம்பையர்கள்‌ வாத்தியம்‌ ஒலிக்கக்‌ கருப்பூரதீபம்‌ ஏந்தி, 
சிவபெருமானை மும்முறை வீலஞ்செய்தார்கள்‌. 
சிவபெருமான்‌ இருகந்திதேவருடைய கையைப்‌ பற்‌ 
றிக்கொண்டு இடபவாகன த்தினின்‌ றும்‌ இழிந்து, விட்டுணு 
வும்‌ பிரமாவும்‌ இருபுறத்திலும்‌ நீட்டுசின்ற கைகளைப்‌ பற்‌ 
நிக்கொண்டு, பாதுகையின்மேலே திருவடிகளைச்‌ சாத்தி, 
நறுமலர்கள்‌ பரப்பிய நடைப்பாவாடையின்‌ மேலே தேவர்‌ 
கள்‌ பூமாரி பெய்ய டந்து, உள்ளெழுந்தருளினார்‌. அப்‌ 
பொழுது காஞ்சன மாலை மகளிர்கள்‌ சூழ வந்த, பொற்க 
ரகத்திலுள்ள கங்கைநீரை அவர்கள்‌ வார்க்க, கைலாசப 
தியினுடைய திருவடிகளைவிளக்கி,அத்திர்த்தத்தைத்‌ தன்‌ 
சிரசிலே தெளித்த, உட்கொண்டாள்‌. பின்பு திருவடிக 
ளில்‌ ஈரம்‌ புலரும்படி வெண்பட்டினாலே துடைத்த,பனி 
நீர்விட்டுக்‌ கஸ்‌ தூரி கலந்த சக்தன்க்குழம்பை அணிந்து, 
கற்பகநறுமலர்‌ சாத்தி, சரடின்மேலே கைகுவித்து நின்று, 
பரமகருணாநிதியாடிய சுவாமி, அடியேன்‌ அருமையாகப்‌" 
பெற்ற கன்னியை விவாகஞ்செய்‌ து,இப்பாண்டிநாட்டைக்‌ 


ட திருமணப்படலம்‌. 


கைக்கொண்டு ௮ரசாளூக என்று விண்ணப்பஞ்செய்‌ 
தாள்‌, சிவபெருமான்‌ அதற்குத்‌ திருவுளம்‌ இசைந்து, 
புன்னகைகொண்டு, திருக்கல்யாண மண்டபத்தைச்‌ சேர்‌ 
ந்து, இரத்தினரிங்காசனத்தின்மேல்‌ எழுந்தருளியிருக்து 
கொண்டு, தம்மைச்‌ சூழ்க துகின்ற உருத்திரர்களையும்‌, பிர 
மவிட்டுணு முதலிய தேவர்களையும்‌, முனிவர்களையும்‌,பிற 
ரையும்‌ தல்கள்‌ தங்கள்‌ அசனத்தில்‌ இருக்கும்படி திருக்‌ 
கடைக்கண்‌ சாத்தினார்‌. அது நிற்க. 

மகளிர்கள்‌ தடாதகைப்பிராட்டியைச்‌ செம்பொசை 
னத்தில்‌ இருத்தி, கஸ்தூரி அணிர்து, குங்குமக்குழம்பு 
பூசி, முரசங்களும்‌ சங்குகளும்‌ ஒலிப்ப, வாசங்கலந்த நீரி 
னாலே ஸ்கானஞ்செய்வித்து, வஸ்திரஞ்‌ சாத்தினார்கள்‌, 
தடாதகைப்பிராட்டி பிராமணருக்குத்‌ தானங்கொடுத்‌ 
தாள்‌. இலக்குமியும்‌ சரசுவதியும்‌ தடரீதகைப்பிராட்டியா 
ருடைய அருமைத்திருமேனியைத்‌ தீண்டி, திருமணக்‌ 
கோலஞ்செய் து, அவளை வணங்கி, இனி உய்ந்தனம்‌ உய்‌ 
ந்தனம்‌ என்று பேரானந்தப்‌ பெருஞ்செல்வம்‌ அடைந்தா 
ர்கள்‌, விவாகமுகூர்த்தம்‌ வந்தவுடனே, தடாதகைப்பிரா 
ட்டி, இலக்குமியும்‌ சரசுவதியும்‌ சோபனம்‌ என்று வாழ்‌ 
தீதி வந்து, இரண்டுபக்கத்திலும்‌ தங்கள்‌ கைகளை நீட்டத்‌ 
தன்னுடைய இருக்கரங்களினாலே பற்றிக்கொண்டு, வேத 
ங்கள்‌ ஒலிக்க, மங்கலதூரியம்‌ கலிக்க, சங்குகள்‌ முழங்க, 
கற்பகப்பூமாரி பெய்ய, வெண்சாமரம்‌ வீச, இக்திராணி 
அடைப்பையையும்‌, அரம்பை களாஞசியையும்‌, திலோத்ச 
மை கண்ணாடியையும்‌, மேனகை பூந்தட்டையும்‌ ஏந்த, 
வீரமடந்தை பொற்பிரம்பினாலே சனம்‌ விலக்க, ஊர்வசி 
ஆலவட்டம்‌ அசைக்க, மகளிர்கள்‌ சோபன$தம்‌ பாட, 
பனி£ரோடு கலந்த சந்தனமும்‌ மலர்களும்‌ பரப்பிய நடை 
ப்பாவாடையினமேலே திருவடிகளைப்‌ பையப்பைய வைத்‌ 
தடர்து சென்று, சிவபெருமானைக்‌ கண்டவுடனே நாணி 
ஒதுங்‌இ, அவர்‌ பக்கத்திலே எழுக்தருளியிருந்தாள்‌ 

அப்பொழுது மகாவிட்டுணு சிவபெருமா னுடைய 
திருவடிகளைப்‌ பொற்கரகரீரினாலே விளக்கி, சந்தனமும்‌ 


திரு மணப்படலம்‌, டூ௭ 


மலருஞ்‌ சாத்தி, தூபதீபங்காட்டினார்‌. சிவபெருமானு 
டைய பாததிர்த்தக்தை அக்குள்ளார்‌ யாவரும்‌ சிரசிலே 
தெளித்த, உட்கொண்டார்கள்‌. விட்டுணு சிவபெருமா 
னுடைய திருக்கரத்திலே தடாதகைப்பிராட்டியுடைய 
திருக்கரங்களை வைத்து, வேதமந்திரஞ்சொல்லித்‌ தாரா 
தத்தஞ்செய்தார்‌. அப்பேஈது தேவர்கள்‌ பூமாரி பெய்தார்‌ 
கள்‌; அரம்பையர்கள்‌ ஈடி.த்தார்கள்‌; விஞ்சையர்கள்‌ தேம்‌ 
பாடினார்கள்‌; முனிவர்கள்‌ ௮ரகர என்று தோத்திரஞ்செ 
ய்தார்கள்‌; தேவர்கள்‌ உரோமஞ்சிலிர்ப்பப்‌ பரவசரானார்‌ 
கள்‌; சிவகணர்கள்‌ சிரசின்மேற்‌ கைகுவித்தார்கள்‌, அங்‌ 
குள்ளார்‌ யாவரும்‌ திருக்கல்யாண தரிசனத்தாலாகிய 
பேரின்பவெள்ளத்தில்‌ மூழகனார்கள. சிவபிரானுடைய 
திருவடிக்கீழ்‌ வீழும்வண்ணம்‌ தேவர்கள்‌ முனிவர்கள்‌ முத 
லியோர்‌ குங்குமங்கலந்த ௮க்ஷதையை வீசினார்கள்‌. பால்‌ 
தயிர்‌ நெய்‌ தேன்‌ கனி என்பவை கூடிய மதுபர்க்கத்‌ 
தைத்‌ திருமுன்பு வைத்து; திருக்கை தொட்டருள்க 
என்று விண்ணப்பஞ்செய்ய, சிவபெருமான்‌ இருக்கரத்‌ 
தைவைத்து, இருவமுஅசெய்தாற்போலத்‌ திருவுள மதிழ்க 
தருளினார்‌. இலக்குமியும்‌, சரசுவதியும்‌, தேவமகளிர்க 
ளூம்‌, இருடிபத்தினிகளும்‌ மங்கலம்‌ பாடினார்சள்‌. பீரம 
தேவர்‌ தம்முடைய புத்திரர்களோடும்‌ இருந்து அக்கினி 
காரியஞ்செய்தார்‌. சிவபெருமான்‌ தடாகைப்பிராட்டி 
யாருக்குத்‌ இருமங்கலியம்‌ தரித்தப்‌ பாணிக்தரகணஞ்செ 
ய்தார்‌, பின்பு தம்முடைய மனைவியாரோடு திருக்கரத்‌ 
திலே பொரியை வாக்க, ஓமஞ்செய்து, முனிவர்களுக்‌ 
குத்‌ தானம்கொடுத்து, அக்கினியை வலஞ்செய்து, பிரா 
ட்டியுடைய திருவடியைத்‌ தமது திருக்கரத்தினாலே பற்றி 
அம்மிமேல்‌ வைத்து; அருந்ததிபார்த்து, உலகத்தார்‌ யாவ 
ரும்‌ அறிந்து செய்யும்பொருட்டு, விவாகச்சடச்குகளெ 
ல்லாம்‌ இவ்வாறே நிறைவேறறிக்கொண்டு, மணவறை 
யிலே புகுந்தருளினார்‌. பீன்பு மணவறையினின்றும்‌ ங்கி 
இருக்கல்யாணமண்டபத்தை அடைந்து லீற்திருகது, திரு 


௯ 


நி௮௮ வெள்ளியம்பலத்திருக்கூத்தாடியபடலம்‌, 


மால்‌ பிரமன்முதலிய தேவர்களுக்கும்‌ பிறருக்கும்‌ விடை 
கொடுத்தருளினார்‌. 

அதன்பின்‌, சிவபெருமான்‌ ௮ட்டுவோன்‌ அடிக்கா 
ட்டுதல்போல அரசர்களுக்குத்‌ தாம்‌ அரசுசெய்து காட்‌ 
டத்‌ திருவுளங்கொண்டு, இடபக்கொடி கயற்கொடியாக 
வும்‌, சர்ப்பாபரணம்‌ பொன்பைரணமாகவும்‌, கொன்றை 
மாலை வேப்பமாலையாகவும்‌, புலித்தோலாடை பொன்னா 
டையாகவும்‌, சடாமுடி இரத்தின முடி யாகவும்‌, தாம்‌ செள 
ஈசாரபாண்டியராக, சங்குகன்னர்முதலிய கணகாதர்கள்‌ 
(முன்‌ னைவடி வநீக்‌கி மானுடராகி ஏவல்செய்ய, அரசுசெய்‌ 
நீருளினார்‌. உலகத்தைக்‌ காக்கும்‌ அரசர்கள்‌ சிவனைப்‌ 
பூசித்தல்‌ வேதநெறியென்று அரசர்களெல்லாம்‌ தணிந்து 
உய்‌.பும்பொருட்டு, தாமும்‌ அக்ககரத்திலே நடுவூசென்று 
ஒரு ஈகரஞ்செய்லித்து, அதிலே ஆலயங்கட்டுவித்து, இம்‌ 
மையே ஈன்மைகல்குமிறை * எனப்‌ பெயர்கொண்ட ஒரு 
சிவலிங்கந்தாபித்து, அதனைச்‌ சிவாக மவிதிப்படி பூசை 
செய்துகொண்டும்‌, சோமசுக்தரக்கடவுளைத்‌ இரிகாலமும்‌ 
தரிசனஞ்செய்‌ துகொண்டும்‌, பூமிமுழுதுஞ்‌ செங்கோல்‌ 
நடாத்தினார்‌. 

பிரமா விட்டுணு முதலிய தேவர்களும்‌ முனிவர்க 
ரூம்‌ பிறரும்‌ தம்மையே பூசித்து இம்மை மறுமைகளை 
அடையநின்‌ ற முதற்கடவுளாகய வெபெருமானே பூசித்த 
இர்தச்சிவலிங்க தீதின்‌ பெருமையை யாவர்‌ அளக்கவல்லர்‌! 

திநச்சிற்றம்பலம்‌, 


ஆ ரூ வது 
வேள்ளியம்பலத்‌ 
திருக்கூத்தாடியபடலம்‌, 
a -்ை 
சிவபெருமான்‌, தீடாதகைப்பிராட்டியாரைத்‌ இருக்‌ 
கல்யாணஞ்‌ செய்தபின்‌, தேவர்கள்‌ முனிவர்கள்‌ அரசர்‌ 
* இம்மை$ப்‌ ஈன்மை ஈல்குமிறை - இகாபிஷ்டப்பிரதேசரன்‌. 


வெள்ளியம்பலத்திருக்கூத்தாடியபடலம்‌, ௫௯ 


கள்‌ முதலில யாவரையும்‌ நோக்கு, போசன ஞ்செய்ய வாரு 
ங்கள்‌ என்று திருவாய்மலர்ந்தருளிஞர்‌. அவர்கள்‌ விரை 
ந்து சென்று, பொற்றாமரைவாவியிலே ஸ்நானஞ்செய த, 
தங்கள்‌ தங்கள்‌ நியமத்தை முடித்துக்கொண்டு, வந்தார்‌ 
கள்‌. வியாக்ரெபொதமகாமுனிவரும்‌ பதஞ்சலிமகாமுனி 
வரும்‌ எம்பெருமானை வணங்கிநின்‌ று, பரமகருணாகிதியே, 
கனகசபையிலே நடிக்கின்ற உம்முடைய திருடனத்‌ 
தைத்‌ தரிசனஞ்செய்து உண்பது அடியேங்களுக்கு கிய 
மம்‌ என்றார்கள்‌. சிவபெருமான்‌ அவர்களை நோக்கி, உல 
கமே வடிவமாகவுடைய விராட்புருடனுக்குச்‌ சிதம்பரம்‌ 
இருதயத்தானம்‌, இம்மதுரை தவாதசாந்தத்தானம்‌; ஆத 
லால்‌ சிகம்பரத்தினும்‌ மதுரையே மிக மேலாயது. இங்கே 
நாம்‌ செய்யும்‌ நிருத்தம்‌ மிகமுக்கியமாயும்‌ அற்புதமாயும்‌ 
இருக்கும்‌; அது போக மோக்ஷங்களையும்‌ இட்டசித்திக 
ளையும்‌ கொடுக்கும்‌. அந்கிருத்தத்தை இங்கே உங்களுக்‌ 
குத்‌ தரிசிப்பிப்போம்‌ என்றருளிச்செய்தார்‌. முனிவர்கள்‌ 
சிவபெருமானை அஞ்சலிசெய் த, வன்முத்திபுரேசராயெ 
கருணாகரரே, விசுவரூபியாயெ பிரமாவுக்குப்‌ புண்டரீக 
புரமாகய சிதம்பரம்‌ இருதயகமலமென்றும்‌, இம்மதுனர 
துவாதசாந்தமென்றும்‌, அருளிச்செய்£தீர்‌; திருக்கைலா 
ச்ம்‌ முதலிய மற்றைத்தலங்கள்‌ எவ்வெவவங்கங்கள்‌? அரு 
ளிச்செய்க என்று விண்ணப்பஞ்செய்தார்கள்‌, சோமசுந 
தரக்கடவுள்‌ முனிவர்களை நோக்க, நீங்கள்‌ கேட்டது 
உயிர்களுக்கெல்லாம்‌ இதந்தருவது: அதலால்‌ மகானமாக்‌ 
கீள்‌ பாவனைசெய்து உய்யும்பொருட்டுச்‌ சொல்வோம்‌; 
கேளுங்கள்‌. பிரமாண்டம்‌ பிரமாவின்‌ சரீரம்‌, €ீழேழுல 
கமும்‌ அரைக்குக்‌ £ழ்ப்பட்டனவாகிய காற்‌ பெருவிரல்‌, 
புறனடி, பரடு, கணைக்கால்‌, முழந்தாள்‌, தொடைநடு, 
தொடைமூலம்‌ என்பவைகளாம்‌, மேலேழுலகமும்‌ அரை 
க்கு மேற்பட்டனவாகிய மூலாதாரம்‌, சுவாதிட்டானம்‌; 
மணிபூரம்‌, ௮ராகதம்‌, விசுத்தி, ஆஞ்ஞை, பிரமரந்திரம்‌ 
என்பவைகளாம்‌, சருவலோகங்களினும்‌ உள்ள ஈம்மு 


டைய இலிங்கங்கள்‌ பத்தர்களுக்கு அருள்செய்யும்பொ 


௬௦ வெள்ளியம்பலத்திருக்கூ த்தாடியபடலம்‌, 


ருடடு மூலாதாரமாகய இப்பூலோகத்திலே ஈமது இச்சை 
யினாலே எந்நாளும்‌ சாக்கித்தியமாயிருக்கும்‌. குதத்துக்‌ 
கும்‌ இலிங்கத்திற்கும்‌ நடுத்தானமாயெ மூலாதாரம்‌ கம 
லாலயமாகிய திருவாரூர்‌; அங்கே நாம்‌ தியாகராசசெனப்‌ 
பெயர்‌, பெறுவோம்‌. இலிஙக்கத்தான மாகிய சுவாஇிட்டா 
னம்‌ திருவானைக்கா; அங்கே சாம்‌ சம்புகாதரெனப்‌ பெ 
யர்பெறுவோம்‌. நாபித்தானமாடிய மணிபூரம்‌ அருணாச 
லம்‌; அங்கே நாம்‌ அருணாசலேசுரரெனப்‌ பெயர்‌ பெறு 
வோம்‌, இருதயத்தானமாடெய அநாகதம்‌ தெம்பரம்‌; அங்‌ 
கே நாம்‌ சபாபதியெனப்‌ பெயர்‌ பெறுவோம்‌, கண்டத்‌ 
தானமாகிய விசுத்தி தக்ிணகைலாசமாகய தருக்காள 
த்தி; அங்கே காம்‌ -காளத்திசுரரெனப்‌ பெயர்‌ பெறு 
வோம்‌ புருவமத்தியத்தான மாயெ அஞ்ஞை காச; அக்கே 
நாம்‌ விசுவகாதரெனப்‌ பெயர்‌ பெறுவோம்‌, பிரமரந்திரம்‌ 
கைலாசம்‌; அங்கே நாம்‌ ஸ்ரீகண்டபரமேசுரரெனப்‌ பெ 
யர்‌ பெறுவோம்‌. ௮தாராதீதமாகய தவாதசார்தம்‌ இம்‌ 
மதுரை; இங்கே நாம்‌ சுந்தரேச்ரெனப்‌ பெயர்‌ பெறுவோம்‌. 
நம்முடைய பத்தர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ சரிரத்இலே மூலா 
தாரம்‌ முதலிய தானங்களிலே அவ்வவ்விலிங்கங்களைப்‌ 
பாவிக்கக்கடவர்கள்‌, இத்துவாதசாந்தபுரம்‌ மற்றைத்தா 
னங்களெல்லாவற்திற்கும்‌ முன்னே தோன்றியது; ஆக 
லால்‌ இதுவே எல்லாத்தலங்களினும்‌ உயர்ந்தது, கம்மு 
டையமூர்த்திகளூள்ளே தாண்டவமூர்த்தி மேலாயது. 
அதாரங்களெல்லாவற்றினும்‌ மேலாகிய இந்தத்‌ துவாசசா 
ந்தத்திலுள்ள தாண்டவமூர்த்தி மிக மேலாயது. இத்து 
ணைப்‌ பெருஞ்சிறப்பினதாதகிய இந்தத்‌ தலத்திலே நம்மு 
டைய தாண்டவத்தை உங்களுக்கு விரைவீலே தரி6ப்பிப்‌ 
போம்‌ என்றருளிச்செய்‌ த, முனிவர்களோடு திருக்கோ 
யிலினுள்ளே எழுர்தருளினார்‌. ௮ங்கே அவருடைய சங்க 
ற்பமாத்திரத்தினாலே விமானத்திற்குக்‌ ழ்த்திசையிலே 
ஒருவெள்ளியம்பலமும்‌ அகனிடத்தே ஒரு மாணிக்கவே 
இகையும்‌ தேர்ன்றின, 


வெள்ளியம்பலத்திருக்கூத்சாடியபடலம்‌. க.க 


சிவபெருமான்‌ அவ்வேதிகையின்மேலே ஞானப்பே 
ரொளிவடிவாய்த்‌ தோன்றி, பூதகணங்கள்‌ மொச்சையும்‌ 
தண்ணுமையும்‌ முழக்க, திருகந்திசேவர்‌ முழவம்‌ தாக்க, 
விட்டுணு இடக்கையார்க்க, தும்புரு காரதர்‌ இசை பாட்‌, 
பஞ்சதுர்துபிகள ஒலிக்க, சரசுவதி சுதி கூட்ட, பிரமர்‌ 
யாழ்கொண்டு சாம தம்‌ பாட, தேவர்கள்‌ கற்பகப்பூமாரி 
பெய்ய, முயலகன்மேலே வலப்பாசத்தை வைத்து, இடப்‌ 
பாதத்தைத்‌ தூக்கிச்‌ சற்றே வளைத்து, * பத்துத்திருக்கர 
ங்களும்‌, வலக்கரம்‌ ஐந்கனுள்‌ அ௮பயஹஸ்தத்திலே சூல 
மும்‌, மற்நதவைசளிலே டமருகம்‌ பாணம்‌ வாள்‌ மழு என்‌ 
பவைகளும்‌, இடக்கரம்‌ ஐந்கனுள்‌ வரசஹல்‌ சத்திலே 
பாம்பும்‌, மற்றவைசளிலே ௮ச்சனி வில்‌ கேடகம்‌ தண்டு 
எள்பவைகளும்‌, திருலேகண்டமும்‌, சல்கக்குண்டலம்‌ 
அணிச்த திருச்செவியும்‌, சக்திரகலையையும்‌ கங்கை யையுர்த 
ரித்த செஞ்சடையும்‌,திருவெண்ணீறணிந்த திருமேனியும்‌, 
நாகயஞ்ஞோபவிசமும்‌, குன்று திருக்கண்களும்‌, உமா 
தேவியார்‌ ஒதுங்கி நிறகும்‌ க்கமும்‌, ௮வண்மேல்‌ வைத்த 
இருகோக்கமும்‌, திருககையும்‌, விளங்க, நிருத்தஞ்செய்த 
ருளினார்‌. உடனே வியாக்கிரபாதமகாழுனிவரும்‌ பசஞ்‌ 
சலிமகாமுனிவரும்‌ சரசிலே கைகுவித்தார்கள்‌, திருவடி. 
யிலே அடியற்ற மரம்போல வீழ்ந்தார்கள்‌, வேதங்சளி 
னாலே துதித்தார்கள்‌, பரமானந்தசமுத்திசத்திலே மூழ்கி 
னார்கள்‌. இருடிகள்‌, கந்தருவர்‌, தேவர்கள்‌ முதலிய யாவ 
ரும்‌ கிருத்ததரிசனஞ்செய்து வணங்கி, ௮ன்புருவமாஞர்‌ 
கள்‌. இருக்கல்யாணந்தரிசிக்க வந்த மனிதர்களுமன்றோ 
பதஞ்சலி வியாக்செபாசமுனிவர்களிஞலே திருகிருத்தா 
தரிசிக்கப்பெற்றார்கள்‌. பதஞ்சலிமகாமுனிவர்‌, அளவில்‌ 
லாதசிவானந்தம்‌ ஊறி மனசிலே நிரம்பி மேலும்‌ வழிவது 
போல மார்பில்‌ ௮ணியப்பட்ட திருவெண்ணீறு கரையும்‌ 
வண்ணம்‌ பொழியாகின்ற கண்ணீருண்கூழ்‌கி, இருகைக 
ளுங்குவித்து கின்று வெபெருமானைப்‌ பாடுவாராயிஞா்‌:-- 

* இவ்வளைந்தபாதம்‌ குஞ்சிதபாதமெனப்டடும்‌. குடு சிசம்‌ - 
ஒளைர்ச.து. 


௬௨ வெள்ளியம்பலச்திருக்கூத்தாடியபடலம்‌, 


பராபர முதலே போற்றி பத்தியில்‌ விளைவாய்‌ போற்றி 

சராசர மாடு வேறாய்‌ நின்றதற்‌ பரனே போற்றி 

கராசல வரியாய்‌ போற்றி கனகவம்‌ பலத்து ளாடு 

நிராமய பரமா னந்த நிருத்தனே போற்றி போற்றி. (௧) 
ஒன்றாகி யைந்தா யையைர்‌ அருவா வருவாய்‌ போற்றி 
யின்றாடிச்‌ சென்ற நாளா யெதிர்சாளா யெழுவாய்‌ போற்றி 
ஈன்றாடித்‌ தீய தாடி நடுவாச முடிவாய்‌ மன்று 

ணின்றாடும்‌ பரமா னந்த நிருத்தனே போற்றி போற்றி, (௨) 
அடியரேம்‌ பொருட்டு வெள்ளி யம்பலத்‌ தாடல்‌ போற்றி 
பொடியணி தடந்தோள்‌ போற்றி புரிசடை மகுடம்‌ போற்றி 
சடியவிழ்‌ மலர்மென்‌ கூந்தற்‌ கயல்விழி பாகம்‌ போற்றி 
நெடியநற்‌ பரமா னந்த நிருத்தனே போற்றி போற்றி. (௩) 


இவ்வாறு துதிசெய்‌ ௫, பதஞ்சலிமகாமுனிவர்‌ பரவச 
ராய்த்‌ தண்டம்போல விழுந்தார்‌. சிவபெருமான்‌, எழும்‌, 
எழும்‌ என்று திருவாய்மலர்ந்தருள, பதஞ்சலிமகாமுனி 
வர்‌ எழுந்து, அஞ்சலிசெய்‌ தகொண்டு நின்றார்‌. பின்பு 
சிவபெருமான்‌ பதஞ்சலி வியாக்கிரபாதர்‌ என்னும்‌ இரு 
வரையும்‌ நோக்க, நீங்கள்‌ விரும்பியது யாது? சொல்லுக 
கள்‌ என்றருளிச்செய்ய, அவர்கள்‌ வணங்கிக்‌ கைகுவித்து 
நின்று, ப.ரமகருணாகிதியாகிய சுவாமீ, பக்குவான்மாக்க 
ளுக்குப்‌ பாசம்‌ நீங்கும்வண்ணம்‌ இிருகிருத்தம்‌ செய்தரு 
ளும்‌ இத்திருக்கோலத்தோடு எந்காளும்‌ கின்றருளவேண்‌ 
டும்‌ என்று விண்ணப்பஞ்செய்தார்கள்‌. அதற்குச்‌ சிவபெ 
ருமான்‌, இப்பாண்டிநாடு செய்த பெருர்தவத்தினாலே நீங்‌ 
கள கேட்ட வரம்‌ தந்தோம்‌ என்றருளிச்செய்‌ தார்‌. பதஞ்‌ 
சலிமகாமுனிவர்‌ வணங்கி நின்று, எம்பெருமானே, இங்‌ 
தப்‌ பரமானம்த தாண்டவத்தைக்‌ தரிசித்தவர்கள்‌ யாவ 
ரும்‌ மீளப்‌ பூமியில்‌ வந்து பிறவாது முத்தி பெற்றுய்யும்‌ 
பொருட்டு அருள்‌ செய்க என்றார்‌. சிவபெருமானும்‌ அத 
ற்கிசைந்தருளினார்‌. சிவகணர்கள்‌ ஆரவாரித்துக்‌ கைகோ 
தீதாடினார்கள்‌. தேவர்கள்‌ கற்பகப்பூமாரி பெய்தார்கள்‌, 
முனிவர்கள்‌ உரோமஞ்சிலிர்ப்ப ஆனர்த அருவி பொழிய 
அன்புருவமாக, வியாக்கிரபாதர்‌ பதஞ்சலி என்னும்‌ இரு 


குண்டோதரனுக்கு ௮ன்னமிட்டபடலம்‌, ௬௩ 


வரையும்‌ விழுக்குவோர்‌ போலப்‌ பார்த்துத்‌ தழுவிக்‌ 


கொண்டார்கள்‌. 


மார்கழிமாசத்துத்‌ தருவாதிரைககூ;த்திரந்தொடங்‌ ௪, 
மேல்வரும்‌ மார்கழிமாசத்துத்‌ இருவாதிரைகக்ஷத்திரம்‌ 
வரையும்‌ பொற்ருமரைவாவியிலே ஸ்நானஞ்செய்து, அதீ 
இருகிருத்தத்தைத்‌ தரிசித்து, அங்கிருந்துகொண்டு பஞ்‌ 
சாக்ஷரத்திலே நூற்றெட்டுருச்‌ செபிப்பவர்கள்‌ தாம்‌ தாம்‌ 
நினைந்த வரங்களைப்‌ பெறுவார்கள்‌. 

திநச்சிற்றம்பலம்‌. 
ஏழா வறு 
குண்டோதரனுக்கு 
அன்னமிட்ட்படலம்‌, 
DIE MEE 
தடாதகைப்பிராட்டி, திருக்கல்யாணர்தரிரிக்க வந்த 
முனிவர்கள்‌; தேவர்கள்‌; அரசீர்கள்‌ யாவரையும்‌ அமுது 
செய்வித்‌ து, பூசுவனவும்‌ உடுப்பனவும்‌ பூண்பனவும்‌ தாம்‌ 
பூலமும்‌ கொடுத்த, விடுத்தருளிளை . அப்பொழுது மடை 
த்தொழிலாளர்கள்‌ தடாதகைப்பிராட்டி திருமுன்‌ செ 
ன்று வணங்கி நின்று, அடி.யேம்‌ சமைத்த போனகம்‌ ஆயி 
ரத்தொருகூராயினும்‌ தொலைந்திலத; அடியேங்கள்‌ அதனை 
யாது செய்வோம்‌ என்று விண்ணப்பஞ்செய்தார்கள்‌. 
அது கேட்ட தடாதகைப்பிராட்டி தன்கணவராகய செள 
ந்தரபாண்டியர்‌ திருமுன்‌ சென்று, வணக்கி, ஒ.துங்கி 
நின்று, சுவாமிகள்‌ முப்பத்துமுக்கோடி கணங்களோடும்‌ 
இங்கே எழுந்தருளுதலை நினைந்து, போனகம்‌ அளவின்‌ றிச்‌ 
சமைக்கப்பட்டது; எஞ்சிய அன்னம்‌ இமயமலையும்‌ அதன 
புறத்‌ துள்ள மலைகளும்‌ ஒருங்கு சேர்க்தாந்போலக்‌ குவிந்து 
டெக்கனெற த;கறிவர்க்கமும்‌ ௮த்தன்மைத்தே என்று வீண்‌ 
ணப்பஞ்செய்தாள்‌. வெபெருமான்‌ புன்னகை செய்த; 8 
தமிழ்காட்டு மூவேக்தருட்‌ சிறந்த பாண்டியராசன்‌ மகள 
ன்றோ. உன்னால்‌ அரிதிற்‌ பெறற்பாலது யாது? தேவதரு 
MAHAMAHOPADHYAYA 
ர... SWAINATHA IYER LIBRARY 


௬௪ குண்டோதரனுக்கு ௮ன்னமிட்டபடலம்‌, 


வும்‌ உன்னுடைய பணியைச்‌ செய்துகொண்டு இற்கருக்கு 
மாயின்‌, பிறர்‌ செல்வமெல்லாம்‌ உன்செல்வமன்‌ றே. 
அளவில்லாத உன்னுடைய செல்வப்பெருக்கை நாம்‌ அறி 
யும்வண்ணம்‌ சமைப்பித்தாய்போலும்‌. உன்னுடைய விரு 
நத உண்ணும்படி பசியினாலே களையடைந்தவர்‌ ஈம்மு 
டைய கணத்தினுள்ளே காணேம்‌; நாம்‌ செய்யத்தக்கது 
யாது என்றார்‌. சமீபத்திலே நின்ற குண்டோதரருடைய 
வயிற்றிலே வடவாமுகாக்கினி மடுக்கும்வண்ணம்‌ இருவு 
ளங்கொண்டருளினார்‌. அது வர்து உதராக்கினியாய்ச்‌ 
சொலிக்க, குண்டேர்தரர்‌ ஈஞ்சுண்டாற்போலச்‌ சரிரஞ் 
சோர்ந்து, வேர்த்து, ஆவீயொடுங்‌௫, சுவாமி, பசியினால்‌ 
வருந்துகின்றேன்‌ என்றார்‌. சிவபெருமான்‌, இக்குண்டோ 
தரனுக்கு ஒருபிடிசோறு கொடு, அப்புறஞ்சொல்லவோம்‌ 
என்றார்‌. தடாதகைப்பிராட்டி வணங்கிக்கொண்டு போ 
னாள்‌. குண்டோதரரும்‌ உடனே நடை தளர்ந்து, கண்‌ 
புகைந்து, வாய்‌ புலர, நடந்தார்‌. தடாதகைப்பிராட்டியு 
டைய ஏவலினாலே, எஏவனமீகளிர்கள்‌ குண்டோதரரைக 
கொண்டுபோய்‌, அன்னத்தின்முன விடுத்தார்கள்‌. குண்‌ 
டோதரர்‌ அங்குள்ள ௮ன்னத்தையும்‌, பலவகைக்கதிகளை 
யும்‌, பால்‌ தயிர்‌ செய்‌ தேன் களையும்‌, பண்ணியங்களையும்‌, 
பழங்களையும்‌, தேங்காய்களையும்‌, வேவாத அன்னத்தை 
யும்‌ எடுத்தெடுத்து உண்டார்‌, உண்டும்‌, பரிறீங்காமை 
யால்‌ வருத்தமுற்றார்‌. இது கண்ட சேடியர்களுள்ளே சிலர்‌ 
கையை செரித்து அதிசயமடைக்தார்கள்‌. சிலர்‌ வெருண்‌ 
டார்கள்‌, சிலர்‌ கண்ணைப்‌ பொத்திக்கொண்டு போய்‌ 
விட்டார்கள்‌, தடாதகைப்பிராட்டி ௮தஇிசயமடைக் து, 
தனது காயகர்‌ திருமுனபு போய்‌, காணம்‌ உள்ளே 
இடப்ப; அளகம்‌ பிடரிலே தாழ,ஓ.துக்கி, நிலங்களை த்துக்‌ 
கொண்டு கின்றாள்‌. சிவபெருமான்‌ அச்நிலேயைக்‌ கண்டு, 
அறியாதவர்போலப்‌ பிராட்டியை கோக்க, குண்டோத 
ரன்‌ உண்டு எஞ்ரியுள்ளனவாயின்‌, இன்னமும்‌ பூதங்களை 
விழித்து, உன்‌ மன மகிமும்வண்ணம்‌ உண்பிப்போம்‌ என்‌ 
ரூர்‌. ௮௮ மோட்ட பிராட்டி, சுவாமீ, இன்னும்‌ குண்டோ 


அனனக்குழியும வைகையுமழைச்சபடலம்‌, ௬ட 


தீர்னுடைய பசி அடங்கிற்றிலது; வேறு பூதங்களை விடுத 
தருளுவீராயின்‌, அவைகள்‌ உலகக்களெல்லாவத்றையும்‌ 
எடுத்து உட்கொண்டுவிடும்‌; அதனால்‌ உமக்குச்‌ சங்கார 
ருத்திரர்‌ என்னுந்‌ திருநாமம்‌ மெய்ப்படும்‌; குண்டோதரன்‌ 
தன்செயலைத்‌ தானே இங்குவந்து விண்ணப்பஞ்செய்ய 
மீர்‌ அறிர்துகொள்வீர்‌ என்றள்‌. அப்பொழுது. குண்டோ 
தரர்‌ பரித்தீச்சுட வந்து, சுவாமீ, எம்பெருமாட்டி சமைப்‌ 
பித்த அன்னம்‌ முதலியவைகள்‌ பலைகள்போலக்‌ இட 
தன; அவைகளை அடியேன்‌ எடுத்து உண்ணவும்‌, என்பசி 
தணியாது இட்டுண்ணா தவர்களுடைய வயிறுபோலக்‌ காந்‌ 
தனெறது என்றார்‌. பகைவருடைய முப்புரத்திலிட்ட 
தீ பரியுருவமாய்‌ என்‌ வயிந்றினுள்ளே குடிபுகுகததோ 
என்பார்‌, கை எறிவார்‌, அண்டங்கள்‌ வெடிபடக்‌ கதறு 
வார்‌. ஐயோ ஐயோ என்பார்‌, பெருமூச்செறிவார்‌, அவி 
சோர்ந்து அயருவார்‌. 
திநச்சிற்றம்பலம்‌. 
டை 102 ச 
எட்டாவது 
அன்னக்குழியும்‌ வைகையுமழைத்தபட லம்‌: 
ணப; இல்சல சல்கட்ட மை 

கிருபாசமுத்திரமாகிய சோமசுந்தரக்கடவுள்‌ தடாத 
கைப்பிராட்டியைப்‌ பார்த்து, உள்ளே நகைத்து, பசியினால்‌ 
வருந்துன்ற குண்டோதரர்பொருட்டு அன்ன பூரணியை 
நினைத்தருளினார்‌. உடனே நான்கு குழியிலே தயிர்‌ கலந்த 
அன்னர்‌ தோன்றியது, அப்பொழுது சோமசுந்தரக்கட 
வுள்‌ அத்தயிரன்ன த்தைப்‌ புசிக்கும்பொருட்டுக்‌ குண்டோ 
தரைப்‌ பணித்தருளினார்‌. அவர்‌ அதனைக்‌ கையினால்‌ எடு 
த்தெடுத்துப்‌ புசிக்க, பரிநோய்‌ நீக்கியது. உடனே சரீ 
ரம்‌ வீக்கி, நிலங்கிழிபட மலைபோல விழுந்து புரண்டு, 
தாகத்தினால்‌ வருத்தமுற்று, எழுந்து, வாவிகள்‌, ஓடைகள்‌, 
குளங்கள்‌, இணறுகள்‌ முதலிய நீர்கிலைகளெல்லாவற்றினும்‌ 
உள்ள நீரெல்லாங்குடித்சார்‌. குடித்தும்‌ தாகரீல்காமை 


௬௬ அன்னக்குழியும வைகையுமழைத்தபடலம்‌, 


யால்‌ வருந்தி, சோமசுந்தரக்கடவுளுடைய திருவடியிலே 
வீழ்ந்து, விண்ணப்பஞ்செய்தார்‌, 

சிவபெருமான்‌ தமது திருமுடியின்மேல்‌ இருக்கும்‌ 
கங்கையை நோக்கி, நீ இம்மதுரையின்‌ புறத்து ஒருகதி 
யாய்‌ விரைந்து வருவாயாக என்று திருவாய்மலர்ச்தருளி 
னர்‌. கங்காநதி சிவபெருமானை வணங்கி, கருணாநிதியா 
திய சுவாமீ, ரீ பரதன்பொருட்டுச்‌ சென்று ஒரு தீர்த்த 
மாடி உனனிடத்தே ஸ்நானஞ்செய்வோருடைய பாவங்‌ 
களைப்‌ போக்குவாயாக என்று அன்றும்‌ அடியேனைப்‌ பணி 
த்தருளினீர்‌. இன்றும்‌ ஒர்‌ ஈதியாகப்‌ பணித்தருளுவீரா 
யின்‌ ,அடியேனிட ச்தே ஸ்நானஞ்‌ செய்தவர்களுக்கும்‌ அடி 
யேனைத்‌ தரிசித்தவர்களுக்கும்‌ பரிரித்தவர்களுக்கும்‌ பிற 
வித்தொடர்ச்சியின்‌ பற்றை அறுத்து, பத்தியையும்‌ ஞான 
த்தையும்‌ அவைகளால்‌ வரும்‌ முத்தியையும்‌ கொடுக்கும்‌ 
பொருட்டுப்‌ பணித்தருளும்‌ என்று விண்ணப்பஞ்செய்‌ து, 
வரங்கொண்டு வணங்கி, அளப்பில்லாத வேகத்துடனே 
மதுரையின்புறத்து ஒர்‌ நதியாய்‌ வரதது. அது கண்டு, 
சோமசுந்தரபாண்டியர்‌ குண்டோதரரை அர்நதியினிடத்து 
விடுத்தருள, அவர்‌ நதியினிடையே புகுந்திருந்துகொ 
ண்டு, இரண்டு கைகளையும்‌ கரையேற நீட்டித்‌ தடுத்து, 
மலைபோல நிமிர்ந்த நீரை வாயங்காக்து குடித்‌ அ, மகிழ்ச்சி 
யுற்று, எம்பெருமான்றிருமுன்‌ சென்று, திருவடிகளை 
வணங்கி, ஆனந்தக்கூத்தாடி, அனபுருவாய்‌ அளவில்லாத 
இதங்களைப்‌ பாடினார்‌. சோமசுந்தரபாண்டியர்‌ அதுகேட்‌ 
டுத்‌ திருவுள மதிழ்க்து, கணங்கட்குத்‌ தலைமை கொடுத்து, 
தடாதகைப்பீராட்டியாரோடும்‌ பூமியை அரசுசெய்து 
கொண்டு எழுர்தருளியிருக்கார்‌. 


இவ்வைகைநதி சவகங்கையெனவும்‌, சிவஞானகதி 
யெனவும்‌, வேகவதியெனவும்‌, கிருதமாலையெனவும்‌ பெ 
யர்பெறும்‌, 
தீர ச்சிற்றம்பலம்‌. 


கடித இக. 


ஒன்பதாவது 
எழுகடலழைத்தபடலம்‌, 
DEH DOIE பமை 

வேதங்களாலும்‌ அளவிடப்படாத முழுமுதறகடவு 
ளாகிய சிவபெருமான்‌ பாண்டியராகி, உலகமெல்லாம்‌ 
வெண்குடைகரிழற்றி, செங்கோல்‌ செலுத்‌ துகாளிலே, வேத 
வேதாங்கங்களை உணர்ந்த இருடி.கள்‌ முறையோடும்‌ ௮வ 
ரைச்‌ சந்தித்து வருவார்கள்‌. கெளதமமுனிவர்‌, ஒருநாள்‌ 
சந்தித்துக்‌ திரும்பும்பொழுத, காஞ்சனமாலையுடைய வீட்‌ 
டுக்குப்‌ போனார்‌. அவள்‌ அவரை எதிர்கொண்டு, அழை 
த்து; ஆசனத்தில்‌ இருத்தி, அஞ்சலிசெய்து, வேதரெரசா 
திய உபகிடதங்களிலே விளங்கும்‌ பொருள்‌ பரசிவமே 
என்று தெளிந்த முனிவரே, அடியேனுடைய பிறவித்‌ 
துன்பத்தை நீக்க வல்ல தவம்‌ யாது? அருளிச்செய்யும்‌ 
என்று விண்ணப்பஞ்செய்தாள்‌. 

கருணைக்கு உறையுளாகிய கெளதமமுனிவர்‌, தரு 
முகமலர்ந்து, மலயத்துவசபாண்டியனுக்கு வாய்த்த பெ 
ருங்கற்பினையுடைய பத்திரியே, நீ உலகமாதாவாகிய 
தடாதகைப்பிராட்டிக்கு மாசாவானாய்‌, பிரமவிட்டுணுக்‌ 
களாலும்‌ அறியப்படாத சிவபெருமானை மருமகனாகப்‌ 
பெற்றுக்கொண்டாய்‌. 8 அறியாத தவம்‌ இப்பூமண்டலத்‌ 
திலே வேறு யாவர்‌ அறிவார்‌! யிலும்‌, சொல்வோம்‌, 
கேள்‌, மானதம்‌, வாசரிகம்‌, காயிகம்‌ எனத்‌ தவம்‌ மூவகை 
ப்படும்‌, ௮வற்றுள்‌, மானசமாவது வாய்மை, இரக்கம்‌, 
பொறை, ஐம்பொறியடக்கல்‌, சிவத்தியானம்‌, தருமதான 
ங்களிலே சிந்தை வைத்தல்‌ முதலியனவாம்‌. வாசிகமா 
வது பஞ்சாகூரசெபம்‌, சதருத்திரபாராயணம்‌, தோத்தி 
சம்‌, தருமங்களை எடுத்துச்‌ சொல்லுதல்‌ முதலியனவாம்‌, 
காயிகங்தளாவன சிவனைப்‌ பூசித்தல்‌, சிவாலயங்களை வல 
ஞ்செய்து வணங்குதல்‌, சிவதலங்களுக்குச்‌ சென்று வண 
ங்குதல்‌, ௮ங்கங்குத்‌ இருப்பணிகளை நிறைவேற்றல்‌, சிவ 
தீர்த்தங்களிலே ஸ்கானஞ்செய்தல்‌ முதலியனவாம்‌. இம்‌ 
மூவகைத்தவங்களுள்‌, காயிகங்களே சிறந்தன. அவைக 
ளுள்‌, தீர்த்தயாத்திரைகள்‌ நெக்தன, அவைகளுள்‌ கங்கை 


௬௮ மலயததுவசனையமைத்தபடலம்‌, 


முதலிய ஈதிகளிலே தீர்த்தமாடுதல்‌ றக்தத, அந்கதிகளி 
லே தனித்தனிபோய்த்‌ தீர்த்தமாடுதல்‌ அரிது. அந்கதிகளெ 
ல்லாம்‌ வந்து சமுத்திரத்தலே கிறைசலிஞல்‌, சமுத்திரத்தி 
லே இிர்த்தமாடுதல்‌ எல்லாவற்றினுஞ்‌ நெந்தது என்றார்‌. ' 
௮௫ கேட்ட காஞ்சனமாலை சமுத்‌இரஸ்கானத்‌ 
இலே மிக்க விருப்புடையளாய்‌, தன்கருத்தைத்‌ தன்புதல்‌ 
வியாகய தடாதகைப்பிராட்டிக்குத்‌ தெரிவித்தாள்‌. எம்‌ 
பெருமாட்டி. திருவுள்ளஞ்‌ சிறிது தளர்ந்து, இதனை என்‌ 
பிராணநாயகருக்கு விண்ணப்பஞ்செய்வேன்‌ என்று எம்‌ 
பெருமான்‌ நிருமுன்சென்று, கைகுவித்து ஒதுங்கி நின்று, 
குண்டோதரன்பொருட்டு அன்று அன்னக்குழியும்‌ வை 
கையும்‌ அழைத்த கருணைக்கடலே, இன்று எனமாதாச்‌ 
சமுத்திர ஸ்கானஞ்செய்ய விரும்புசன்றாள்‌ என்று விண்‌ 
ணப்பஞ்செய்தாள்‌. சுந்தரபாண்டியர்‌, சமுத்திரம்‌ ஒன்றே 
ஏழுசமுத்திரங்களையும்‌ ஒருங்குவா அழைப்போம்‌ என்று, 
திருவுளங்கொண்டருளிஞர்‌. உடனே ஏழுகடல்களும்‌ 
இழ்த்திசையிலுள்ள ஒருவாவியினிடத்தே ஏழுவண்ணத்‌ 
தோடும்‌ வக்தடங்கின. 
தீநச்சிற்றம்பலம்‌. 
பததாவது 
மலயத்துவசனையழைத்தபடலம்‌, 
TCE DETTE 
சுக்தரபாண்டியர்‌ தடாதகைப்பிராட்டியோடும்‌ வர்‌, 
ஏழுகடலும்‌ நிறைந்த வாவிக்கரையில்‌ இருக்கும்‌ ஈக்சன 
வனத்திலே சிங்காசனத்தின்மேலே எழுந்தருளியிருக்சார்‌. 
தம்முடைய மனைவியாரை கோக்க, நாம்‌ உன் பொருட்டு 
ஏழுகடல்களையும்‌ இக்கரத்தலே அழைத்தோம்‌; நீ போய்‌ 
உன்மாதாவை ஸ்நானம்பண்ணும்பொருட்டு அழைத்து 
க்கொண்டு வருவாயாக என்றார்‌. பிராட்டி தன்மாதாவா 
இய காஞ்சனமாலையை அழைத்துக்கொண்டு வாலிக்க,. 
ரையை அடைக்தாள, 


மலயத்துவசனையழைத்தபடலம்‌. ௬௯ 


காஞ்சன மாலை சிவபுராணங்களிலே வல்ல சற்பிராம 
ஊர்களைப்‌ பார்த்து, சமுத்திரஸ்கானஞ்செய்யும்‌ முறை 
மை எங்கனம்‌? சொல்லுங்கள்‌ என்றாள்‌. பிராமணர்கள்‌ 
அவளை நோக்கி, கணவனுடைய கை, புத்தினுடைய கை, 
பசுக்கன்‌ றின்‌ வால்‌ என்னும்‌ இம்மூன்‌.நினுள்‌ ஒன்றைக்‌ 
கையினாலே பற்றிக்கொண்டு ல்கானஞ்செய்தலே முறை 
என்றார்கள்‌. காஞ்சன மாலை அதுகேட்டு, தன்ம்களை கோ 
க்கி, முன்னே தவத்தைக்‌ குறைவறச்‌ செய்யாத கொடிய 
பாவியேனுக்குக்‌ கணவனும்‌ புத்திரனும்‌ இல்லையே, இனி 
யான்‌ பெறுவது கன்றல்லது பிறிதுண்டோ! ஆதலால்‌, 
கன்றின்வாலைப்‌ பற்றிக்கொண்டு ஸ்கானஞ்செய்யக்கட 
வேனே என்றாள்‌. எம்பெருமாட்டி தன்பிராணகாயகர்‌ 
திருமுன்‌ சென்று தன்மாதாவின்‌ குறையை விண்ணப்ப 
ஞ்செய்ய, எம்பெருமான்‌ சுவர்க்கத்தலே ஒராசன த்தில்‌ 
இர்திரனோடு ஒருங்கிருக்த மலயத்‌ துவசபாண்டியன்‌ மேலே 
இருவளஞ்செ ஓத்தனர்‌. 


பாண்டியன்‌ சிவபெருமானுடைய திருவுளத்தை அறி 

த; இர்திரனுடைய ஆசனத்தை நீத்து, விமானச்தின்‌ 
மேல்‌ ஏறிவாது, ஏழ்கடலும்‌ நிறைந்த வாவிக்கரையிலே 
மனோவாக்குக்கெட்டாத பரமானந்தப்‌ பழங்கடலை யான்‌ 
பெண்பேற்றினாற்‌ பெற்ற பெரும்பேறு இது என்று எதிர்‌ 
கண்டு, திருவடிகளை வணங்கும்பொருட்டு வந்தான்‌, 
அவன்‌ வணங்குமுனனே,சுந்தரபாண்டியர்‌ தமது மாமன்‌ 
என்னும்‌ முறையினாலே திருக்கரத்தனால்‌ அமைத்து. 
அவனை எதிர்ந்து, தழுவி, திருவருணோக்கஞ்செய்து, நி 
உன்‌: மனைவியோடுபோய்த்‌ இர்த்தமாடுவாயாக என்று 
இருவரய்மலர்ந்தருளினார்‌. பாண்டியன்‌, தான்‌ முன்னைப்‌ 
பெருந்தவத்தினாலே பெற்ற தடாதகைப்பிராட்டி எ திர்வ 
ந்து தழுவ, தானுக்தழுவி, மலையரையன்போல எண்ணில்‌ 
லாத பெருமகிழ்ச்சியை அடைந்தான்‌, :பிராட்டியுடைய 
திருக கல்யாணத்தை .என்றவக்குறையினாலே கண்டேனி 
ல்லேயே, என்று உள்ளத்திலே கவலை உண்டன்றோ, அக்க. 

எ 


௭௦ மலயத்திவசவயழைத்தபடலம்‌. 


வலையை, இம்மகழ்ச்சியாகுய தேனை உண்டு, மறந்துவிட்‌ 
டான்‌, காஞ்சனமாலை தன்கணவனெதிரே நாணத்தோடு 
சென்று வணங்கினாள, பின்பு தன்கையிலே பவித்திரஞ்‌ 
சேர்த்தி, பிராமணர்முன்னே சங்கற்பஞ்செய்து, பஞ்சா 
க்ஷரத்தை உச்சரித்து, தன்கணவனுகய மலயத்துவசபா 
ண்டியனுடைய கையைப்‌ பற்றிக்கொண்டு, பேருவகை 
யோடு சமுத்திரஸ்கானஞ்‌ செய்தாள்‌. 


பாண்டியனும்‌ காஞ்சன மாலையும்‌, ஸ்கானஞ்செய்து 
கரையேறினவுடனே, சிவபெருமானுடைய இருவருளி 
லே அவருடைய திருவுருவத்தைப்‌ பெற்றார்கள்‌. உட 
னே சிவலோகத்தினின்றும்‌ ஒரு தேவவிமானம்‌ இழிந்து 
வந்தது. இருவரும்‌ சிவபிரானுடைய திருவருளினாலே 
அவ்விமானத்தின்மேல்‌ ஏறி, தேவர்கள்‌ கற்பகப்பூமாரி 
பொழிய, தேவதுந்துபிகள்‌ ஒலிப்ப, ௮ரகரவொலி தழை 
ப்ப, சோமசுந்தரக்கடவுளுடைய திருக்கோயிலை அணுகி, 
தங்கள்‌ மருமகனாகய சுந்தரபாண்டியரும்‌ மகளாகிய தடா 
தகைப்பிராட்டியாரும்‌ ௮த்திருக்கோயிலினுள் ளே புகுந்து 
வீற்றிருக்கக்‌ கண்டு, இருவினை வயத்தினாலே சரீரத்தைப்‌ 
பொருந்தும்‌ மனிதரைப்போல முன்னை வடிவம்‌ மாறி 
உலகத்திற்கெல்லாம்‌ மாதாவாகிய உமாதேவியே மகளும்‌ 
பிதாவாகிய சிவபெருமானே மருமகனும்‌ அகும்‌ வண்ணம்‌ 
நாம்‌ என்ன தவஞ்செய்தேம்‌! இத்தவம்‌ பிறரொருவராலே 
செய்தல்‌ அரிது அரிது என்று வியர்தார்கள்‌. பின்பு சவ 
பெருமானுடைய இருவடிகளிலே ஒன்றிய அன்பு ஈர்த்தெ 
மச்‌ சென்று, இருகண்களும்‌ அடிக்கடி திரும்பி கோக்க, 
விமானத்தை அஞ்சலிசெய்தகொண்டு போய்‌, புவர்லோ 
கத்தையும்‌ சுவர்லோகத்தையும்‌ மகர்லோகத்தையும்‌ சன 
லோகத்தையும்‌ தபோலோகத்தையும்‌ சத்தியலோகத்தை 
யும்‌ வைகுண்டலோகத்தையும்‌ கடந்து, சிவலோகத்தை 
அடைந்தார்கள்‌, 

அ]தனபின தடாதகைப்பிராட்டி சுந்தரபாண்டியரு 
டைய திருவடிகளை வணங்கிச்‌ துதித்து, எண்ணில்லாத 


உக்தெபாண்டியன்‌ தருவவதாரப்படலம்‌, ௭௧ 


தேவர்களுக்கும்‌ மற்றையாவருக்கும்‌ பயன்‌ சுரக்கும்‌ காம 
தேனுவின்‌ கன்றுக்குக்‌ குறைவு யாது! என்னுடைய 
மாதா எண்ணியது கடலொன்றே; அவ்வாறாகவும்‌, என்‌ 
பொருட்டு ஏழுகடலையும்‌ இங்கே அழைத்தருளினீர்‌. 
அவள்‌ கைப்பற்றி அடும்பொருட்டுத்‌ தேவருலகத்திருக்க 
கணவனையும்‌ அழைத்தருளினீர்‌. இருவருக்கும்‌ உம்மு 
டைய சாரூப்பியத்தைக்‌ கொடுத்தருளினீர்‌.* பாண்டிய 
குலம்‌ இறநததென்று பழிக்கப்படாவண்ணம்‌ முடி சூட்டிச்‌ 
செங்கோல்‌ நடாத்தி வருகின்நீர்‌ போலும்‌. இனி இக்நிலை 
மைக்கு இடையூறு இன்றே என்று விண்ணப்பஞ்செய்‌ 
தாள்‌. சுந்தரபாண்டியர்‌ தமது நாயகியுடைய உட்கோ 
ளைத்‌ இருவுள ங்கொண்டு மகஇழ்ந்திருர்தார்‌. 
தீருச்சிற்றம்பலம்‌, 


பதினொராவது 
உக்கிரபாண்டியன்‌ 


இருவவதாரப்படலம்‌, 
அடை கட்டை 

கருணாகிதியாகிய சோமசுந்தரக்கடவுள்‌ பூமண்டலத்‌ 
திலே எண்ணில்லாத காலம்‌ இன்பவடிவாயெ தமது இரு 
வடி நிழல்போல யாவருக்கும்‌ ஒற்றைவெண்குடை நிழல்‌ 
செய்து, செங்கோல்‌ நடாத்தி, முறைசெய்தொழுகுவாரா 
யினார்‌, தாம்‌ பிரம விட்டுணுக்களாலும்‌ வேதமுதலிய 
கலைகளா லும்‌ காண்டற்கரிய பரம்பொருளாகவும்‌, தம்மு 
டைய அன்பர்களுக்கு எக்காலத்தும்‌ எளியவராகும்‌ 
தமது மேன்மையை எவ்வுயிர்களும்‌ உணர்ந்து உய்யும்‌ 
பொருட்டு, மெய்யன்‌ பிறசிறகத மலயத்துவசபாண்டியனு 
க்கும்‌ ௮வன்‌ மனைவியாயெ காஞ்சனமாலைக்கும்‌ உமாதே 
வியைப்‌ புத்திரியாகக்‌ கொடுத்து, அதற்கிசையச்‌ தாமும்‌ 
மருமகனாக, பூமிமுற்றையும்‌ அரசுசெய்தார்‌. அதனால்‌ 
தமிழ்சாட்டு மூவேந்தருள்ளும்‌ பாண்டியனுடைய குடியே 
மிச மேன்மைபெற்றது. இன்னும்‌ அக்குடிக்கு ஏங்தற்‌ 


௪௨  உக்செபொண்டியன திருவவதாரப்படலம்‌, 


பாலதாயெ குறைவை ஒழிக்கும்பொருட்டு, உலகமெல்‌ 
லாவற்றையும்‌ கருப்பமெய்தாது பெற்ற।ாளிய மாசாவா 
இய பிராட்டியாரிடத்தே தமது நெற்றிக்கண்ணினின றும்‌ 
உதித்த முருகக்கடவுள்‌ தோன்றும்‌ வண்ணம்‌ திருவுளஞ்‌ 
செய்தருளினார்‌. அக்கருணைக்குறிப்புக்கேற்பத்‌ தடாத 
கைப்பிராட்டி கருப்பவதிபோலாயினாள்‌. 


சோமவாரமும்‌ திருவாதிரைகூத்திரமும்‌ கூடிய 
சுபஇனத்திலே குரு வந்து கேநதிரத்திற்‌ சறந்திருப்பச்‌ 
சுபலக்கெனத்திலே, நான்குவேதங்களும்‌ முழங்க, கற்பகப்‌ 
பூமாரி பெய்ய, பஞ்ச துஈ்துபிகள்‌ ஒலிக்க, தேவமகளிர்கள்‌ 
நடிக்க, வெற்றிமடந்தையும்‌ இலக்குமியும்‌ ௪ரசுவதியும்‌ 
வீறடைய, பிராமணர்கள்‌ மகழ்ச்சிகொள்ள, ஓமாக்கினி 
கள்‌ வளர்க்குமுன்னே வலஞ்சுழித்தெழுந்து சொலிக்க, 
இந்திரனுக்கும்‌ மேருவுக்கும்‌ வருணனுக்கும்‌ இடத்தோ 
ளாட, சோமசுந்தரக்கடவுளும்‌ பிராட்டியாருங்கொண்ட 
ரூளிய திருக்கோலத்துக்கு ,ஏற்ப அன்று உதித்த குழந 
கைபோல அருட்கடலாகிய முருகக்கடவுள்‌ .பிராட்டியா 
ரிடத்தே திருவவதாரஞ்‌ செய்தருளினார்‌. உடனே பிரா 
ட்டி அக்குழந்தையை எடுத்து மோந்து தழுவி, தம்மு 
டைய காயகரது திருக்கரத்திலே கொடுத்து, பின்பு வா 
ங்கி, தன்முலையினின்‌ நுஞ்‌ சொரியாகின்ற பாலை ஊட்டி. 
ஞள்‌. விட்டுணு பிரமன்‌ இந்திரன்‌ முதலிய தேவர்களும்‌ 
முனிவர்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ மனைவியர்களோடும்‌ சுந்த 
சபாண்டியருடைய திருமாளிகையை அடைந்தார்கள்‌, 
சேரனும்‌ சோழனும்‌ வடதேசத்தரசர்களும்‌ குறுகிலமன்‌ 
னர்களும்‌, எண்ணில்லாத சேனைகள்‌ சூழ வந்து, மதுரை 
யை அடைக்தார்கள்‌. அவர்களெல்லாரும்‌ சுக்தரபாண்டி 
யரையும்‌ தடாதகைப்பிராட்டியாரையும்‌ முறையினால்‌ 
வணங்கத்‌ அதித து, மகிழ்ச்சிகொண்டாடி னார்கள்‌. 


சுக்தரபாண்டியர்‌ ௮ந்தப்பிள்ளைக்குச்‌ சாதகர்மம்‌ முத 
லியனவத்றை அரசருக்கு வேதத்தில்‌ விதித்தபடி செய்த 
ருளினார்‌. வருணன்‌. இந்திரன்‌ மேருப்புத்தேள்‌ என்னும்‌ 


உக்கிரபாண்டியன்‌ திருவவ தாரப்படலம்‌, ௭௩ 


பகைவர்‌ மூவரும்‌ தங்கள்‌ வீரஞ்‌ சந்த்‌ தறாக்கழியும்வ 
ண்ணம்‌ அவர்களுக்கு அச்சத்தைத்‌ தோற்றுவித்தற்குரிய 
காரணத்தினாலே உக்கிரவருமன்‌ என்று நாமகரணஞ்செ 
ய்தருளினார்‌. கான்காமாசத்திலே உபநிட்கிரமண்மும்‌, 
ஆருமாசத்திலே ௮ன்னப்பிராசனமும்‌, மூன்றாம்வருடத்‌ 
தில செளளகர்மமும்‌, ஐந்‌ தாம்வருட த்திலே உபஈயனமும்‌ 
முடித்தருளினார்‌. பின்னர்த்‌ தேவகுருவாகிய பிருகற்பதி 
பாண்டியர்‌ பணித்தருளியவாறே வேதமுதலிய கலைகளை 
யும்‌ படைத்தொழில்களையும்‌ உக்கிரவருமருக்குக்‌ கற்பித்‌ 
தார்‌. உக்கிரவருமர்‌ குருமுகத்தறியவேண்டும்‌ என்னும்‌ 
கொள்கையினாலே ஒருமுறை கேட்டவுடனே அறுபத்து 
நான்குகலைகளையும்‌ ஒருங்கறிந்து கொண்டார்‌, சிவபெரு 
மானல்லாத பிறரொருவராலும்‌ அதிவித்தலருமையால்‌ 
பாசுபதாஸ்திரத்‌ தொழின்மாத்திரம்‌ சிவபெருமானிடத்‌ 
தே தெளிர்துகொண்டார்‌. எட்டுவயசினுள்ளே சகலகலை 
களையும்‌ ஈன்குணர்ஈ்த பண்டி தராபிஞர்‌, 


பதிஞரும்வயசிலே சேர்க்க உக்கிர 
வருமருடைய சரீரத்துள்ள இலக்கணங்களையும்‌ குணங்க. 
ளையும்‌ ரோக்கி, இவன்‌ பூமண்டலமுழுதையும்‌ பொதுக்க 
டந்து அரசியற்ற வல்லன்‌, வாழ்நாண்மிகப்பெறுவன்‌ , 
புகழ்‌, நீதி, மெய்மை, வெபத்தி, சீவகாருண்ணியம்‌, 
கொடை, கலவி, வெல்லுதற்கரியாரையும்‌ வெல்லுதல்‌, 
தேவர்களா லுஞ்‌ செல்லுதற்கரிய தேசங்களினுஞ்சென்று 
திறைகொள்ளுதல்‌ முதலிய குணங்களை உடையன, 
உலகுக்கெல்லாம்‌ ஒரே”ோயகனாய்‌ வாழ்வான்‌. இவனுக்‌ 
குப்‌ பின்பு முடிகுட்டவோம்‌. முன்பு விவாகஞ்செய்தல்‌ 
வேண்டும்‌ என்று திருவுளங்கொண்டு, மந்திரிகளோடும்‌ 
உசாவியருளினார்‌, 

திநச்சீற்றம்பலம்‌: 


கட்க கலவை 


பன்னிரண்டாவது : 
உக்கிரகுமாரஷணனிக்கு 
வேல்‌ வளை செண்டு கொடுத்தபடலம்‌: 
TCE MEME 

சுந்தரபாண்டியர்‌ தம்முடைய அருமைத்‌ திருக்குமா 
ரராதகிய உக்கிரவருமருக்கு விவாகஞ்செய்யக்‌ கருஅந்திற 
ததை மந்திரிகள்‌ அறிந்து, அறிஞர்களோடுங்கூடி, மரபி 
னாலும்‌ குடியினாலும்‌ செல்வத்தினாலும்‌ புகழினாலும்‌ ஈம்‌ 
முடைய மகாராசாவுக்கு இசையத்தக்க குலத்தையுடைய 
அரசர்‌ யாவர்‌ என்று ஆராய்ந்து, வடதேசத்திலுள்ள மண 
வூசென்னு ஈகரத்துக்கு அரசனாகிய சுரியகுலத்ததித்த 
சோமசேகரனுடைய புதல்வியாயெ காந்தமதியை விவா 
கம்பேசக்‌ கருஇயிருக்கார்கள்‌. 

அன்‌ றிரவிலே சோமசுந்தரக்கடவுள்‌ சோமசேகரரா 
சாவுடைய கனவில்‌ எழுந்தருளி, அரசனே, நாம்‌ மதுரை 
யில்‌ எழுந்தருளியிருக்கன்ற சிவபிரான்‌. நீ உன்புதல்வி 
யாகிய காந்திமதியை மதுரையிற்கொண்டுபோய்‌, சுந்தர 
பாண்டியனுடைய குமாரனாயெ உக்கிரவருமனுக்கு விவா 
கஞ்செய்து கொடுப்பாயாக என்று பணித்தருளினார்‌. 
சோமசேகரராசா மனமும்‌ முகமும்‌ மலர்ந்து, கைகளிர 
ண்டுங்குவிய விழித்தெழுந்து, சிவபெருமானுடைய ௧ரு 
ணை தனக்கு எளிவந்தசெயலை நினைந்து நினைந்து, ஆனந்த 
வெள்ளத்தழுந்தி, பிராதக்காலத்திலே நித்தியகருமங்களை 
முடித்துக்கொண்டு, தன்புதல்வியைச்‌ சேடியர்களோடு 
தேர்மேலேற்றி, மந்திரிகளும்‌ சால்வகைச்சேனைகளும்‌ சூழ 
விவாகத்திற்கு வேண்டும்‌ இரவியத்தோடு மதுரையை 
நோக்கி வழிக்கொண்டான்‌. 

மேன்னைநாளில்‌ விவாகம்பே௪ நினைந்தபடியே மந்திரி 
கள்‌ பாண்டியனுடைய சுற்றத்தாரோடு மணவூரை கோக்க 
வழிக்கொண்டார்கள்‌. வழியிலே அவர்கள்‌ சோமசேகர 
ராசாவைக்கண்டு, நமது பாண்டியமகாராசாவுடைய குமா 
னுக்கு உன்புதல்வியை விவாகஞ்செய்து தருவாயாக 
என்றார்கள்‌. அதுகேட்ட சோமசேகரராசா, தனக்குக்‌ 


கனவிலே சிவபெருமான்‌ எழுக்தருளிவந்து அருளிச்செ 


வேல்வளைசெண்டுகொடுத்தபடலம்‌, எடு 


ய்த வார்த்தையை அவர்களுக்குச்‌ சொல்லி, விவாகத்து 
க்கு உடன்பட்டான்‌. அதுகேட்ட மந்திரிகள்‌ மனமகிழ்‌ 
ந்து, அதனை முன்சென்று பாண்டியராசாவுக்கு உணர்த்‌ 
தும்பொருட்டுத்‌ தூதர்களை வீடுத்த, சோமசேகரராசா 
வோடு மதுரையை அன்டக்தார்கள்‌. சோமசேகரன்‌ சுந்த 
ர்பாண்டியரை வணங்க, அவர்‌ அ௮வனைத்தழுவி, முகமன்‌ 
கூறி, அவனுக்கு ஆசனங்கொடுத்தருளினார்‌," 


அதன்பின்‌ மந்திரிகள்‌ விவாக தினம்‌ நிச்சயித்துக்‌ 
கொண்டு, அரசர்கள்‌ யாவருக்கும்‌ இருமுகங்கள்‌ விடுத்து, 
மணமுரசறைவித்து, ஈகரமெங்கும்‌ அலங்காரஞ்செய்வி 
த்தார்கள்‌, திருமுகம்பெற்ற அரசர்களும்‌, முனிவர்களும்‌, 
பிரமா விட்டுணு இந்திரன்‌ முதலிய தேவர்களும்‌, பிறரும்‌ 
மதுரையை அடைந்து, சுந்தரபாண்டியரையும்‌ தடாதகை 
ப்பிராட்டியாரையும்‌ வணங்கித்‌ துதித்தார்கள்‌. பாண்டி. 
யர்‌ அவரவருக்கு ஏற்ற வரிசை கொடுத்தருளினார்‌. சோம 
சேகரனுடைய புதல்வியாகிய காநதிமதியுடைய இலக்க 
ணமனைத்தையும்‌ பிருகஸ்பதிபகவான்‌ நூல்வழியே ஆரா 
ய்ந்து, அங்குள்ளார்‌ யாவருக்கும்‌ தெரிவித்தார்‌. அதுகே 


ட்ட யாவரும்‌ மனமதிழ்க்தார்கள. 


பின்பு உக்கரகுமாரர்‌ ஸ்கானஞ்செய்து, திருமணக்‌ 
கோலங்கொண்டு, மங்கலவாத்தியங்கள்‌ ஒலிக்க வந்து, 
ஆசனத்தின்மேல்‌ எழுந்தருளியிருக்தார்‌, மகளிர்கள்‌ காந்‌ 
திமதியை நீராட்டி, மணக்கோலஞ்செய்து, அழைத்துக்‌ 
கொண்டுவந்து, உக்கிரகுமாரருக்கு வலப்பக்கத்தில்‌ இரு 
தீதினார்கள்‌. அப்பொழுது சோமசேகரன்‌ உக்கிரகுமார 
ரையும்‌ காந்திமதியையும்‌ சிவபெருமானும்‌ உமாதேவியு 
மாக: மதித்து, தன்மனைவி கரகநீர்வார்ப்ப, உக்ெகுமார்‌ 
ருடைய திருவடிகளை விளக்கி, பூமாலை சூட்டி, மதுபருக்‌ 
கம்‌ ஊட்டி, கார்திமதியுடைய கையை உக்நிரபாண்டியரு 
டைய கையிலேற்றி, வேதமக்திரத்தைச்‌ சொல்லி, “கூரிய 
குலத்தரசனாகிய சோமசேகரன்‌ என்னும்‌ பெயரையு 
டைய யான்‌ சர்திரகுலத்தை விளக்கவந்த சுந்தரபாண்டி. 


௪௬ வேல்வளை செண்டுகொடுத்த்படலம்‌: 


யருடைய குமாரரர்கிய உக்கிரவருமனுக்கு என்புதல்வி 
யைக்‌ கொடுத்தேன்‌' என்று தாராதத்தஞ்‌ செய்தான்‌. 
மங்கலவாத்தியம்களெல்லாம்‌ ஆர்த்தன. கற்பகீப்பூமாரி 
பொழிந்தன. அக்கினி வலஞ்சுழித்தெழுந்த து. மகளிர்கள்‌ 
வாழ்த்தொலி யெடுத்தார்கள்‌. உக்கிரகுமாரர்‌ காந்திமதி 
யைத்‌ தஇருமங்கலியந்தரித்து, பாணிக்ரெகணஞ்செய்து, 
விவாகச்சடங்குகளெல்லாவற்றையும்‌ முடித்து, வீதிவலம்‌ 
வருவாரா, இம்மையே நன்மை ஈல்குமிறைவரையும்‌ 
சொக்ககாதசுவாமியையும்‌ மீனாக்ஷியம்மையையும்‌ வண 
ங்கி, மீண்டு, திருமாளிகையை அடைக்‌ த, தாய்‌ தர்தையர்‌ 
இருவரையும்‌ வணங்கினார்‌. சுக்தரபாண்டியர்‌ கலியாணத்‌ 
தின்பொருட்டு வந்தவர்‌ யாவரையும்‌ அமுதசெய்வித்து, 
நானாவரிசைகள்‌ கொடுத்து, விடையீந்தருளிஞர்‌. 


சிலகாளாயினபின்‌ உக்கிரகுமாரரை நோக்கி, புத்தி 
ரனே, இந்திரனும்‌ வருணனும்‌ உனக்குப்‌ பகைவராவர்‌, 
மேருமலை தருக்கடையும்‌, ஆதலால்‌, இந்திரனுடைய முடி. 
சிதறும்வண்ணம்‌ இந்தவளையை எறிவாயாக, கடல்‌ சுவ 
றும்வண்ணம்‌ இர்தவேலை விடுப்பாயாக, மேருமலை தருக்‌ 
கொழியும்‌ வண்ணம்‌ இர்தச்செண்டினால்‌ அடிப்பாயாக 
என்‌ றுசொல்லி, அம்மூன்று படைக்கலங்களையும்‌ கொடு 
த்தருளினார்‌. உக்ரெகுமாரர்‌ அம்மூன்றையுக்‌ தொழுது 


வாங்கக்கொண்டார்‌. 


அதன்பின்‌ சுந்தர்பாண்டியர்‌ உக்கிரகுமாரரை முடி. 
சூட்டி, தம்முடைய ஆணையையும்‌ அரசுரிமையையும்‌ செ 
ங்கோலையும்‌ அவருக்குக்‌ கொடுத்து, சுமதி முதலிய மந்தி 
ரிகளை கோக்கு, மந்திரிகாள்‌; இவனைக்‌ கண்ணிமைபோலச்‌ 
காப்பது உங்கள்‌ கடன்‌. இனி இவவரசு இவனுடையதே 
என்று அருளிச்செய்தார்‌, பின்‌ உக்கரபாண்டி.யரை நோ 
க்தி, புதல்வனே, நாம்‌ இந்தப்பூமியை நெடுங்காலம்‌ ௮79 
யற்தினோம்‌. இனி நீ இம்மச்திரிகள்‌ சொல்லும்‌ நீதிவழி 
ஒழுக), செல்கோன்முறை செய்து, திருவோடும்‌ பொலி 


யக்கடவாய்‌ என்று இருவாய்மலர்ந்து, தம்முடைய கண 


கடல்சுவறவேல்விட்டபடலம்‌, ஏ௭ 


ங்களெல்லாம்‌ முனனைவடிவமாக, தம்முடைய நாயகியா 

திய தடாதகைப்பிராட்டியாரோடும்‌ திருக்கோயிலிற்செ 

ன்று, எழுந்தருளியிருந்தார்‌, உக்சரபாண்டியர்‌ தரும.நால்‌ 

விதிப்படி. ௮ரசியற்றிக்கொண்டிருந்தார்‌. 
திருச்சிற்றம்பலம்‌. 


பதின்மூன்றாவது 
கடல்சுவறவேல்விட்டபடலம்‌, 
டைல்‌ ட்‌ 

உக்கிரபாண்டியர்‌, பூமியெங்கும்‌ வெண்குடை கிழ 
ற்ற வீற்றிருக்குகாளிலே, வேதவிதிப்படி எண்ணில்லாத 
யாகங்கள்‌ செய்தார்‌. அசுவமேதட்‌ தொண்ணுற்றாறு செ 
ய்தபொழுது, சதமகனாகிய இந்திரன்‌ அவர்மேற்‌ பொரு 
மைகொண்டு, நாடெல்லாம்‌ வளஞ்சுரந்து பொன்னுலகம்‌ 
போலப்‌ பொலிதலாலன்றோ இப்பாண்டியன்‌ யாகஞ்செய்‌ 
தின்றான்‌ என்றுநினைந்து, ஒரு சூழ்ச்சி செய்து, வருணனை 
அழைத்து, கேளாய்‌ வருணனே, மீ ஊழிக்காலத்திலே 
ஏழுலகங்களையும்‌ ஒருங்கழிககும்‌ கடலாய்‌ உருத்துச்‌ 
சென்று வளைத்த, மதுரையை அழிப்பாயாக என்றான்‌. 

அது கேட்ட வருணன்‌, தனக்கு மேல்‌ விசாவை 
அறியாமையால்‌, அவ்வாறே செய்யத்‌ துணிந்தான்‌, அர்‌ 
த்த ராத்திரியிலே சமுத்திரம்‌ ௮ண்டகூடத்தை எட்டிமு 
ட்டிப்‌ பெருக்கெடுத்து, மதுரையின்‌ 8€ழ்த்‌தசையை ஈணு 
கும்பொழுது, சோமசுந்தரக்கடவுள்‌ உக்கிரபாண்டியருக்‌ 
குச்‌ சொப்பனத்திலே சித்தராய்த்‌ தோன்றி, பாண்டி 
யனே, சமுத்திரம்‌ உன்‌ மதுரைககரத்தை அழிக்கும்பொ 
ருட்டுப்‌ பெருகி வருகின்றது; நீ விரைந்து எழுந்துபோய்‌, 
உன்‌. வேற்படையை எறிந்து, வெற்றிபெறுவாயாக என்று 
அருளிச்செய்தார்‌. உடனே உக்கிரபாண்டியர்‌, கைகளிர 
ண்டுஞ்‌ சிரசின்மேல்‌ குவிய, நாத்‌ து.திக்க, விழித்தெழுர்து, 
சயனத்‌இனின்‌ நு நீக்கி வாயில்கள்‌ பல கடந்து, மந்திரிக 
ளோடு விரைந்து போய்‌, பேரொலியோடு வாராநின்‌ற 
சமுத்திரத்தைக்‌ தண்டு, எண்ணிறந்த அதிசயத்தராய்‌ சிஸ்‌ 


௭௮  இரந்திரன்முடிமேல்வளையெ றிர்தபடலம்‌. 


ரூர்‌. அப்பொழுது கனவில்‌ வந்த சித்தர்‌ நனவில்‌ வந்து, 
அப்பனே, நீ காலந்தாழ்ப்ப கிற்பதென்னை? சமுத்திரம்‌ 
போல வரச இப்பகைவனை வலிகெடும்வண்ணம்‌ வேற்ப 
டையை எறிந்து, பூமியைக்‌ காப்பாயாக என்றார்‌, உடனே 
உக்இரபாண்டியர்‌ வேற்படையை வலமாகச்‌ சுழற்றி எறி 
ந்தார்‌. அவ்வேற்படை மடுத்தவுடனே சமுத்திரம்‌ சுஃ 
றென வறந்து, முன்னை வலிகெட்ட பகைவர்‌ காலின்‌ 
வணங்குமாறுபோலப்‌ பாண்டி.யருடைய காலின்‌ மட்ட 
தாயிற்று. அப்பொழுது பூமியின்கண்ணே நின்ற சித்தர்‌ 
மறைந்து, ஆகாயத்திலே உமாதேவியோடும்‌ இடபாரூட 
ராய்‌ விளங்கி நின்றார்‌. உக்கிரபாண்டியர்‌ சிவபெருமா 
னைத்‌ தரிசித்து; அடியற்ற மரம்போலப்‌ பூமியில்‌ விழுந்து 
நமஸ்கரித்து, எழுந்து, அஞ்சலிசெய்து, துதித்துக்கொ 
ண்டு, பூமியீன்மேலே நடந்து போவாராயினார்‌, சிவபெரு 
மான்‌, பஞ்சதந்துபிகள்‌ ஒலிக்க, பூதங்கள்‌ வணங்க, வே 
தடதத்தினாலே திக்குக்களெல்லாம்‌ செவிடுபட, தேவர்‌ 
கள்‌ துதிக்க, அகாயமார்க்கமாக வந்து, தமது இருக்கோ 
யிலினுள்ளே புகுந்தருளினார்‌. அஞ்சலிசெய்து சேவித்‌ துக்‌ 
கொண்டு அருகுற வந்த உக்கிரபாண்டியர்‌ திருக்கோயி 
லிற்சென்று, சிவபெருமானை வணங்கி, விடைபெற்றுக்‌ 
கொண்டு, மீண்டு, மகளிர்கள்‌ அட்ட மங்கலம்‌ ஏந்த கோ 
க்கி, தமது திருமாளிகையிலுள்ளே புகுந்தார்‌, 

மதுரைக்கும்‌ சமுத்திரத்‌ துக்கும்‌ நடுவிலுள்ள வயல்‌ 
கள்‌ ஈகரங்களெல்லாம்‌ சோமசுந்தரக்கடவுளுக்கே சேர்‌ 
தீதி, உலகுக்கெல்லாம்‌ களைகண்ணாய்‌ வீற்றிருந்தார்‌. 

திநச்‌ சிற்றம்பலம்‌. 
ன்‌ லாடு 


பதினான்காவது 
இந்திரன்முடி மேல்‌ 
வளையெயறிந்தபடலம்‌, 
; TN 
உக்சரெபொண்டியர்‌ அரசுசெய்தகொண்டிருக்குகாளி 
லே, செகநிலை பிழைத்தமையால்‌ மழையில்லாதொழிய, 


இந்திரன்முடிமேல்வளையெதிந்தப்டல்ம்‌, ௭௯ 


தமிழ்காடுகண்மூன்றும்‌ பஞ்சத்தினால்‌ வருத்தமுற்றன, 
அத கண்ட சே ரசோழபாண்டியசென்ஸனுக்‌ தமிழ்வேந்தர்‌ 
மூவரும்‌ அது தீருமாறு நோக்கி, பொதியமலையிந்சென்‌ று, 
அகத்திய முனிவரை அடைந்து, தங்கள்‌ நாட்டிலே மழை 
வறந்தமையைச்‌ சொன்னார்கள்‌, அது கேட்ட அகத்திய 
முனிவர்‌ கிரகநிலையை ஆராய்ந்து, அம்மூவரையும்‌ நோக்கி, 
அரசர்களே, சூரியன்‌ செவ்வாய்க்குமுன்‌ செல்லச்‌ ௬௧௫ 
ரன்‌ பின்‌ செல்லுதலினாலே இவ்வுலக தீதின் கண்ணே பன்‌ 
னிரண்டு வருடம்‌ மழை பெய்யாது. நீங்கள்‌ மழை பெய்‌ 
விப்போனாயெ இர்நிரனிடத்தே சென்று கேளுங்கள்‌ என்‌ 
றார்‌. தமிழ்வேந்தர்‌ மூவரும்‌ அகத்தியமுனிவரை நோக்க, 
நாம்‌ இந்திரனிடத்தே செல்வது எங்கனம்‌ என்றார்கள்‌. 
அகச்தியமுனிவர்‌ அவர்களை கோக்க, நீங்கள்‌ சோமவார 
விரதத்தை நோற்று, வெபெருமானுடைய திருவருளைப்‌ 
பெற்று, ஆகாயமார்க்கமாகச்‌ செல்லக்கடவீர்கள்‌ என்று, 
சோமவாரவிரதம்‌ நோற்கும்‌ முறைமையைச்‌ சொல்ல 
அற்றார்‌: 
உத்தமதேவர்களுள்ளே உத்தமர்‌ சிவபெருமான்‌, உத்‌ 
தமசத்திகளுள்ளே உத்தமி சிவசத்தி, உத்தமவிரதங்களு 
ள்ளே உத்தமம்‌ சோமவாரம்‌ என்று உத்தமமாயெ வேத 
முதலிய நூல்களெல்லாம்‌ சொல்லும்‌. இச்துணைப்‌ பெரு 
ஞ்ரிறப்பின௫சாயெ சோமவாரவிரதத்தை மேரு மந்தரம்‌ 
காசி முதலிய தலங்களில்‌ இருந்து கோந்றலால்‌ வரும்‌ பய 
னினும்‌ மதுரையிலிருந்து கோற்றலால்‌ வரும்‌ பயன்‌ கோ 
டி மடங்கு அதிகமாகும்‌, சிவபெருமான்‌ உமையோடு கூடு 
தலாற சோமரெனப்‌ பெயர்பெறுவர்‌. சோமருக்கு உரிய 
வாரமாதலால்‌, சோமவாரம்‌ எனப்படும்‌, இதுபற்றியே 
மதுையினிருகது கோற்றல்‌ வீசேடமெனப்பட்டது, இன்‌ 
னும்‌, அமாவாசியோடு கூடிய சோமவாரம்‌ * மிக விசே 
டமாம்‌, பாவத்துக்கு அஞ்சி நீதிவழியே ஈட்டிய பொருள்‌ 
ட்டி "சோமவாரத்திலே mo இரவிலே கடையாமம்‌ 


வரையும்‌ அமாவாச இருப்பின்‌, அத மூன்‌ அகோடி. சிவராத்திரி 
யோடொத்கும்‌.கடையாமத்தின்‌ அரைநாழிகை இருப்பிலும்‌ ஈன்று, 


20 இக்திரன்‌ முடிமேல்வளை யெறிர்தபடலம்‌. 
கொண்டு நோற்கும்‌ இவ்விரதப்பேறு ஒனறு அநந்த 


மாய்‌ வளரும்‌. 

இனி விரதவிதானஞ்சொல்வோம்‌, கார்த்திகைமாசத்‌ 
இலேனும்‌ மார்கழிமாசத்திலேனும்‌ மலமாசம்‌ ஒழித்த மற்‌ 
றைமாசங்களிலேனும்‌ முதற்சோமவாரர்‌ தொடங்கி கோற்‌ 
நல்வேண்டும்‌. பானுவாரத்தில்‌ இரவிலே உணவின்றி நில 
ச்திலே நித்திரைசெய்‌ து, வைகறையிலே எழுந்து, மீனாக்ஷி 
யம்மையோடு கூடிய சோமசுந்தரக்கடவுளைத்‌ திருவால 
வாய்த்‌ தானமாகய துவாதசாந்கத்திலே தியானஞ்செ 
ய்து, செளசம்‌ தக்தசுத்தி முதலிய நித்தியகருமங்களெல்‌ 
லாவற்றையும்‌ முடித்து, காமமுதலிய குற்றங்களை முற்றக்‌ 
கடிந்து, பொற்றாமரைவாவியை அடைந்து, விபூதி, வில்‌ 
வத்தடி.மண்‌, குசை, கோமயம்‌, திலம்‌ என்பவற்றைச்‌ சர 
திலே வைத்து, கையிலே பவித்திரஞ்சேர்த்தி, மனம்‌ வாக்‌ 
குக்‌ காயமென்னும்‌ மூன்றும்‌ ஒருப்பாடு பொருந்தச்‌ சங்‌ 
கற்பஞ்சொல்லி, சோமசுந்தரக்கடவுளைத்‌ தியானித்து, 
“சுந்தரேசுரரே,; இப்பூமியில்‌ எ தீர்த்தமெல்லாம்‌ அடிய 
பயனை இங்கே தந்தருளும்‌” என்று ஸ்கானஞ்செய்து, 
தோய்த்துலர்ந்த வஸ்திரத்தினலே ஈர௩ந்துவட்டி, தோய்த்‌ 
துலர்ந்தனவாய்‌ வெண்ணிறத்தனவாய்‌ உள்ள சுத்தவஸ்‌ 
திரம்‌ இரண்டு தரித்து, விபூதி உருத்திராக்ஷம்‌ என்னும்‌ 
வெனெனங்களிரண்‌ டையும்‌ விதிப்படி தரித்துக்கொண்டு, 
சோமசுந்தரக்கடவுளை வெள்ளைமக்தாரம்‌, முல்லை, மல்‌ 
லிகை, இருவாட்சி, வெள்ளெருக்கு, வெண்டாமரை முத 
லிய வெண்பூக்களினாலும்‌ வில்வத்தினாலும்‌ ௮றுகனாலும்‌ 
அட்சதையினாலும்‌ திலத்தனொலும்‌ பஞ்சாகூரங்கொண்டு 
பூசைபண்ணுக, 


மந்திரங்களெல்லாவற்றுள்ளும்‌ உயர்ந்தது பஞ்சாக, 
ரம்‌, பத்திரபுஷ்பல்களெல்லாவற்றுள்ளூம்‌ உயர்ந்கது வில்‌ 
வம்‌, ஆதலால்‌) இவ்விரண்டினலும்‌ சோமசுக்தரக்கடவு. 
ளைப்‌ பூசைபண்ணுக, வில்வம்‌ சிவபிரானுடைய இச்சா. 
ஞானக்கிரிலய வடிவாய்‌ உள்ளது, புழுக்கடி. எச்சம்‌ சில. 


இர்திரன்முடிமேல்வளையெறிந்தபடலம்‌. ௮௧ 


நீதிநூல்‌ மயிர்‌ என்னும்‌ இவற்றோடு கூடியதும்‌, இதழ்‌ சுரு 
ங்னெதும்‌, ரெரிர்ததும்‌, தானே விழுந்ததும்‌, காற்றினால்‌ 
விழுர்ததும்‌ ஆயெ வில்வம்‌ சாத்தலாகாது. வில்வமரத்‌ 
தைத்‌ தரிசித்து வலஞ்செய்து வணங்கின்‌, இரவினும்‌ பக 
லினுஞ்‌ செய்த பாவம்போம்‌, வில்வமூலத்தை அடைந்து 
மூன்றுநாள்‌ ஊணும்‌ உறக்கமும்‌ இன்றி அரகரமுழக்கள்‌ 
செய்பவர்‌ பஞ்சமகாபா தகங்களினின்‌ றும்‌ நீல்கூவர்‌. அர்‌ 
தியகாலத்திலே வில்வத்தடி. மண்ணை உடம்பிலே பூசிக்‌ 


கொண்டவர்‌ சிவகதியை அடைவர்‌, 


பூசைசெய்வோர்‌ கைகால்‌ சுத்திசெய்து, விபூதி ௬த 
திராக்ஷம்‌ தரித்து, பிராணாயாமம்‌ செய்து, சங்கற்பஞ்‌ 
சொல்லி, புண்ணியாகம்பண்ணி, இடையூறு வாராமைப்‌ 
பொருட்டு முன்னர்‌ விநாயகரைப்‌ பூசிக்க. அதன்பின்‌, 
“சோமசுந்தரேசரே, உமது அறுஞ்ஞையினாலே சோமவா 
ரவிரதத்தை அறுட்டிக்கின்றேன்‌” என்று விண்ணப்பஞ்‌ 
செய்து, சத்தியஞானானந்தலடைவாயெ சோமசுந்தரக்கட 
வுளை, கோடிசூரிய/போலும்‌ ஒளியையும்‌, கோடிசந்திரர்‌ 
போலும்‌ குளிர்மையையும்‌, பளிங்கு கிறத்தினதாய்‌ வட 
கிழக்குகோக்கிய ஈசானமுகமும்‌, பொன்னிறத்தின தாய்க்‌ 
திழக்குநோக்யெ தற்புருடமுகமும்‌, கருகிறத்தின தாய்த்‌ 
தெற்குகோக்கிய அகோரமுகமும்‌, செந்கிறத்தின தாய்‌ வட 
க்குகோக்கிய வாமதேவமுகமும்‌, பானிறத்தினதாய்‌ மே 
ந்குரோக்யெ சத்தியோசாதமுகமும்‌, ஆயெ ஐந்து தருமு 
கங்களையும்‌, முகந்தோறும்‌ மும்மூன்றாகப்‌ பதினைந்துக 
ண்களையும்‌, பளிங்குகிறத்‌ை தயுடைய திருமேனியையும்‌, 
பாலசந்திரனை முடித்த சடையினையும்‌, பத்துத்‌ இருக்கர 
ங்களையும்‌, அவற்றுள்‌ வலக்கரங்களிலே சத்தி அபயம்‌ 
சூலம்‌ கட்டுவாங்கம்‌ தமருகம்‌ என்பனவற்றையும்‌. இடக்‌ 
கரங்களிலே வரதம்‌ மாதுளம்பழம்‌ சர்ப்பம்‌ செபமாலை 
லோற்பலம்‌ என்பனவற்றையும்‌, இரண்டு திருவடிகளை 
யும்‌, மூப்பத்தாண்டிலக்கணங்களையும்‌, பதினாறுபிராயத்‌ 
தையும்‌ உடையவராகத்‌ தவாதசாந்தத்தலே தியானித்து, 

௮ 


௮௨... இந்திரன்முடிமேல்வளையெதிந்தபடலம்‌, 


வெலிற்கப்பெருமானை அசனஷூர்த்திரூலத்தினாலே பூச 
தீது, எண்ணெய்க்காப்பு, மாக்காப்பு, மஞ்சற்காப்பு, பஞ்‌ 
சகவவியம்‌, பஞ்சாமிர்தம்‌, நெய்‌, பால்‌, தயிர்‌, தேன்‌, சர்‌ 
சுகரை, கருப்பஞ்சாறு, நாரத்தம்பழச்சாறு, எலுமிச்சம்‌ 
பழச்சாறு; தமரத்தம்பழச்சாறு, குளஞசிப்பழச்சாறு,மா 
துளம்பழச்சாறு, வாழைப்பழம்‌, மாம்பழம்‌, பலாப்பழம்‌, 
தேங்காய்த்துருவல்‌, இளநீர்‌, சந்தனக்குழம்பு, ஈவகடம்‌ 
என்பவைகளாலே அபிஷேகஞ்செய ௮, திருவொற்றாடை 
சாத்தி, சந்தனம்‌ கஸ்தூரி புழுகு பச்சைக்கர்ப்பூரம்‌ குங்‌ 
குமப்பூ அட்சதை அறுகு வில்வம்‌ வெண்பூக்கள்‌ வெண்‌ 
பட்டாடை இரத்தினபரணங்கள என்னுமிவைகளைச்‌ 
சாத்துக. பஞ்சாகூரத்தைப்‌ பெண்பாலுக்கு இசைய 
உச்சரித்து, மீனக்தியம்மையையும்‌ இவ்வாறே பூசைபண்‌ 
ணுக. பின்பு அன்னவகைகளும்‌ கறிவகைகளும்‌ பண்ணி 
யங்களும்‌ பானீயமும்‌ நிவேதித்து, தாம்பூலமும்‌ முகவாச 
முங்கொடுத்து; தூபமும்‌ தீபமுஞ்சுற்றி, கண்ணாடி குடை 
சாமரம்‌ வெண்புடைவை அலவட்டம்‌ என்பவற்றைக்கா 
ட்டி, சசச்திரநாமஞ்சொல்லி வில்வத்தினலே அருச்சனை 
பண்ணுக, அருச்சனைசெய்தபின்‌, “அடியேன்‌ செய்யுங்‌ 
குற்றங்களெல்லாவற்றையும்‌ பொறுத்தருளும்‌ என்று 
விண்ணப்பஞ்செய்து, மும்முறை வலஞ்செய்து வண்‌ 
இத்‌ தித்‌ து, விரும்பிய வரங்களை வேண்டுக, 


இப்படி. கோற்பவர்‌ விவாகப்பேறு, மக்கட்பேறு, நல்‌ 
வாக்கு, கல்வி, பொன்‌, போகம்‌, பகைவரை வெல்லுதல்‌, 
கோய்நீக்கம்‌, அகாலமரணமின்மை, அரசு முதலிய பயன்‌ 
களைவேண்டிய வேண்டியபடியே பெறுவார்கள்‌, 


பரார்த்தலிங்கத்தைத்‌ தீண்டற்கு உரியரல்லாதவை 
திகப்பிராமணர்‌ முதலியோர்‌ இட்டலிங்கத்தை இவ்வீதிப்‌ 
படி பூசித்து விரதநோற்கக்கடவர்‌, பூசைக்குரியரல்லாத 
சாதியார்‌ பொருள்கொடுத்துச்‌ சிவப்பிராமணரைக்கொ 
ண்டு சோமசுந்தாக்கடவுளை வவட பூசைசெய்வி 
த்து விரதரோற்கக்கடவர்‌.. 


இந்திரன்‌ முடிமேலவளையெதிந்தபடலம்‌.. ௮௩ 


சோமவாரத்திலே சோமசுந்தரக்கட வுளுடைய சாரி 
தியிலே தருவலகிடுதல்‌, திருமெழுக்கிடுதல்‌, சித்திரவஸ்தி 
ரன்களினாலே அலங்காரம்பண்ணுதல்‌, சுகர்ததூபமிடு 
தல்‌, கெய்விளக்கேற்றல்‌, மாவிளக்கிடுதல்‌ முதலிய சிவபு 
ண்ணியங்களைச்‌ செய்வோர்‌ சகலபாவங்களினின்‌ றும்‌ நீங்‌ 
கிப்‌ போகமோக்ஷங்களைப்‌ பெறுவர்‌. சோமசுந்தரக்கடவு 
ளுக்கு ஆட்டிய பஞ்சகவ்வியத்தையும்‌ தீர்த்தத்தையும்‌ 
உட்கொளளின்‌, பாவங்களெல்லாம்‌ நீங்கும்‌, ஆகாரதோ 
டங்கள்‌ அற்றுவிடும்‌. 


இச்சோமவாரவிரதம்‌ ஐந்துவகைப்படும்‌, ஆவைக 
வாவன, உச்சிப்பொழுதிலே உண்ணுதல்‌, இரவிலே உண்‌ 
ணுதல்‌, உண்ணாதொழிதல்‌, நித்திரைசெய்யாதிருத்தல்‌, 
கான்குயாமமும்‌ சவெபூசைசெய்தல்‌ என்பவைகளாம்‌. இவ்‌ 
வைர்தும்‌ ஒன்றுக்கொன்‌ றதிகமாகும்‌, இவற்றுள்‌, முதல்‌ 
வகைப்படி நோற்கச்‌ சங்கற்பித்தோர்‌ . பிரரதக்காலசர்தி 
யும்‌ மத்தியானசந்தியும்‌ முடித்துக்கொண்டு, சவபூசையும்‌ 
சிவதரிசனமுஞ்செய் து; பகலிலே பதினைந்து நாழிகையி 
ன்பின்‌ மாகேசுரபூசைசெய்து, சுற்றத்தாரோடும்‌ புரிக்கக்‌ 
கடவர்‌. இரண்டாம்வகைப்படி கோற்கச்‌ சங்கற்பித்தோர்‌ 
பிசாதக்காலசந்தி மத்தியானசந்தி சாயங்காலசந்தி என்‌ 
ணும்‌ மூன்றும்‌ முடித்துக்கொண்டு, சிவபூசையும்‌ வெதரிச 
னமுஞ்செய்து, இரவிலே மாகேசுரபூசை செய்து, சுற்றத்‌ 
தாரோடும்‌ புசிக்கக்கடவர்‌. ஐூன்றாம்வகைப்படி கோற்‌ 
கச்‌ சங்கற்பித்தோர்‌ மூன்றுசந்தியும்‌ முடித்துக்கொண்டு, 
சிவபூசையும்‌ சிவதரிசன முஞ்செய்து, உபவாசமாகத்‌ தயி 
ன்று, மற்றைநாட்காலையில்‌ இரண்டுசந்தியும்‌ முடித்துக்‌ 
கொண்டு, சிவபூசையும்‌ சிவதரிசனமுஞ்‌ செய்து, மாகேசு 
சபூசைபண்ணி, சுற்றத்தாரோடு பாரணம்பண்ணக்கட 
வர்‌. நானகா ம்வகைப்படி கோற்கச்‌ சங்கற்பித்தோர்‌ மூன்‌ 
றுசந்தியும்‌ முடித்துக்கொண்டு, சிவபூசையும்‌ சிவதரிசன 
மூஞ்‌ செய்த, ஊணும்‌ உறக்கமும்‌ இன்றி, யாமக்தோ 
றும்‌ அந்தரியாகஞ்செய்து, மற்றைநாட்காலையில இரண்டு 


௮௪  இர்திரனமுடிமேல்வளையெறிந்தபடலம்‌, 


சந்தியும்‌ முடித்துக்கொண்டு, வெபூசையும்‌ வெதரிசன 
முஞ்செய்‌ து, மாகேசுரபூசைபண்ணி, சுற்றத்தாரோடு பா 
ரணம்பண்ணக்கடவர்‌, ஐந்தாம்வகைப்படி கோற்கச்‌ சங்‌ 
கற்பித்தோர்‌ மூன்றுசந்தியும்‌ முடித்துக்கொண்டு, சிவபூ 
சையும்‌ சிவதரிசனமுஞ்செய்து, ஊணும்‌ உறக்கமும்‌ 
இன்றி, யாமந்தோறும்‌ சிவபூசைசெய் து, மற்றைகாட்கா 
லையில்‌ இரண்டுசந்தியும்‌ முடித்துக்கொண்டு, சிவபூசையும்‌ 
செவதரிசனமுஞ்செய்து, மாகேசுரபூசைபண்ணி, சுற்றத்‌ 
தாரோடு பாரணம்பண்ணக்கடவர்‌, பாரணம்‌ பண்ணிய 
பின்‌ பகலிலே நித்திரைசெய்யா து வெபுராணங்களைச்‌ சிர 
த்தையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கடவர்‌. நித்திரை 
செய்தவர்‌ சற்பிராமணர்‌ நூற்றுவரைக்‌ காரணமின்‌ றிக்‌ 
கொன்ற மகாபாதகத்தை அடைவர்‌. இந்த ஐர்துவகை 
யுள்‌ எந்‌ தவகைப்படி. நோற்கச்‌ சங்கற்பிச்சாரோ அந்தவ 
கைப்படி வழுவாமல்‌ கோற்றல்வேண்டும்‌, 


இவ்விரதசோற்குங்காலம்‌ ஒருவருடம்‌, இரண்டுவரு 
டம்‌, மூன்றுவருடம்‌, பன்னிரண்டுவருடம்‌, வாழ்காளெ 
ல்லை என்பனவாம்‌, விரதர்தொடங்கும்போது இக்கால 
வெல்லைகளுள்‌ தாம்‌ விரும்பிய கா லவெல்லையைச்‌ சுட்டிச்‌ 
சங்கற்பித்துக்கொண்டு, மேற்சொல்லிய நியமம்‌ வழுவா 
மல்‌ அனுட்டிக்கவேண்டும்‌. சங்கற்பித்துக்கொண்ட எல்‌ 
லைமுடி.விலே விதிப்படி உத்தியாபனம்‌ பண்ணல்வேண்‌ 
டும்‌, வாழ்காளெல்லையளவும்‌ சங்கற்பித்து கோறபவருக்கு 
உத்தியாபனம்‌ இல்லை, இடையே விடுவோரும்‌ உத்தியாப 
னஞ்செய்யா தாரும்‌ விரதபலத்தை அடையார்‌: ஆதலால்‌, 
இடையே விடாது அனுட்டித்து, முடிவிலே உச்தியாப 
னம்‌ பண்ணுக. 

உத்தியாபனவிதானஞ்‌ சொல்வாம்‌. வெள்ளியினாலே 
னும்‌ செம்பினாலேனும்‌ சிவப்பிரதிமையும்‌ தேவிப்பிரதி 
மையும்‌ சிற்பியைக்கொண்டு செய்விக்க, பிரதிமைக்கு 
முப்பதுகழஞ்சு உத்தமம்‌, இருபதுகழஞ்சு மத்திமம்‌, பத்‌ 
அக்கழஞ்சு அதமம்‌, சிவப்பிரதிமை ஒருமுகமும்‌, மூன்று 


இக்திரன்‌ முடிமேல்வளையெதிச்தபடலம்‌, ஆடு 


கண்களும்‌, நான்குபுயங்களும்‌, நான்குகைகளினும்‌ மான்‌ 
மழு அபய வாதங்களும்‌, முடியிலே பாலசந்திரனும்‌ 
உடையதாகச்‌ செய்விக்க, .தேவிப்‌ பிரதிமை ஒருமுகமும்‌) 
இரண்டுதோள்களும்‌ உடையதாகவும்‌, வலக்கை செங்க 
ழு£ீர்‌ பிடித்ததாகவும்‌, இடக்கை நழே நீட்டின தாகவும்‌ 
செய்விக்க. யாகமண்டபமும்‌, அதிலே குண்ட பண்டல்‌ 
வேதிகைகளும்‌ விதிப்படி செய்விக்க. பானுவாரத்திலே 
ஒருபொழுது உண்டு, இரவில்‌ உணவின்றித்‌ தரையிலே 
துயின்று, சோமவாரத்திலே பிராதக்காலத்தில்‌ நித்தியக 
ரூமத்தை முடித்து, மத்தியான்ந்தொடங்கிச்‌ சாயங்கா 
லம்வரையும்‌ சிவ்புராணங்கேட்டு, சாயங்காலந்தொடக்கி 
நானகுயாமமும்‌ மண்டலத்திலும்‌, கும்பத்திலும்‌, சிவலி 
ல்கத்திலும்‌, சவபெருமானைப்‌ பூசைபண்ணுக, சர்கிதி 
யிலே பிரதிமைகளையும்‌ வைத்துப்‌ பூசைபண்ணுக, அவ 
வப்பூசைமுடிவிலே சிவமூலமந்திர த்தினாலே நூற்றெட்டா 
குதி யாமந்தோறும்‌ பண்ணுக. அயிரம்‌ நாமஞ்சொல்லி 
ஆயிரம்‌ வில்வஞ்சாத்துக. பிஞ்சா க்ஷ த்‌ தினாலே அருக்கி 
யங்கொடுக்க, மூலமந்திரத்தனாலும்‌ மற்றை மந்திரங்களி 
னாலும்‌ அக்கினியை வளர்த்துப்‌ பூணாகுதிசெய்து வேள்‌ 
வியை முடிக்க. விடி.ர்தபின்‌, நித்தியகருமங்களை முடி 
த்து; பதின்‌ மூன்று வாழையிலையின்மேலே அரிசியும்‌ காய்‌ 
கறிகளும்‌ பரப்பி, பசுவின்பால்‌ நிறைந்த வெள்ளை வஸ்தி: 
ரத்தினால்‌ அலங்கரிக்கப்பட்ட பதின்மூன்று குடங்களை 
அரிசிமேல்‌ வைத்து, சிவர்ர்ச்சனைக்‌ குரிய வெப்பிராமணர்‌ 
களை வரித்‌ த,காதணியும்‌ மோதிரமும்‌ கொடுத்‌ த,சிவனாக 
மதித்துப்‌ பூசித்து, தக்ணையோடும்‌ வெள்ளைப்பசு, பாத 
குறடு, விசிறி, குடை, வஸ்திரம்‌ முதலியவற்றைத்‌ தான 
ஞ்செய்க, பின்பு குருவை ௮வர்பத்தினியோடும்‌ ஆசனத்‌ 
திருத்தி வெபெருமானும்‌ உமாதேவியுமாக மதித்து, அவ 
ர்களைப்‌ பீதாம்பரம்‌ காதணி மோதிரம்‌ முதலியவற்றால்‌ 
அலங்கரித்து, மலரினாலே பூசித்து, சிவபெருமானையும்‌ 
உ மாதேவியையும்‌ ஆவாடத்தப்‌ பூசைசெய்த வெள்ளிப்பி 
ரதிமைகளோடும்‌, பொன்‌, பூமி, பசு முதலியவற்றைத்‌ 


௮௬. இந்திரன்முடிமேல்வளை யெதிக்தபடலம்‌, 


தானஞ்செய து; இவ்வாறே உத்தியாபனம்‌ முடித்து,குரு 
வினுடைய ஏவலினாலே சிவனடியார்களோடும்‌ சுற்றத்தா 
ர்களோடும்‌ அமு. துகொள்ளுக, | 


இச்சோமவாரவிரதத்தை விட்டுணு பிரமன்‌ இந்தி 
ரன்‌ முதலிய தேவர்களும்‌ முனிவர்களும்‌ பிறகணர்களும்‌ 
அனுட்டி.த்தார்கள்‌. மனிதரும்‌ அனுட்டித்தப்‌ போகத்‌ 
தையும்‌ மோக்ஷத்தையும்‌ பெற்றார்கள்‌, இவ்விரதத்தை 
அனுட்டிப்பவர்‌ பகையும்‌ மனத்துயரமும்‌ நீங்கி, ஆயிர ம்பி 
றவியிற்‌ செய்த பாவங்கள்‌ ஒழியப்பெற்று, எடுத்த சரீரத்‌ 
இற்றானே சிவகதியை அடைவார்கள்‌. இவ்விரதத்தை ஓதி 
னவர்களும்‌ கேட்டவர்களும்‌ மனைவியரோடும்‌ மக்களோ 
டும்‌ சுற்றக்தோடும்‌ இனிது வாழ்க, சுவர்க்கத்திலே பதி 
னாலிந்திரபசத்தில்‌ வீற்றிருப்பர்கள்‌, 


இவ்வாறே அகத்தியமுனிவர்‌ சொல்லக்‌ கேட்ட தமி 
ழ்வேந்தர்‌ மூவரும்‌ விடைகொண்டு, மதுரையை அடை 
நீது; பொற்றாமரைவாலியிலே ஸ்கானஞ்செய்து, சோம 
சுந்கரக்கடவுளை வழிபட்டு, சோமவாரவிரதம்‌ அனுட்டித்‌ 
தார்கள்‌. அவ்வனுட்டான ததினாலே வரம்பெற்று, ஆகாய 
மார்க்கமாகச்‌ சென்றார்கள்‌. இந்திரன்‌ அதனை அறிந்து, 
அம்மூவரும்‌ இருக்கும்பொருட்டுத்‌ தன்னாசனத்திற்றாமழ 
மூன்று சிங்காசனம்‌ இடுவித்தான்‌. அகாயமார்க்கமாகச்‌ 
சென்ற அரசர்‌ கூலரும்‌ தேவருலகத்தை அடைந்து, இந்‌ 
இரன்பக்கத்திற்‌ சென்றார்கள்‌. அவர்களுள்‌, சேரனும்‌ 
சோழனும்‌ இந்திரன்‌ காட்டிய அசனங்களில்‌ இருந்தார்‌ 
கள்‌, உக்கிரபாண்டியர்‌ இந்திரனுடைய சிங்காசன தீதில்‌ 
ஏறி, ஓக்க வீற்றிருந்தார்‌. இந்திரன்‌ அவர்மேல்‌ அழுக்கா 
டைந்து, பக்கத்திருந்த மற்றையரசரிருவரையும்‌ பார்‌ 
த்து, முகமன்‌ கூறி, நீங்கள்‌ வந்த காரணம்‌ யாது என்று 
வினாவினான்‌. அதற்கு அவர்கள்‌,எங்கள்‌ காட்டிலே மழை 
மறுத்தமையரல்‌ வந்தேம்‌ என்றார்கள்‌. இந்திரன்‌ அவ 
ர்கள்‌ நாடுகளின்‌ மாச்திரம்‌ மழை சுரக்கும்லண்ணம்‌ வரன்‌ 


இர்திரன்முடிமேல்வளையெறிக்தபடலம்‌, ௮௭ 


கொடுத்து, இரத்தினாபரணங்களையும்‌ பீதாம்பரங்களாயும்‌ 
கொடுத்து, நீங்கள்‌ போங்கள்‌ என்றான. 

அவர்கள்‌ மீண்டபின்பு, இந்திரன்‌, உக்சரெபொண்டி 
யர்‌ தன்சைன த்தின்மேலே தருக்கனோடு ஓக்க வீற்றிருத்‌ 
தலையும்‌ பின்னும்‌ மழை வேண்டாத பெருமிதத்தையும்‌ 
நோக்கி, ஒரு சூழ்ச்சி செய்து, அவருக்கு மித உயர்வர்‌ 
இய வரிசை செய்வான்போல,௮ளவில்லாதவர்கள்‌ தாக்கி 
மிக மெலிந்து வருந்தும்‌ ஒரு ஆரத்தை அவருக்குக்‌ கொ 
டுத்தான்‌. உடனே அவர்‌ அதனை வாங்கி, பூமாலைபோலத்‌ 
தமது கழுத்திலே தரித்துக்கொண்டார்‌. இந்திரன்‌ ௮து 
கண்டு, அதிசயங்கொண்டு பாண்டியனே, இன்றுதொட்டு 
உன்னை ஆரந்தாங்குபாண்டியன்‌ என்று உலகமெல்லாம்‌ 
நன்குமதிக்கக்கடவது என்றான்‌. உக்கிரபாண்டியர்‌ அத 
னைச்‌ சிறிதும்‌ எண்ணாது, அங்கு நின்றும்‌ இறங்கித்‌ தமது 
மதுரைககரை அடைந்தார்‌, 


இப்பால்‌ இர்திரனுடைய ஆணையினாலே சேரநாட்டி 
லும்‌ சோழநாட்டி லும்‌ மழை பெய்தது. பாண்டிநாடுமாத 
திரம்‌ முன்போல மழையில்லாதிருந்தது. ஒருநாள்‌ உக 
திரபாண்டியர்‌ தாம்‌ பொதியமலையிற்‌ சென்று வேட்டை 
யாடும்பொழுஅ, புட்கலாவர்த்தம்‌ முதலிய மேகங்கள்‌ 
நான்கும்‌ அம்மலைமேல்‌ விழுந்து மேயக்‌ கண்டு, அவைக 
ளைப்‌ பிடிச்து விலங்டெடுக்கொண்டுபோய்‌, சிறைச்சாலை 
மில்‌ இடுவித்தார்‌. இந்திரன்‌ அதுகேட்டு, மிகக்கோபங்‌ 
கொண்டு, சமுத்திரம்‌ வறக்கும்வண்ணம்‌ வேல்வீடுத்த 
மையையும்‌, மிக வலிய ஆரத்தைத்‌ சாங்கினமையையும்‌, 
மேகத்தை விலங்கிட்டமையையும்‌ நினைந்து நினை£து, ஒரு 
மனிதனுக்கு இத்துணைவலி யாது என்று, மானஞ்செலு 
த்த, உக்ரெபொண்டியரோடு யுத்தஞ்செய்யும்பொருட்டுத்‌ 
தவர்களோடு மதுரையை வளைக்தான்‌. அது கண்ட 
ஒற்றர்கள்‌ ஒடிப்போய்‌, உக்கிரபாண்டியருடைய திருவடி 
களை வணங்கி, இடையொனுக்கித்‌ தலைபணிந்து வாய்பு 
சத்து நின்று, மகாராசாவே, தேவசேனை £ஈம்முடைய 

MAHANAHOPADHYAYA 


ரா. U.V, SWASINATHA IYER LIBRARY 


௮௮... இந்திரன்முடிமேல்வளையெதிச்தபடலம்‌. 


ஈகர்ப்புறத்தைச்‌ சூழ்ந்தது என்று விண்ணப்பஞ்‌ செய்‌ 
தார்கள்‌, 

உடனே உக்கிரபர்ண்டியர்‌ கோபமும்‌ மானமும்‌ மிக 
வுடையராய்‌, சிங்காசனத்தினின்றும்‌ இறங்கி, நால்வகைச்‌ 
சேனைகஞ்ஞ்சூழ, யானைமேற்கொண்டு சென்றார்‌. அவரு 
டைய சேனைகள்‌ ஈகரவாயிலை ரீக்குமுன்‌,தேவர்கள்‌ நெரு 
ங்கி ஆர்த்து, பல்படைக்கலங்களை விடுத்தார்கள்‌. பாண்‌ 
டியருடைய சேனைகள்‌ படைக்கலங்களை விடுத்துத்‌ தேவ 
ர்களைக்‌ கொன்றார்கள்‌. இந்திரன்‌ அத கண்டு, அக்கினி 
சொரியுங்‌ கண்ணையுடையனாடிப்‌ பதைபதைத்து, சூரியா 
ஸ்திரத்தை விடுப்ப, உக்கிரபாண்டியர்‌ சர்இிராஸ்திரத்தை 
விடுத்து அதனைத்‌ தடுத்தார்‌. இந்திரன்‌ சிங்காஸ்திரத்தை 
விடுப்ப; பாண்டியர்‌ சரபாஸ்‌ இரத்தை விடுத்து அதனைத்‌ 
தடுத்தார்‌. இந்திரன்‌ மோகாஸ்திரத்தை விடுப்ப, பாண்டி 
யர்‌ ஞானாஸ்திரத்தை விடுத்து அதனைத்‌ தடுத்தார்‌, பின்பு 
இருவரும்‌ மற்போர்‌ செய்தார்கள்‌. இந்திரன்‌ பாண்டியர்‌ 
மேலே குலிசத்தை வீச, பாண்டியர்‌ தமது கையிலிருந்த 
வளையைச்‌ சுழற்றி வீசினார்‌. அவ்வளை குலீசத்தை வீழ்‌ 
தீதி, இசதிரனுடைய மகுடத்தைத்‌ தளளிச்‌ சிதைத்தது. 
உடனே இந்திரன்‌ அஞ்சி ஒட்டெடுத்தான்‌. முருகக்கட 
வுள்போல வலிய உக்ரெபாண்டியன்‌ வீசிய வளை என்ர 
சைச்‌ சிதையாது என்‌ முடியைச்‌ சிதைத்தமை யான்‌ 
சோமசுக்சரக்கடவுளைப்‌ பூசித்தமையாலன்றோ என்று 
சிவபிரானுடைய திருவருளைப்‌ பாராட்டினான்‌. 


போருக்காற்றாது ஐட்டெடுத்த இந்திரன்‌, பின்பு,உக்‌ 
திரபாண்டியருக்கு, *தங்கள்‌ காட்டுக்கெல்லாம்‌ மழைதரு 
வேன்‌, விலங்கை நீக்கி என்னுடைய மேகங்களைத்‌ தருக 
என்று ஒலைவிடுத்தான்‌. ஜலைகொண்டு சென்ற தூதன்‌ 
பாண்டியருடைய திருவடிகளை வணக்கி, ஒதுக்கி வாய்‌ 
புதைத்து கின்று, ஓலையை நீட்ட, அங்குள்ளான ஒருவன்‌ 
வாங்கியாண்டியர்முன்னே வாசித்துக்‌ சாட்டி.னான்‌.பாண்‌ 
டியர்‌ அதுகேட்டு, இர்திரனுடைய. வார்த்தையை நம்பா 


மேருவைச்செண்டாலடித்தபடலம்‌. ௮௯ 


மையால்‌, சிறைநீக்கி மேகங்களை விடாது மறுத்தார்‌. அப்‌ 
பொழுது இந்திரனுக்கு ஈகண்பனாகிய ஒருவேளாளன்‌,மகா 
ராசாவே, நான்‌ பிணை என்று வணங்கினான்‌. இடுக்கண்‌ 
வட்து உயிருக்கு நாசம்‌ விளையினும்‌ வாய்மையைக்‌ காத்‌ 
அக்‌ குற்றமற ஒழுகும்‌ வேளாளமரபிற்பிறந்த அவனு 
டைய வார்த்தையை ஆப்த * வாக்கியமாகிய வேதத்தை 
ப்போல நம்பி, உக்கிரபாண்டியர்‌ மேகங்களை ச்‌ ரிறைநீக்கி 
விடுத்தார்‌.பின்பு இந்திரனுடைய ஏவலினாலே பாண்டிநாடு 
மாசமும்மாரி பெய்யப்பெற்று, மிகச்‌ செழித்தோங்கியது, 
திரச்சிற்றம்பலம்‌. 
00 
பதினைந்தாவது 
மேருவைச்செண்டாலடித்தபடலம்‌, 
cD IS Eo 

உக்கரபாண்டியர்‌ தமக்கு அகத்தியமுனிவர்‌ சொ 
ன்ன சோமவாரவிரதத்தை அன்றுதொட்டு அனுட்டித்து 
வரலும்‌, அவர்‌ மனைவியாகிய காந்திமதியிடத்தே ஒரு சற்‌ 
புத்திரன்‌ அவதரித்தான்‌. உக்கிரபாண்டியர்‌ அப்புத்திரனு 
க்கு வீரபாண்டியனென்று நாமகரணஞ்செய்து, வேதமுக 
லிய கலைகளையும்‌ படைச்தொழில்களையும்‌ பயிற்றுவித்து, 
மடழ்ச்சியடையுகாளிலே, கிரகநிலை இரிர்து மழை வறக த, 
பருவம்‌ மாறி, உயிர்களெல்லாம்‌ உணவின்‌ றிப்‌ பசியால்‌ 
வருத்தமுற்றன. உக்கிரபாண்டியர்‌ சோதிடர்களை கோ 
க்கி, மழை வறந்தது என்னை என்று வினாவ, அவர்கள்‌ 
பாண்டியரை நோக்க, மகாராசாவே, கிரகங்கள்‌ சூரியளை 
கோக்கி நிற்றலால்‌ ஒருவருடம்‌ மழை பெய்யாது என்றார்‌ 
கள்‌. உக்கிரபாண்டியர்‌ குழந்தைகளுடைய நோயை கோ 
க்தி வ்ருக் துர்‌ தாய்போல வருந்தி, சிவபெருமான்‌ திருமுன்‌ 
சென்று, வணக்க, மனம்‌ இரங்கிக்‌ கண்ணீர்‌ ததும்பி 
நின்று, பரமகருணாகிதியே, உயிர்களெல்லாம்‌ பசியினலே 
மிக வருக துன்றனவே என்று விண்ணப்பஞ்செய்தார்‌. 


* ஆப்தன்‌ - உள்ளதசொல்வோன்‌, 


HOPADHYAYA 
ந ர பனம்‌ IVER ர்‌ 111 


௯௦ மேருவைசசெண்‌ டாலடித்தபடலம்‌, 


சோமசுந்தரக்கடவுள்‌ காலத்தின்‌ செல்வியை கோக்க இர 
க்கமில்லாதவர்போல வாளாவிருத்தலும்‌, உக்கிரபாண்டி 
யர்‌ கரையற்ற துன்பக்கடலில்‌ வீழ்ந்து தமது திருமாளி 
கைக்குத்‌ திரும்பினார்‌. சூரியன்‌ அஸ்தமயமானான்‌. 


உக்கரபாண்டியர்‌ தமது குடைக்‌ ீழ்த்‌ தங்கும்‌ உயிர்‌ 
களுடைய பசிவருத்தம்‌ நிறைந்த கெஞ்சினாலே முகச்செ 
வ்வி குன்றப்‌ பெருங்கொடுந்துயரத்தின்‌ மூழ்கி, தரை 
யிலே நித்திரைசெய்தார்‌. சோமசுந்தரக்கடவுள பாண்டிய 
ருக்குக்‌ கனவிலே சித்தராய்‌ எழுர்தருளிவட்து, அரசனே, 
இப்போது மழை பெய்யாது; ந மழையை வேண்டி வருக்‌ 
தாதொழி; மகாமேரு மலையின்‌ பக்கத்திலே ஒரு பெரிய 
முழையிலே எல்லையில்லாத திரவியம்‌ இருக்கின்றது. நீ 
அற்கே .சென்று,௮ம்மேருமலையை அதன்‌ செருக்கடங்கு 
ம்வண்ணம்‌ செண்டினாலடித்து, உன்னணேவயத்ததாக்கி, 
பொன்னறையைப்‌ பொதித்த பாறையை நீக்கி, நீ வேண்‌ 
டும்வரையும்‌ எடுத்துக்கொண்டு, அதனை மீள அடைத்து; 
உன் குறியிட்டு, வருவாயாக என்று அருளிச்செய்தார்‌. 


. . உடனே உக்கிரபாண்டியர்‌ விழித்செழுக்து, நித்திய 
கருமங்களை முடித்துக்கொண்டு, சோமசுந்தரக்கடவுளை 
வலஞ்செய்து வணங்கி, கால்வகைச்சேனைகளும்‌ சூம்‌, 
வாத்தியங்கள்‌ ஒலிக்க, பிராமணர்கள்‌ ௮ கூற, நாவலர்‌ 
கள்‌ அதிக்க, தேர்மீசேறிச்‌ சென்று, பாண்டிநாட்டையும்‌ 
சோழநாட்டையும்‌ தண்டகநாட்டையும்‌ கெலுங்கதேசத்‌ 
தையும்‌ கர்ணாடதேசத்தையும்‌ மாளவதேசத்தையும்‌ விரா 
டதேசத்தையும்‌ மத்தியதேசத்தையும்‌ கடந்து, காசியை 
அடைந்தார்‌, கங்காநதியிலே ஸ்நானஞ்செய்தகொண்டு, 
அங்குநின்‌ று நீங்கி, அரேககா தங்கடகந்தபின்னர்‌, மனிதர்‌ 
செல்லாத இடத்தைக்‌ கடந்துசென்றார்‌, இவ்வாறே ஆயி 
ரம்யோசனை அகலமுடைய இக்குமரிகண்டத்தைக்‌ கட 
ந்து, இதுபோல இன்னும்‌ எட்டுக்கண்டங்கொண்ட பார 
தவருடத்தைத்‌ தள்ளி,இமாசலத்தை ௮டைந்து,௮தனைத்‌ 
தாவி, அப்புறம்போயக்‌ திம்புருடவருடத்தை ௮டைர்து, 


மேருவைச்செண்டாலடி.க்கபடலம்‌. ௯௧ 


அதனைக்கடந்து ஏமகூடத்தை அடைந்து, அதனைக்‌ கட 
ந்து, அரிவருடத்தை அடைந்து, அதனைக்‌ கடந்து அப்‌ 
பாற்போய்‌ நிடசமலையை அடைந்து, அதனைக்‌ கடந்து, 
சம்புஈதி பாயும்‌ இளாவிருதவருடத்திற்‌ சென்று, மகாமே 
ருமலையைக்‌ கண்டார்‌. கண்டவுடனே,சம்முடைய சேனை 
களைப்‌ பிரிக்து போய்‌, மகரமேருமலையை வலஞ்செய்து, 
தென திசையிலே வந்து நின்றுகொண்டு, அம்மலையை 
நோக்கு, “பருவதராஜாவே!। நம்‌ பிதாவாகிய சிவபெருமா 
னுடைய வில்லே! பூமிக்குக்‌ களைகண்ணே! இிரகங்களும்‌ 
நக்ஷத்திரங்களும்‌ வலஞ்செய்யும்‌ மகாபருவதமே! சேவர்‌ 
களுக்கு ஆலயமே!” என்றழைத்தார்‌. அழைத்சலும்‌,மகா 
மேருமலை வரவு சாழ்ப்ப, உக்கிரபரண்டியர்‌ கோபங்கெர 
ண்டு, அம்மலையின்‌ செருக்கடங்கும்படி. அதனைச்‌ கெரத்‌ 
திலே செண்டினால்‌ அடித்தார்‌, அடித்தலும்‌, அசைவில்‌ 
லாத மேருமலை அசைந்து, பொற்பந்தபோலத்‌ தடித்தது; 
அதன்கொடுமுடிகளும்‌ அவ்வக்‌ கொடுமுடிகளிலே தேவ 
ர்கள்‌ வரிக்கப்பெற்ற ஆலயங்களும்‌ வெடித்தன. 

உக்ரெபாண்டியர்‌ அடி த்தபின்‌, மகாமேருபருவதம்‌, 
எட்டுப்புயங்களையும்‌ நான்கு சிரசுகளையும்‌ ஒரு வெள்ளை 
க்குடையையுங்‌ கொண்ட உருவத்தோடு எழுது வந்து, 
நாணி நின்றது, அது கண்ட உக்கிரபாண்டியர்‌ கோபர்‌ 
குணிந்து: “மேருபருவதமே! நீ இதுகாறும்‌ வாராது தாழ்‌ 
த்ததென்னை?'” என்று வினாவ, மேருமலை: ““மகாராஜாவே! 
கேளும்‌ அடியேன்‌ நாடோறும்‌ இவ்வுருவங்கொண்டு செ 
ன்று, மீனாக்ியம்மையையுஞ்‌ சோமசுர்தரக்கடவளையும்‌ 
வழிபடு நியமம்‌ பூண்டேன்‌. இன்றைக்கு ஒருபெண்ணினி 
டத்‌. துளதாகய காமத்தனலே சிவாலய சேவையை மற 
ந்த, இதுகாறும்‌ தாழ்த்து நின்றேன்‌. இப்பெருங்கொடும்‌ 
பாவத்தினால்‌ அடியும்பட்டேன்‌. தமியேன்‌ செய்த சிவாப 
சாதத்தை நீர்‌ திர்த்தருளினீர்‌. இதற்குத்‌ தமியேன்‌ செய்‌ 
யுங்‌ கைம்மாறியாது? அது நிற்க, நீர்‌ இங்கு வந்த கார 
ணம்‌ யாது? சொல்லும்‌” என்று சொல்லிற்று, 


௯௨ மேருவைச்செண்டாலடித்தபடலம்‌, 


௮/௫ சேட்ட உக்ரெபொண்டியர்‌: “நான்‌ பொன்னை 
விரும்பி வந்தேன்‌” என்றார்‌. என்றலும்‌, மகாமேருபருவ 
தம்‌: “நீர்‌ விரும்பிய செம்பொன்‌ ௮ம்மாமரகிழலின்௧ணு 
ள்ள அறையிலே இடக்கின்றது'' என்று கையினாலே சுட்‌ 
டிக்‌ காட்டியது. உக்செபாண்டியர்‌, அப்பொன்னறையின்‌ 
பக்கத்திற்‌ சென்று; அதனை மூடிய பாறையை நீக்கித்‌, 
தமது அவாவளவினதாகிய பொன்னை வாரிக்கொண்டு, 
முன்போல மூடி, அதன்மேலே தமது பெயரையும்‌ குதி 
யையும்‌ எழுதிவிட்டு, மீண்டு தம்முடைய சேனையை அடை 
நத, தோமீதேறித்‌ தென்‌ நிசை நோக்கிச்‌ சென்று, மலைக 
ளையும்‌ போகபூமிகளையும்‌ பிறவற்றையும்‌ கடந்து, பரதக 
ண்டத்தை அடைந்து, மத்தியம்‌ விராடம்‌ மாளவர்‌ தெலு 
ங்கம்‌ என்னுந்‌ தேசங்களிலுள்ள ௮ரசர்களெல்லாருக்‌ தங்‌ 
கள்‌ தங்கள்‌ நகரங்கடோறும்‌ வரவு கோக்கி எண்ணில்‌ 
லாத சேனைகளோடும்‌ எ திர்கொண்டெதிர்கொண்டு உப௪ 
ரிக்கச்‌ சென்று, பாண்டிநாட்டை அடைந்து, மதுராபுரிக்‌ 
குச்‌ சமீபித்தார்‌. 

உக்கிரபாண்டியர்‌, சோமசுந்தரக்கடவுளுஎடய திருக்‌ 
கோபுரத்தைக்‌ கண்டவுடனே, விரைந்து தேரினின்றும்‌ 
இறங்கி, நமஸ்கரித்து எழுந்து நடந்து, பிராமணர்களுர்‌ 
துறவிகளுஞ்‌ சைவர்களும்‌ தருக்கோயிற்‌ நறெண்டர்களுக்‌ 
திரண்டெதிர்கொள்ள, வைகையாற்றைக்‌ கடந்து, திருக 
சத்தினுள்ளே போய்த்‌; தருக்கோயிலிற்‌ புகுக்து, சோமசு 
ந்தரக்கடவுளை வலஞ்செய்து, வணங்கித்‌ துதித்துக்கொ 
ண்டு, தமது திருமாளிகையினுள்ளே புகுந்தார்‌; மகா 
மேரு பருவதத்தினாற்‌ கிடைத்த திரவியத்தினாலே குடிக 
ளெல்லாவற்றையும்‌ பாதுகாத்து, தேவர்‌ தென்புலத்தார்‌ 
சுற்றத்தார்‌ விருந்தினர்‌ என்னும்‌ நால்வகையோரையும்‌ 
ஓம்பிக்‌, களிப்புற்திருக்குகாளிலே, சிவபெருமானுடைய 
ஆணையினாலே ஈடக்குங்‌ இரகங்கள்‌ தத்தர்‌ தொழிலின்‌ 
மாறுபாடொழிய, பாண்டிசாடெங்கும்‌ மழை பெய்தது; 
அதனால்‌ வளக்களெல்லாம்‌ பெருனெ; அதனால்‌ உயிர்க 
ளெல்லாச்‌ தழைத்தன, 


வேதத்‌ துக்குப்பொருஎருளிச்செய்‌ தபடலம்‌, ௯௩ 


இங்கனம்‌ அரசாண்ட உக்ரெபாண்டியர்‌, தம்மு 
டைய குமாரனாகிய வீரபாண்டியனுக்கு முடி. சூட்டித்‌, 
கம்மரசை அவனுக்குக்‌ கொடுத்துவிட்டு, அகண்டாகார 
நித்த வியாபக சச்சிதானநதப்‌ பிழம்பாய்‌ நின்ற வெத்‌ 
கோடும்‌ இரண்டறக்‌ கலந்தனர்‌. 


திநச்‌ சிற்றம்பலம்‌. 


பதினாறாவது 
வேதத்துக்குப்பொருளருளிச்செய்தபடலம்‌. 
அனபப த ADC ECE 

பிரமாண்ட சிருட்டி யாரம்பகாலமாயெ இருதயுகத்‌ 
திலே, சிவபெருமானுடைய தஇிருவாக்கினின்றும்‌ பிரணவ்‌ 
தோன்றிறறு; அதினின்றும்‌ வேதங்களெல்லாந்‌ தோன்‌ 
நின. நைமிசாரணிய வாசிகளாயெ கண்ணுவர்‌ கர்க்கர்‌ 
முதலிய முனிவர்கள்‌, அவ்வே தங்களை ஓதியும்‌, அவற்றின்‌ 
பொருளை அறியா து மயங்கிக்‌, கவலையுந்திருக்தார்க ள்‌, 
அப்பொழுது அரபத்தர்‌ என்னும்‌ ஒரு பிராமணர்‌ வந்தார்‌, 
அவரை முனிவர்கள்‌ எதிர்கொண்டு வணக்கி, அசனத்தி 
ருத்தி வழிபட்டார்கள்‌, அரபத்தர்‌ அவர்களை ரோக்‌: 
“முனிவிர்காள்‌! நீங்கள்‌ மனம்‌ வேறுபட்டு முகம்‌ வாடியி 
ருப்பதென்னை?”” என்று வினாவ, முனிவர்கள்‌: “சுவாமீ! 
வேதங்களுக்குப்‌ பொருள்‌ உணர்த்த வல்ல ஆசாரியர்‌ 
இன்மையால்‌, மனக்கவலையுற்றேம்‌. இதற்கு யாது செய்‌ 
வேம்‌!” என்று விண்ணப்பஞ்‌ செய்தார்கள்‌. 


அத கேட்ட அரபத்தர்‌: *மூனிவிர்காள்‌! வேதத்‌ 
தின்‌ பொருள்‌, அவ்வேதத்தை அருளிச்செய்த சிவபெரு 
மானே இருவுருக்கொண்டு வந்து உணர்த்தினன்‌ றி, உண 
ர்தல்‌ கூடாது. யாதுந்‌ தவத்தாலன்றிச்‌ சத்தியாது, தவ 
மும்‌ புண்ணியதலக்தினன்றிப்‌ பயன்படாது, புண்ணிய 
தலங்களுள்ளுஞ்‌ சவதலங்களே தவத்துக்குச்‌ சிறந்தன, 
சிவதலக்களுள்ளும்‌ உத்தமோத்தம சிவதலத்திலேயே 
பெருக்தவம்‌ எளிதிற்‌ பயன்படும்‌, உத்தமோதச்தம சிவதலம்‌ 

௯ 


௯௪  வேதத்துக்குப்பொருளருளிச்செய்தபடலம்‌, 


கிராட்புருடனுடைய பிரமரந்திரத்தினின்றும்‌ பன்னிரண்‌ 
டங்குலம்‌ மேற்பட்டு விளங்குஞ்‌ சீவன்முத்தி புரமாகிய 
மதுரையேயாம்‌. ௮ம்மதுரையின்கண்ணே சோமசுந்தரக்‌ 
கடவுளுடைய விமானத்துக்குத்‌ தென்பக்கத்தில்‌ எழுந்த 
ருளியிருக்கும்‌ பரமாசாரியரா யெ தக்ஷிணாமூர்த்தியே உங்‌ 
களுக்கு வேதப்பொருளை உணர்த்தியருள்வர்‌. நீங்கள்‌ 
சென்று அவர்சந்கிதியில்‌ அருந்தவஞ்செய்யுங்கள்‌” என்‌ 
றருளிச்செய்தார்‌. 


கண்ணுவர்‌ முதலிய முனிவர்கள்‌, அதுகேட்டு மகிழ்‌ 
நீது, அரபத்தரை வணங்கி, அவரோடு சென்று, மதுரை 
யை அடைந்து, பொற்றாமரைவாவிபிலே ல்கானஞ்‌ செ 
ய்து, சோமசுந்தரக்கடவுளையும்‌ மீனக்ஷியம்மையாரையும்‌, 
கெஞ்சகெக்குருகக்‌, சண்ணீர்வார, பெய்ம்மயிர்‌ லிரப்ப, 
வணங்கித்‌ துதித்துக்கொண்டு, வலஞ்செய்து, விமானத்‌ 
துக்குத்‌ தென்பக்க த்தில்‌ வந்து, கல்லாலமரகிழலின்‌ கண்‌ 
எழுந்தருளியிராகின்‌ ற பளிங்கு நிறமுடைய திருமேனியும்‌, 
பளிங்குமலையிற்‌ பதித்த பவளம்போலும்‌ இருவடிகளும்‌, 
மூன்று இருக்கண்ணும்‌, சிவந்த திருவாயும்‌, செபமாலை 
யையும்‌ ௮மூத கும்பத்தையுஞ்‌ சின்முத்திரையையும்‌ வேத 
புத்தகத்தையும்‌ தரித்த நானகு இருக்கரமும்‌ உடைய 
தக்திணாமூர்த்தியைத்‌ தரிசித்த, வணங்கித்‌ துஇத்தார்கள்‌. 
அமமூர்த்திபுடைய இருபத்திரண்டு பீஜரூபமாகிய மேதா 
வித்தையை அரபத்தரால்‌ உபதேசிக்கப்பெற்றுக்‌, கார்த்தி 
கைமாசத்துப பெளர்ணிமைமுதல்‌ அடுத்த கார்த்திகை 
மாசத்துப்‌ பெளர்ணிமைவரையும்‌ நாடோறும்‌ முப்பொ 
மூதுஞ்‌ செபித்துத்‌, தருப்பணம்‌ ஓமம்‌ பிராமணபோச 
னஞ்‌ செய்துகொண்டுவர்தார்கள்‌, 


அப்பொழுது தக்ஷிணாமூர்த்தி, விபூதியும்‌ உருத்திர 
க்ஷமூக்‌ தரித்த தருமேனியும்‌, திருப்புன்‌ முறுவலையுடைய 
திருமுகமும்‌,உத்தரியம்‌ தரித்த திருமார்பும்‌, பதினாதுவயசு 
முடைய ஒரு பிராமணகுருவடிவந்தரித்து, வேதத்தைச்‌ 
சாத்தோடும்‌ உச்சரித்துக்கொண்டு, முனிவர்கள்‌ சாண 


வேதத்துக்குப்பொருளருளிச்செய்தபடலம்‌, ௯டு 


வெளிவந்து நின்றார்‌. அது கண்ட முனிவர்கள்‌, அவ்வா 
சாரியரை வணங்கத்‌ ததித்துக்கொண்டு, அனர்தமாக்க 
டலின்‌ மூழ்கி நின்றார்கள்‌. அம்முனிவர்கண்மீது ஆசாரி 
யர்‌ திருக்கண்சா த்தி: ஈம்‌ பத்தர்களாயெ முனிவர்களே! 
உங்களுக்கு வேண்டுவது யாது?'' என்று வினாவியருள, 
முனிவர்கள்‌ ௮ஞ்சலிசெய்து: “எம்பெருமானே! அடியே 
ங்களுஞ்‌ சகலலோகத்தாரும்‌ உய்யும்பொருட்டு, வேதங்க 
ளின்‌ பொருளை இப்போது அடியேங்களுக்கு உபதேசித்‌ 
தருளும்‌” என்று பிரார்த்தித்தார்கள்‌. பரங்கருணேத்‌ தட 
கடலாகிய ஆசாரியர்‌, அம்முனிவர்கனோடு திருவாலவா 
யுடையாராயெ சிவலிங்கப்பெருமான்‌ சந்கி்தானத்தை 


அடைக்து, வேதப்பொருளை அருளிச்செய்வாராயினர்‌— 


“மூனிவிர்காள! அதிரகசியமாயும்‌ போகமோக்ஷ்மிர 
ண்டையும்‌ பயப்பதாயும்‌ உள்ள வேதத்தின்‌ பொருளை 
அருளிச்செய்வோம்‌, கேளுங்கள்‌, சுயம்புவாய்‌, உத்தமோ 
த்தமமாய்‌, ௮காதிகாரணமாய்‌ விளங்காகின்‌ ற இச்சிவலிங்‌ 
கமே சகலவேதங்களுக்கும்‌ பொருளாகும்‌. ஒன்‌ நேயாய்‌, 
அத்துவிதமாப்ப்‌, பரப்பிரமமாய்ப்‌, பராறபரமாய்ச்‌, சத்‌ 
தியஞானானந்த பரிபூரணமாய்ச்‌, சுயம்பிரகாசமாய்‌ உள்‌ 
ளது அழிவில்லாத இச்சுந்தரலிங்கமே என்று வேதாந்தப்‌ 
கள்‌ சொல்லும்‌. வேதமும்‌ ஒன்றே; அதன்பொருளும்‌ 
ஒன்றே. ஆயினும்‌, சாகைகளின்‌ பேதத்தினாலே வேதம்‌ 
அனக்தபேதமாயிற்று. சோமசுந்தரக கடவுள து மாயையி 
லை வேதப்பொருளும்‌ ௮னந்தமாயிற்று, சிவபெருமான்‌ 
அதியிலே பிரமாவைப்‌ படைத்துத்‌, தம்மிடத்தே தோன்‌ 
திய வேதங்களெல்லாவற்றையுங்‌ கொடுத்தருளினார்‌; அத 
னாலே மூவுலகத்‌ தம்‌ வேதவிஞ்ஞானம்‌ பரந்தது. சோதிம 
ய.மாய்த்‌, தோற்ற நடு விறுதி இல்லாததாய்‌ விளங்கும்‌ 
மகாலிங்கம்‌ எதுவோ, அதுவே.பர.மாகாச சரீரமாயெ பிர 
மமெனப்படும்‌. அதுவே, இருட்டி. முதலிய காரணத்தி 
னாலே, முப்பிரிவுடையதரயிற்று. ழ்ப்பாகச்தில்‌ அன்மத 
தீதுவமும்‌, ஈடப்பாகத்தில்‌ வித்தியாதத்‌.துவ*$மம்‌, தனிப்‌ 


௯௬ வேதத்துக்குப்பொருஎ ருளிச்செய்தபடலம்‌, 


பாகத்திற்‌ வெதத்துவமுக தோன்றின; எல்லாப்பாகங்க 
ளினும்‌ எல்லாத்‌ தத்துவ்முக தோன்றின. பிரமா, வீட்‌ 
டுணு, உருத்திரர்‌, சர்வகாரணேசுவரர்‌ என்னும்‌ இவர்கள்‌ 
முறையே தத்துவாதிபர்கள்‌ என்று சகலவேதங்களுஞ்‌ 
சொல்லும்‌, அன்மதத்தவத்தில்‌ ௮காரமும்‌, விச்தியாதத்‌ 
தவத்தில்‌ உகாரமும்‌, சிவதத்துவத்தில்‌ மகாரமும்‌, எல்‌ 
லாத்தத்துவங்களிலும்‌ விந்துவும்‌ நாதமுந்‌ தோன்றின, 
இதனாலே பிரணவோற்பத்தி சொல்லப்பட்டது. வியட்டி 
யுஞ்‌ சமட்டியுமாயுள்ள பிரணவத்தினின்றும்‌, வியட்டி 
சமட்டியாகயெ பூர்‌ முதலிய ஏழு வியாதிருதிகளும்‌, சிவா 
ஞூஞையினாலே தோன்றின. பின்‌ அவற்றினின்றும்‌ விய 
ட்டி சமட்டி ரூபிணியும்‌, வேசஜனனியும்‌, சிக்திகச்கபொரு 
ளைத்‌ தருவதுமாகயெ முப்பதமுடைய காயத்திரி தோன்றி 
ற்று. அதினின்றும்‌ நான்குவேதங்களுந்‌ தோன்‌ றின. அவை 
கள்‌ பின்னும்‌ பலபேதங்களாக விரிந்தன. பிரணவமுத 
லிய மகாமந்திரங்களும்‌, அகாரமுதலிய அக்கரண்களும்‌, 
காமிகமுதலிய சிவாகமங்களும்‌, திருவாலவாயுடையாரு 
டைய உச்சிமுகமாகிய ஈசானத்தினின்றுந்‌ தோன்றின. 
இருபத்தொருபேதமுடைய இருக்குவேதம்‌ கிழக்குமூக 
மாகிய தற்புருடத்தினின்றும்‌, நூற்றொருபேதமுடைய 
யசுர்வேதம்‌ தெற்குமுகமாகிய அகோரத்தினின்றும்‌, ஆயி 
ரம்‌ பேதமுடைய சாமவேதம்‌ வடக்குமுகமாகிய வாம 
தேவத்தினின்றும்‌, ஒன்பதுபேதமுடைய அதர்வவேதம்‌ 
மேற்குமுகமாகிய சத்தியோசாதத்தினின்றும்‌ தோன்‌ நின. 
வேதகான்காதலால்‌, வர்ணாச்சிரமங்களும்‌ கக்கான்காயின, 
பலவகைப்பட்ட தருமம்களும்‌ யாகங்களும்‌ வேதத்தின்‌ 
வைபவத்தினாலே தழைப்பனவாம்‌. வேதப்பொருளை அதி 
ந்தவர்கள்‌ அவைகளைச்‌ செய்வார்கள்‌. வேதங்‌ கருமகா 
ண்டமும்‌ ஞானகாண்டமுமென இரண்டு பிரிவுடையதத. 
அவைகளுள்ளே, கருமகாண்டம்‌ இம்மகாலிங்க பூசாவி 
தியை உணர்த்தும்‌; ஞானகாண்டம்‌ திருவாலவாயுடையா 
ருடைய சச்சிதானந்தரூபத்தை உணர்த்தும்‌. விட்டுணு 
முதலிய தேவர்கள்‌ சிவபெருமானுடைய அம்சபூதர்கள ; 


வேதத்துக்குப்போருளருளிச்செய்தபடலம்‌, ௯௭ 


சர்வவியாபகராயெ£ரவபெருமானே அம்சியென்று சொல்‌ 
லப்படுகின்றார்‌. எல்லாத்‌ தேவர்களுக்கும்‌ கொடுக்கப்ப 
டும்‌ அவியனைத்கையும்‌, அம்சியாகிய தாமே, ஏற்றுப்‌ பலங்‌ 
கொடுப்பர்‌. வேதத்தில்‌ விதிக்கப்படும்‌ ௮க்கினிட்டோ 
மழுதல்‌ அ சுவமேதம்‌ இறுதியாகிய யாகங்களும்‌, கித்திய 
நைமித்திக காமியகர்மங்களும்‌, எல்லாத்தத்‌ துவங்களுக் 
கும்‌ உறைவிடமாசிய திருவாலவாயுடையாருடைய பூசா 
பேதங்களர்ம்‌, இத்திருவாலவாயுடையாரைப்‌ பூசித்தால்‌, 
வேதத்தில்‌ வீதிக்கப்பட்ட கருமங்களனைத்தையும்‌ அறு 
ட்டித்தலால்‌ எய்தும்‌ பயன்‌ கிடைக்கும்‌, இத்திருவாலவா 
புடையாரைத்‌ தியானித்தால்‌, வேதாந்த ஞானத்தால்‌ 
எயதும்‌ பயன்‌ நடைக்கும்‌, கருமத்தினாலே சித்தசுத்தி 
யும்‌, சித்தசுத்தியினாலே ஞானாங்கமும்‌, உண்டாகும்‌. தரு 
மமுஞ்‌ சாந்தி தாக்தி முதலிய குணங்களும்‌, இயமமுதலிய 
அட்டாங்க யோகமுமே ஞானாங்க மெனப்படும்‌. ஞானாங்‌ 
கங்களெல்லாவற்றுள்ளும்‌, விபூதிதாரணம்‌, உருத்திராகூ 
தாரணம்‌, சிவலிங்சபூசை, சிவலிங்கப்பிரதிட்டை, சிவஸ்த 
லதரிசனம்‌, குருவை வழிபடல்‌, சிவனடியாரை வழிபடல்‌ 
என்பவைகளே மிக உயர்ந்தன. அறிவுடை யவர்‌ ,இவ்வுண்‌ 
மையை அறிந்து, ஞானாங்கங்களையே எப்பொழுதும்‌ ௮௪ 
ரிக்கக்கடவர்‌. பிற்‌ நால்களில்‌ விதிக்கப்பட்ட தருமங்களி 
னும்‌ ஸ்மிருதியில்‌ விதிக்கப்பட்ட தருமம்‌ விசேடம்‌; ஸ்மி 
ருதியில்‌ விதிக்கப்பட்ட தருமத்தினும்‌ வேதத்தில்‌ விதிக்க 
ப்பட்ட தருமமே விசேடம்‌. சிவபெருமானிடத்தே சோ 
ன்‌ றினமையால்‌,வேதமே பிரமாணம்‌; வேதத்தை முகனூ 
லாகக்‌ கொண்டமையால்‌ ஸ்மிருதி பிரமாணம்‌. சகமனைத்‌ 
அஞ்‌ சிவம்‌ என்னு ஞானமே போகமோக்ஷங்களைக்கொ 
டுக்கும்‌; அந்த ஞானத்துக்கு ஒப்பு வேறொன்றுமில்லை, 
நாமுணர்த்திய வேதப்பொருளனை த்தும்‌ உங்களுக்கு ஈன்‌ 
ரக விளங்குக” என்று திருவாய்மலர்ந்து, ஆசாரியர்‌ சிவ 
லிங்கத்தில்‌ மறைந்தருளினார்‌. கண்ணுவர்‌ முதலிய முனி 
வர்களெல்லாரும்‌ வேதப்பொருளை ஈன்குணர்ர்தார்கள்‌. 
தீருச்சிற்றம்பலம்‌. 


க்க 


பதினேழாவது. 
மாணிக்கம்விற்றபடலம்‌, 
அணை CTE TE 

வீரபாண்டியனுக்குக்‌ காமக்ழெத்தியர்க்ளிடத்தே தீக்‌ 
குணமுடைய புதல்வர்கள்‌ பலர்‌ பிறந்தார்கள்‌. குலபத்தி 
னிக்குப்‌ புதல்வன்‌ இல்லாமையால்‌, வீரபாண்டியன்‌ கவலை 
கொண்டு, தானும்‌ குலபத்தினியுஞ்‌ சோமசுந்தரக்கடவுளை 
கோக்க, ௮ட்டமிவிரதமுஞ்‌ சதுர்த்தசிவிரதமுஞ்‌ சோம 
வாரவிரதமும்‌ அநுட்டித்தான்‌. அறுட்டிக்கு நாளிலே, 
சிவபெருமானுடைய திருவருளினாலே, ஈற்குணமனைத்து 
நிறைந்த ஒரு சற்புத்திரன்‌ பிறந்தான்‌. அப்புத்திரனுக்கு 
ஜந்து பிராபமாயபொழு.து, வீரபாண்டியன்‌ வேட்டையா 
டப்‌ போந்து, புலியால்‌ இறந்தான்‌. அஃ்தறிந்த நகரத்தார்‌ 
யாவரும்‌ அழுதார்கள்‌. அப்பொழுது காமக்கிழத்தியர்களு 
டைய புதல்வர்கள்‌, சமயம்‌ பார்த்துப்‌, பலவகைத்‌ இரவிய 
ங்களையும்‌ அபரணங்களையுக்‌ இரீடத்தையும்‌ கவர்ந்துகொ 
ண்டு போய்‌, மறைந்தார்கள்‌. வீரபாண்டியனுக்கு அந்திய 
கருமமனைத்தும்‌ அவன்‌ புத்திரன்‌ செய்து முடித்தான்‌. 

மந்திரிமார்கள்‌, வீரபாண்டியனுடைய புத்திரனுக்கு 
முடி சூட்ட நினைந்து, இரவியசாலையிலே புகுந்து சேடி, 
முடியையும்‌ பல திரவியங்களையுங்‌ காணாது திகைத்துக்‌, 
கவலை கூர்ர்து, அவைகளெல்லாம்‌ காமக்கிழத்தியர்களு 
டைய புதல்வர்களே கொள்ளைகொண்டு போயினார்கள்‌ 
என்றறிந்து: “வேறு முடி செய்துமெனின்‌, விலையுயர்ர்த 
இரத்தினங்களில்லை; அரசியல்‌ இல்லையாயின்‌ உலகந்‌ துன்‌ 
பமடையும்‌. இதற்கு யாது செய்யத்‌ தக்கது!”” எனறு. 
தங்களுள்ளே ஆலோசித்துச்‌, “சோமசுர்தரக்கடவுளு 
டைய திருவருளை அறிவோம்‌” என்று தெளிந்து, இராச 
புத்திரனை அழைத்துக்கொண்டு, திருக்கோயிற்‌ நிருக்கோ 
புரவாயின்முன்‌ வருவாராயினார்கள்‌. வருமுன்‌, சோமசுந்‌ 
தரக்கடவுள்‌, இரத்தினப்‌ பொதி முதுகிலே தூங்க ஒரு 
வைசிய வடிவங்கொண்டு, அவர்களெதிரே வந்து தோன்‌ 
தினார்‌. அங்ஙனம்‌ தோன்றிய வைசியர்‌, எ திர்வருவார்களை 
நோக்கி; “நீங்கள்‌ கவலை கொண்ட மனத்தர்களாய்‌ வருவ 


-மாணிக்கம்விற்றபடலம்‌; ௯௯ 


தென்னை! என்று வினாவினார்‌. வினாவுதலும்‌, மந்திரிமார்‌ 
கள்‌ முன்‌ விளைந்தன வெல்லாம்‌ அவருக்குச்‌ சொல்லினார்‌ 
கள்‌. அது கேட்ட வைசியர்‌: “நீங்கள்‌ கவலைகொள்ளா 
தொழிமின்கள்‌. என்னிடத்தே ஈவரத்‌ இனங்களும்‌ இருக்‌ 
தின்றன; அவை 'பதினாயிரகோடி பொன்‌ பெறும்‌” 
என்று சொல்லி, இருந்துகொண்டு நவரத்தினங்களின்‌ 
இலக்கணங்களை உண்ர்த்தி, ஒரு கரிய வஸ்திரத்தை வீரி 
த்து, ௮தினடுவே மாணிக்கரத்தின த்தையும்‌ கிழக்கு முத 
லிய எட்டுத்திக்கனும்‌ முத்து முதலிய எட்டிரத்தின த்தை 
யும்‌ வைத்து, வடக்கு ரோக்கியிருந்து அருச்சித்து, அவை 
களைக்‌ கையாலெடுத் துக்கொண்டு, சோமசுந்தரக்கடவுளை 
கோக்க: “இக்குமாரனுக்கு அளவிறந்த அயுளுஞ்‌ செல்வ்‌ 
மும்‌ பெருகுக?' என்று சொல்லிக்‌ கொடுத்தருளினார்‌. 
கொடுத்தருள லும்‌, இராச்புத்திரன்‌, சோமசுந்தரக்கடவுளு 
டைய விமானத்தை நோக்கி நமஸ்கரித்தெழுந்து, இரண்டு 
கையையும்‌ விரித்து வாங்கனொன்‌. வைசியர்‌ இராசபுத்திர 
னையும்‌ மந்திரிமார்களையும்‌ நோக்கித்‌ திருமுகமலர்ந்து! 
“இவ்விரத்தினங்களினாலே முடி செய்வித்து இக்குமாரனு 
க்குச்‌ சூட்டி, இவனுக்கு அபிடேக பாண்டியன்‌ எனப்‌ 
பெயரிடுங்கள்‌'' என்ற்ருளிச்செய்தார்‌. இரத்தினத்துக்கு 
விலை கொடுக்கவரு மர்திரிமார்கள்‌, இராசபுத்‌திரன்மீது 
இருவருணோக்கமுக்‌ திருப்புன்முறுவலுஞ்‌ செய்துகொ 
ண்டு நின்ற வைசியரை அங்கே காணாது திகைத்தார்கள்‌; 
வைசியர்‌, நாற்புயமும்‌ முக்கண்இறுல்‌ காளகண்டமுங்‌ 
காட்டி, உமாதேவியாரோடு தமது திருக்கோயிலினு 
ள்ளே புகுந்தருளக்‌ கண்டு: “வைசியராய்‌ வந்தவர்‌ இச்சி 
வபெருமானே” என்று அவரைப்‌ பின்றொடர்க்து சென்‌ 
றார்கள்‌. இராசபுத்திரன்‌ சவசர்நிதியிலே ஈமஸ்கரித்செழு 
ந்து, கை கூப்பி நின்று: “எம்பெருமானுக்கு அடியேன்‌ 
செயயுல்‌ கைம்மாறொன்‌ றுண்டோ! என்னுடல்‌ பொருள்‌ 
ஆவி மூன்றும்‌ எம்பெருமானுடையனவே' என்று துதி 
தீது, வலஞ்செய்து, விடை பெற்றுக்கொண்டு. முனிவர்‌ 
கள்‌ ஆரி கூறச்‌ சென்று, தன்னுறைவிடம்‌ புக்கான்‌, 


௧௦௦ வருணன்விட்டகடலைவற்றச்செய்தபடலம்‌. 


மநதிரிமார்கள்‌, சிவபெருமான்‌ அருளிச்செய்த இர 
த்தினங்களினாலே முடி. செய்வித்த, இராசகுமாரனுக்குச்‌ 
சூட்டினார்கள்‌, அவன்‌ சிவபெருமான்‌ அருளிச்செய்தப 
டியே அபிடேகபாண்டியன்‌ எனப்‌ பெயர்‌ பெற்று, அவர்‌ 
திருவடிகளை மற்வாத சிக்தையோடு அரசு செய்துகொண் 
டிருக்தான்‌. இருக்குகாளிலே, தன்‌ பிதாவின்‌ காமக்கிழத்‌ 
தியர்களஞுடைய புதல்வர்களாய்த்‌, தன்க்கு மூத்தவர்களா 
ய்த்‌, தன்‌ பிதாவினது திரவியசாலையைக்‌ இறந்து மூடி. 
முதலிய பொருள்களைக்‌ கவர்ந்து சென்று வேற்றுத்‌ தேச 
த்தில்‌ ஒளித்திருந்க பகைவர்களைச்‌, சிலர்‌ தன்னெ தரே 
கொண்டு வந்து விடுப்ப, அவர்கள்‌ கவர்ந்கு திரவியமெல்‌ 
லார்‌ திரும்ப வாங்கிக்கொண்டான்‌. 
திருச்‌ சிற்றம்பலம்‌. 
பதினெட்டாவது 
வருணன்லிட்டகடலை 
வற்றச்செய்தபடலம்‌, 
அஆ 25.00 
சித்திரைமாசத்துச்‌ சித்திரைகக்ஷத்திரத்திலே, அபி 
டேகபாண்டியன்‌,சோமசுந்தரக்கடவுஞ்க்கு விசேடபூசை 
செய்யத்‌ தொடக்‌, கெய்முதற்‌ சந்தனக்குழம்பீறுக அபி 
டேகஞ்‌ செய்தபின்‌ பு, பச்சைக்கர்ப்பூரசலம்‌ அபிடேசி 
தது, அக்கடவுளை வியந்து நோக்கி: “எம்பெருமானே! 
நீர்‌ என்‌ கர்ப்பூரசுக்தரரேயோ!”” என்றான்‌. 


சோமசுந்தரக்கடவுளை வருடகதோறுஞ்‌ சித்திரைமா 
சத்துச்‌ சித்திரை ஈக்ஷத்திரத்தலே பூரிக்கு நியமம்‌ பூண்ட 
தேவேந்திரன்‌, பாண்டியன்‌ பூசை செய்தலைக்‌ கண்டு, 
௮த முடியும்‌ வரையும்‌ தாழ்த்து நின்‌ று,முடிக்தபின்‌ பூசை 
செய்து, தன்‌ சுவர்க்கத்துக்கு மீண்டான்‌, அன்று வரு 
ணன்‌ இக்தரனுடைய சபையை அடைந்து, அவலை கோ 


க்கி, “இன்று நீ சிறிது வாட்டம்‌ அடைந்திருக்கின்றுய்‌ 


வருணன்‌ விட்டகடலைவற்றச்செய்தபடலம்‌. ௧௦௧ 


இஃதென்னை!?? என்றான்‌. அதற்கு இந்திரன்‌ (மதுரையில்‌ 
எ முந்தருளியிருக்கின்‌ற அன்‌ பின்‌ வலைப்படுஞ்‌ சிவலிங்கப்‌ 
பெருமானை இன்று பூசைசெய்யத்‌ தாழ்த்தது அதனால 
இப்போது என்னுள்ளஞ்‌ சிறிது வியாகுலமடைக்கச த 
ண்டு” என்றான்‌. அதுகேட்ட வருணன்‌; “அச்ரிவலிங்கம்‌ 
மகாலிங்கமோ?'' என்று வினாவினான்‌. வினாவலும்‌, இந்தி 
ரன்‌: “அச்‌சிவலிங்கம்‌ முன்னே என்னுடைய பிரமப்பழி 
யையும்‌ வெள்ளையானையின்‌ சாபத்தையும்‌ நீக்கெருளினத 
ன்றோ! அதை நீ ௮றிந்திலைபோலும்‌'” என்றான்‌. அதற்கு 
வருணன்‌: “அங்ஙனமாயின்‌, தேவமருத்துவர்களாலுந்‌ 
தீர்க்கப்படாததாய்‌ என்னை வருத்துகின்ற பெருவயிற்று 
கோயை அச்சிவலிங்க௩ தீர்க்குமா?” என்று வினாவினான்‌. 
இஈதிரன்‌ புன்னகை செய்து: “நீ சந்தேகங்‌ கொண்டு 
வினவியதென்னை! பிரம விட்டுணுக்களாலுக்‌ தீர்க்கப்ப 
டாத பிறவிகோயைச்‌ தீர்க்கவல்ல சிவபெருமான்‌ இச்சாீ£ர 
கோயைத்‌ தீர்த்தற்கு அரியவரோ! எம்பெருமான்‌ செய்‌ 
யுக திருவிளையாட்டை இப்பேரீது நீ சோதி'' என்றான்‌. 

வருணன்‌ இச்திரனை நோக்கி; “இங்கே நான்‌ வரும்‌ 
பொழுது காமதேனுவும்‌ அதன்‌ கன்றும்‌ எதிர்ப்பட்டன ; 
அப்போது கண்ட நல்ல சகுனத்தினாலே இந்த நல்லவார 
த்தை கேட்டேன்‌” என்று சொல்லிக்கொண்டு சென்று, 
சோமசுந்தரக்கடவுள்‌ செய்யுர்‌ திருவிளையாடலைக்‌ கண்டு 
தன்‌ வயிற்றுநோயைத்‌ தீர்க்க நினைந்து, சமுத்திரத்தை 
அழைத்து, “நீ மதுசைககர முழுதையும்‌ விரைந்து அழிக்‌ 
கக்கடவாய்‌”” என்று ஏவினான்‌, 

உடனே சமுத்திரம்‌ கொதித்தெழுந்து; பருவதங்க 
ளெல்லரவற்றையும்‌ பிடுங்கித்‌, இகந்தங்களிலே செல்லும்‌ 
வண்ணம்‌ எதிக்து; பிரளயகாலத்து வருதல்போலப்‌ பெரு 
க்கெடுத்து வக்தது, அது கண்ட தேவர்களெல்லாரும்‌ 
அது வருணன்செயல்‌ என்பதை அறியாதவர்களாய்‌: “பிர 
மகற்பத்தும்‌ அழியாத இம்மதுரைத்‌ திருககரத்துக்கு 
இடையூறு வந்தது; எமது நகரத்துக்கும்‌ இனி இடையூது 


௧௦௨ நான்மாடக்கூடலானபடலம்‌, 


வந்தது” என்று சோமசுந்தரக்கடவுளை வந்து வணங்கிக்‌ 
கொண்டு, மனங்‌ கலங்கி நின்றார்கள்‌. மதுரைஈகரத்துள 
ளாரெல்லாரும்‌: “இது சோமசுந்தரக்கடவுளுடைய திரு 
விளையாட்டோ! நாஞ்‌ செய்த இவினையோ। பேரூழிக்கா 
லம்‌ வந்ததோ!” என்று கலங்கி நடுநடுங்கினார்கள்‌. பூமியுந்‌ 
இக்குக்களும்‌ புதையும்‌ வண்ணம்‌ பேரிருள்போல்‌ வருஞ்‌ 
சமுத்திரம்‌ மதுரைத்திருககரின்‌ புறத்தே வரும்போது, 
அபிடேகபாண்டியன்‌ கண்டு, நடுநடும்கிச்‌, சிவபெருமானு 
டைய திருவடியே புகலிடம்‌ என்று தணிந்து, அவரு 
டைய திருவடியில்‌ விழுக்து: “ஓலம்‌ ஓலம்‌” என முறை 
யிட்டான்‌. சிவபெருமான்‌ திருப்புன்முறுவல்‌ கொண்டு: 
“அஞ்சாதே அஞ்சாதே” என்று திருவாய்‌ மலர்ந்து, தமது 
திருச்சடையிலுள்ள நான்கு மேகங்களையும்‌ கோக்‌8; இந 
தகரத்தை அழிக்க வருகின்ற சமுத்திரத்தைச்‌, சுவறும்வ 
ண்ணம்‌; நீங்கள்‌ விரைந்து போய்ப்‌, பருகக்கடவீர்கள்‌.” 
என்று பணித்சருளினார்‌, உடனே அந்கான்கு மேகக்க 
ளூம்போய்‌, ௮ச்சமுத்திரத்தை வாரி உறுஞ்சின. உறுஞ்சு 
தலும்‌, அச்சமுத்திரம்‌, சிவபெருமானே முழுமுதற்கட 
வுள்‌ என்று தெளிந்த மெய்யன்பர்களுடைய எழுவகைப்‌ 
பிறவிக்கடல்போலப்‌, பசையற வறக்தது. அப்பொழுது 
ஈகரத்தார்களுர்‌, தேவர்கண்‌ முதலியோர்களும்‌, அபிடேக 
பாண்டியனும்‌, எம்பெருமானுடைய திருவிளையாடலை 
நோக்கப்‌, பெருமகிழ்ச்சியுற்றுப்‌, பலதரம்‌ புகழ்க்து பாடி, 
முடிவில்லாத இன்பக்கடலின்‌ அமிழ்ந்தினார்கள்‌. 
திநச்சிற்றம்பலம்‌. 
வதை 
பத்தொன்பதாவது 
நான்மாட்க்உடலானபடலம்‌, 

வருணன்‌; தனசெய்கை இழுக்கடைர்தமையால்‌ 

காணங்கொண்டு, இரண்டு கண்களுஞ்‌ சிவப்பக்‌ கோபாத்‌ 


கினியற்ற்ச்‌ சரீரம்‌ வெம்பிச்‌, சழுத்திரங்களும்‌ ஈதிகளும்‌ 


நான்மாடக்கூடலானபடலம்‌, ௧௦௩ 


வெந்து வற்ற வெகுண்டு கின்று, சிவபெருமானுடைய திரு 
விளை யாடலைத்‌ தெளியானாகி, ஏழுமேகங்களையும்‌ அழை 
த்து: “நீங்கள்‌ சமுத்திரங்களெல்லாவற்றையுங்‌ குடித்தெ 
முந்து, இடித்துப்‌ பெய்து, மதுரைககரமுழுதையும்‌ விரை 
வில்‌ அழித்துவிடக்கடலீர்கள்‌ என்று பணித்தான்‌. 


உடனே மேகங்களேழும்‌, புகுர்து, பூமி தெரியும்‌ 
வண்ணஞ்‌ சமுத்திரமுற்றையுங்‌ குடித்து, உடம்பு கருதி 
மின்னின; திக்குகளும்‌ ஆகாயமுஞ்‌ செவிடுபடப்‌, பூமியும்‌ 
பிலமும்‌ பிளக்க, அட்டகுல பருவதக்களும்‌ வெடிபட, 
மகாமேருமலை சாய, ஊழிக்காலத்தில்‌ வெடிக்கும்‌ ௮ண்ட 
கடாகத்தின்‌ ஒலிபோல முழங்கின; ஆதிசேடன்‌ தன்‌ 
படங்களிலுள்ள இரத்தினங்களைச்‌ சிந்தி உடம்பு செளிய, 
அட்டதிக்கயங்களுச்‌ தங்கள்‌ தங்கள்‌ நிலைகெட்டு நடு£டு 
ங்க, இடியிடித்தன ; சாம்பர்ப்‌ பூசனிக்காய்போல அலங்க 
ட்டிகளைச்‌ சிந்தின; திரண்ட பளிங்குத்‌ தூண்கள்போலத்‌ 
தாரைகளைச்‌ சொரிந்தன; ஆகாயமும்‌ பூமியுக்‌ திக்குகளுர்‌ 
தெரியாவண்ணம்‌ பரந்து இருளைக்‌ கான்றன. அவை 
மதுரைத்திருககரத்தைச்‌ சூழ்ந்து இவ்வாறு பெய்தலும்‌, 
அபிடேக பாண்டியனும்‌ பிரசைகளும்‌; “உலக மழியுகாள்‌ 
இதுவே” என்று மயங்கி வாடினார்கள்‌. பாண்டியன்‌; 
“சிவபெருமானே இன்னமும்‌ காத்தருள்வார்‌' என்று 
தெளிந்து, விரைந்து, திருக்கோயிலிலே புகுந்து, சோமசு 
நதரக்கடவுளுடைய திருவடிக்கீழ்‌ வீழ்ர்து: “எம்பெரு 
மானே! அடியேங்களுடைய துன்பத்தை நீக்கி அடியேல்‌ 
களைக்‌ காத்தருளுக” என்று விண்ணப்பஞ்செய்தான்‌. 
செய்தலும்‌, சோமசுர்தாக்கட.வுள முன்போலவே தமது 
திருச்கடையிலுள்ள நான்கு மேகங்களையும்‌ ரோக்‌; 
“நீங்கள்‌ இம்மதுரைககரத்தின்‌ நான்கெல்லைகளையுஞ்‌ சூழ்‌ 
ந்து ஈானகு மாடங்களாக, ஏழுமேகங்களையும்‌ வீலக்குங்‌ 
கள்‌” என்து பணித்தருளினார்‌, உடனே அம்மேகங்கணா 
ன்கும்‌, கான்கு மாடங்களாகி வளைந்து, நான்கு திக்குக 
ளையுகு சூழ்க்து, சர்துவா ப்‌ தெரியாவண்ணம்‌ ஒன்றி, ஒரு 


£0௪ நானமாடக்கூடலானப்ட லம்‌. 


குடிலாதி, மாடம்களுங கோபுரங்களூஞ்‌ செய்குன்றுக 
ளூவ்‌ கால்கள்போலத்‌ தாக்கத்‌, தாங்கள்‌ மதுரை ஈகரமு 
முதையும்‌ மூடிக்கொண்டன. அர்த நான்கு மாடங்களு 
ளளும்‌, நகரத்தார்களும்‌ மந்திரிமார்களும்‌ பாண்டியனும்‌ 
அவன்சேனைகளும்‌ இயங்கியற்பொருள்‌ கிலையியந்பொருள 
களாகிய பிறவற்றோடுர்‌ தாழ்ந்து, முன்னையினும்‌ இன்ப 
தீதுள்‌ மூழ்கெகொண்டிருந்தார்கள்‌. சத்தமேகங்களும்‌, 
தாங்கள்‌ சமுத்திரம்‌ வறப்பப்‌ பருஇப்பருக, அம்மாடங்‌ 
கண்மேலே பெய்யுக்‌ தளிகளெல்லாம்‌ பலைகளிற்‌ பெய்யுந்‌ 
அளிகள்போல்‌ உடைந்து துள்ளப்‌ பெய்து பெய்த, தங்‌ 
கள்‌.உடல்‌ வறப்பக கண்டு, வெட்கி நின்றன. அது கண்ட 
வருணனும்‌ வெட்கி நின்றான்‌. 


வருணன்‌ நடுகடுங்கி, மிக்க ௮அச்சமு காணமும்‌ மே 
லிட, மானம்‌ ஒடுங்க, உள்ள த் துள்ளே ஒருமகழ்ச்சி வம்‌ 
தெய்தப்‌, பொற்றாமரைவாவிக்‌ கரையை அடைந்தான்‌, 
அடையுமூன்‌, அவனுடைய வயிற்றுகோய்‌ நீங்கிற்று. பின்‌ பு 
அதிலே ஸ்கானஞ்‌ செய்துகொண்டு, சோமசுந்தரக்கடவு 
ளைப்‌ பூசிக்கக்கருதி, விபூதியும்‌ உருத்திராக்ஷமுநம்‌ தரித்‌ 
துக்‌, கங்கை முதலிய மகளிர்கள்‌ பொற்கும்பங்களிலே 
நறுமணம்‌ கலந்த திருமஞ்சனங்‌ கொண்டுவந்து நீட்டக்‌, 
கற்பகதரு மலர்களையுஞ்‌ சந்தனத்தையுஞ்‌ சுகந்தவர்க்கங்‌ 
களையும்‌ இரச்திஐபரணங்களையும்‌ பொற்பரிவட்டங்களை 
யும்‌ இவைபோல்வன பிறவற்றையும்‌ ஈன்று விடுப்பக்‌, 
காமதேனு பஞ்சபலத்தையும்‌ பஞ்சகவ்வியத்தையும்‌ இரு 
வமுதையுர்‌ தூபத்தையுக்‌ தீபத்தையுங்‌ கொடுப்பப்பெற்‌ 
துச்‌, சோமசுந்தரக்கடவுளை விதிப்படி பூசித்துச்‌, சகச்சிர 
நாமஞ்‌ சொல்லி முத்துக்களைச்‌ சாத்திப்‌, பிரதக்ஷிணஞ்‌ 
செய்து, நமஸ்கரித்து, எழுது நின்றான்‌. ப 


சிவபெருமான்‌ திருவுளமஇழ்ந்து: “வருணனே! நீவி 
ரும்பியதியா த? சொல்‌” என்று பணித்தருளினார்‌. வரு 
ணன்‌ விரைந்து தாழ்ந்து: “எம்பெருமானே! தமியேன்‌, 
ஒன்தினாலும்‌ நீங்காத வயிற்துநோய்‌, உமது பெர்ற்றாம 


நானமாடக்கூடலானபடலம்‌, கீ௦டு 


ரைவாவியின்௧ண்சே ஸ்நானஞ்செய்து; இப்பொழுதே 
நீங்கப்‌ பெற்றேன்‌. வேதமுதலிய நூல்களுக்கும்‌, பிரத்தி 
யகம்‌ அனுமானமுதலிய பிரமாணங்களுக்கும்‌, பிரமன்‌ 
முதலிய தேவர்கள்‌ செய்யுஞ்‌ சோதனைகளுக்கும்‌ அகப்ப 
டாத பரஞ்சோதியே! ஐயோ! உம்மைச்‌ சோதிக்கத்‌ துணி 
ந்தேனே, அறிவிலாதேனிடத்து யாது குணங்‌ கண்டு 
என்பிணியைத்‌ தீர்த்து யாதுபயன்‌ பெற்றீர்‌! குற்றமே 
குணமாகக்கொள்வது உமதுகுணமோ! எம்பெருமானே! 
இந்திரன்‌ காலர்‌ தாழ்த்து உம்மைப்‌ பூசித்து அயர்ச்சி 
யோடு மீண்டதும்‌, இஃ்தென்னை என்று தமியேன்‌ வினா 
வியதும்‌, இந்திரன்‌ அதற்கு விடை தந்ததும்‌, அவ்விடைக்‌ 
குப்பின்‌ தமியேன்‌ வினாவியதும்‌, அவன்‌ சொல்லியபடியே 
தமியேன்‌ உம்மைச்‌ சோதித்ததும்‌, எம்பெருமானே! 
உமது திருவருளினாலே தமியேனுடைய பிணிக்கு மருக்‌ 
தாய்‌ முடிந்தன. பெருங்கருணைக்கடலே! தமியேனுடைய 
உடற்பீணியாதிய வயிற்றுநோயன்‌ றி உயிர்ப்பிணிகளாகிய 
மலமாயாகர்மங்களும்‌ நீக்க, முத்திநெறியையும்‌ பெற்றுக்‌ 
கொண்டேன்‌. இனித்‌ தமியேனுக்கு மணியும்‌ மந்திரமும்‌ 
மருநதும்‌ வேறியாவையுள! மெய்மையாக விசுவசிப்போ 
ருக்கு இப்பொற்றாமரைவாவியே பிணியனைத்தையுந்‌ இர்ப்‌ 
ப தன்னே! அடியேன்‌ முன்செய்த அபராத மிரண்டையும்‌ 
பொறுத்தருளும்‌” என்று விண்ணப்பஞ்செய்து, பலமுறை 
துதித்து வணங்கிச்‌, சிலவரங்களைப்‌ பெற்றுக்கொண்டு, 
கன்னகரத்தை அடைந்தான்‌, 

வருணன்‌ விடுத்த மேகங்களை விலக்கும்பொருட்டுச்‌ 
சிவபெருமானது சடையினின்‌ று நீங்கி நான்கு மேகக்‌ 
களும்‌ நான்குமாடங்களாய்க கூடுதலினாலே, ௮ம்மதுரை 
ந௩கரம்‌' நான்மாடக்கூடல்‌ எனப்‌ பெயர்பெற்றது. 

தீநச்சிற்றம்பலம்‌. 


வைத்திட 


இருபதாவது 
எல்லாம்வல்லசித்தர்‌ 
திருவிளையாடற்படலம்‌, 


௩ 


அபீடேகபாண்டியனுக்கும்‌ பாண்டிகாட்டார்களுக்‌ 
கும்‌ போகமோக்ஷங்களைக்‌ கொடுக்கத்‌ திருவுளங்கொ 
ண்டு, சோமசுந்தரக்கடவுள்‌ ஒருசித்தவடிவங்‌ கொண்ட 
ருள்வாராயினார்‌. வட்டமாகிய குஞ்சிச்சடையும்‌, விபூதி 
தரித்த இருநெந்றியும்‌, படிககுண்டலரந்‌ தரித்த திருச்செ 
வியும்‌, படிகமாலை தரித்த திருமிடறும்‌, பூணூல்‌ ௮ணிந்த 
இருமார்பும்‌, விபூதிப்‌ பொக்கணர்‌ தூக்கிய வலத்தோளும்‌, 
யோகபட்டக்‌ தரித்த இடத்தோளும்‌, கட்டுவாங்கத்தை 
யும்‌ இடையிடையே பொன்‌ கட்டிய பிரம்பையும்‌ தரித்த 
இருக்கைகளும்‌, புலித்தோலரைஞாணும்‌, புலித்தோற்‌ 
கெளபீனமும்‌, புலித்தோலுடையும்‌, உதர பரந்தனமும்‌, 
இங்கிணியையுஞ்‌ சிலம்பையுர்‌ தரித்துப்‌ பாதுகை மாட்‌ 
டப்பெற்ற இருவடிகளும்‌, திருப்புன்‌ முறுவலோடு குறு 
வேர்வை அரும்புந்‌ திருமுகமும்‌ உடையராகிக்‌, கடை 
வீதி, தெரு, காற்சந்தி, குளிகை, உபரிகை, மாளிகை முத 
லிய இடந்தோறுஞ்‌ செல்வாராயினார்‌. தெற்கே யிருப்ப 
வர்போல வடக்கே போயிருப்பார்‌; கிழக்கே இருப்பவர்‌ 
போல மேற்கே போயிருப்பார்‌; யாவருந்‌ தேடிக்காணா 
வண்ணம்‌ மறைவார்‌; அதிதூரத்தள்ள பருவதத்தை அதி 
சமீபத்‌இல்‌ வருவிப்பார்‌; அதிசமீபத்தள்ள பருவதத்தை 
அதிதரரத்திலே போக்குவார்‌; முதியோரை இளையோரும்‌ 
இளையோரை முதியோருமாக்குவார்‌; இணைப்‌ பெண்ணும்‌ 
பெண்ணை அணுமாக்குவார்‌; மலடியைப்‌ பிள்ளை பெறுவி 
ப்பார்‌; கூன்‌ செவிடு ஊமை குருடு முடங்களைத்‌ தீர்ப்பார்‌; 
வெளரி செம்பு இரும்பு ஈயம்‌ என்னு நான்கு லோகங்க 
ளையும்‌ பொன்னாக்குவார்‌; செல்வர்‌ வீட்டுப்‌ பொருளெல்‌ 
லாம்‌ வறியர்‌ வீட்டில்‌ எய்தவிப்பார்‌; ஒருவரோடொரு 
வர்‌ சினேகிதராயுள்ளவர்‌ தம்முள்ளே பகைத்துப்‌ போர்‌ 
செய்யப்‌ பண்ணுவார்‌; எட்டிமரத்திலே நறுங்கனிகள்‌ 
பழுக்கச்‌ செய்வார்‌; நீர்‌ வாராக்‌ காலத்தில்‌ வைசையாற்‌ 


எல்லாம்வல்ல? தர்திருவிளையாடற்படலம்‌, ௧௦௭ 


றிலே நீர்‌ வருவித் தர, மீள வற்றச்‌ செய்வார்‌; ஓடை பொ 
ய்கைகளில்‌ உள்ள நன்னீரை உவர்ரீருங்‌ கடலிலுள்ள 
உவர்நீரை ஈன்னீரு மாக்குவார்‌; மாத்திரைக்கோலை அகா 
யத்தலே வீசி நிறுவி, அதன்மேல்‌ ஊசியை நாட்டி, அதன்‌ 
மேற்‌ காற்பெருவிரலை யூன்றி ஆடுவார்‌; அவ்வூசிமேலே 
தலையும்‌ ஆகாயத்திலே திருவடிகளுமாகச்‌ சுழல்வார்‌; தகா 
யத்திலே கருடனைப்போலப்‌ பறந்து, மேகத்தைப்‌ பிடித்து 
இடியோடு நீரைப்‌ பிழிந்து காட்டி, மீட்டும்‌ ஆகாயத்தில்‌ 
விடுப்பார்‌; இரவீலே தோன்றும்‌ பொருளைப்‌ பகலிலும்‌ 
பகலிலே தோன்றும்‌ பொருளை இரவிலுங்‌ காட்டுவார்‌; 
அக்கினித்தம்பஞ்‌ சலத்தம்பம்‌ வாயுத்தம்பஞ்‌ செய்வார்‌; 
பிரம்பினலே தடவிக்‌ கழவர்களைக்‌ குமாரர்களுங்‌ கிழவி 
களை மங்கையர்களுமாக்கிக்‌, கருப்பமுண்டாக விபூதி 
கொடுப்பார்‌; வசிய முதலிய அட்டகருமங்களைச்‌ செய்‌ 
வார்‌; கல்வியில்லா தவருக்கு காக்கிலே விபூதியைச்‌ சிதறி, 
எல்லா நூல்களும்‌ விளங்கச்‌ செய்வார்‌; மிருகங்களுள்‌ 
ளும்‌ பறவைகளுள்ளும்‌ மரஜ்களுள்ளும்‌ ஒன்றை மற்றொ 
ன்றாக்குவார்‌; பாதாளத்துஞ்‌ சுவர்க்கத்துமுள்ள பொரு 
ள்களனைத்தையும்‌ மதுரையிலே காட்டுவார்‌, 

ம துரைககரத்தார்‌ யாவரும்‌, சித்தவடி.வங்கொண்ட 
சோமசுந்தரக்கடவுள்‌ இவ்வாறே செய்தருளிய தருவீளை 
யாடலிலே சென்ற தத்தங்‌ கண்ணையும்‌ மனத்தையும்‌ திரு 
ப்பிக்கொள்ள மாட்டாது, இகைத்துத்‌, தத்தஞ்‌ செய்தொ 
மீலை மறந்திருந்தனர்‌. இந்நிகழ்ச்சியெல்லாம்‌, அபிடேக 
பாண்டியன்‌, ஏவலாளரால்‌ அறிந்து, சித்தசுவாமியைத்‌ 
தன்னிடத்து அழைத்துக்கொண்டு வரும்பொருட்டுச்‌, 
சிலரை விடுத்தான்‌. அவர்கள்‌ சென்று, சித்தசுவாமியை 
அடுத்துத்‌, தாங்களும்‌ அவருடைய திருவிளையாடலைப்‌ 
பார்த்து வியகதுகொண்டிருக்தார்கள்‌. பின்பு பாண்டியன்‌ 
மந்திரிமார்களை விடுத்தான்‌. மந்திரிமார்கள்‌ சத்சசுவா 
மியை அடைந்து வணக்க, ௮ரசன்முன்‌ எழுந்தருளும்‌ 
பொருட்டுப்‌ பிரார்த்‌ இத்தார்கள்‌. அதற்குச்‌ இத்சசுவாமி; 


MAHAMAHOPADHYAYA 


௧௦௮  கல்லானைக்குக்கரும்பருத்தியபடலம்‌. 


எமக்கு அரசனால்‌ எய்தும்‌ பயன்‌ “யாத!” என்று மறு 
த்துவிட, மந்திரிமார்கள்‌ தொழுது மீண்டு, சித்தசுவாமி 
மறுத்தமையை அரசனுக்கு விண்ணப்பஞ்செய்தார்கள்‌, 
அரசன்‌: “சர்வலோகைக நாயகராக சிவபெருமானு 
டைய திருவருளைப்‌ பெற்று இம்மை மறுமை யின்பங்களை 
வெறுத்த யோகிகள்‌, இந்திரன்‌ பிரமன்‌ விட்டுணு முதலா 
யினாரையும்‌ மதியாரே! இப்பூமியையாளும்‌ ௮ரசரையா 
மதிப்பார்‌!” என்று சொல்லிக்கொண்டிருந்தனன்‌. 


திநச்சிற்றம்பலம்‌. 


இருபத்தொராவது 
க்ல்லானைக்குக்‌ கரும்பருத்தியபடலம்‌, 


ட] ம்‌ பி > டச்‌ 


... பின்பு அபிடேகபாண்டியன்‌, தன்னுள்ளத்திலே ௮ன்‌ 
பும்‌ அச்சமும்‌ பெருக: நான்‌ பெரியவரை நன்கு மதி 
யாது, எளியவரென அவமதித்து, இங்கே வரும்படி சொ 
ல்லியதென்னை! அவருக்கு என்ன குறை! நானே அவ 
ரைத்‌ தேடிப்‌ போய்த்‌ தரிசிக்கத்சகும்‌'? என்று உட்கொ 
ண்டான்‌, பாண்டியனுடைய குறிப்பைச்‌ சித்தசுவாமி 
அதிந்து, அதற்கு முன்னே தமது பொன்விமானத்துக்கு 
வடமேதற்றிசையில்‌ வந்து, எழுக்தருளியிருந்தார்‌, 

அன்று தைச்சங்ரொந்து புண்ணியகாலமாகப்‌, பாண்‌ 
டூயன்‌ திருக்கோயிலிற்‌ சென்று, சோமசுந்தரக்கடவுளை 
வணங்கிக்கொண்டு வலம்‌ வரும்பொழுது, அவன்‌ முன்‌ 
வருங்‌ கஞ்சுமொக்கள்‌, யோகபட்டத்தையுடையராய்க்‌ 
கட்டுவாங்கத்தின்‌ மேலே கையை வைத்துக்கொண்டு, 
புலித்தோலாசனத்தின்மேல்‌ இறுமாந்திருக்கும்‌ சத்தசுவா 
மியைப்‌ பார்த்து, அவர்‌ சமீபத்தில்‌ வந்து, பிரம்பினாலே 
நீக்கி: “எழுந்துபோ'' என்றார்கள்‌. பின்‌ வரும்‌ பாண்டி 
யன்‌ அப்பெரியவரைப்‌ பார்த்து: “உமது நாடியாது? உம 
தூரியாது? உமது பெயரியாது? உமக்கு யாது வரும்‌? 
யாது வேண்டும்‌? சொல்லும்‌” என்றான்‌. அதற்குச்‌ சித்த 


கல்லானைக்குக்சரும்பருத்‌தியபட லம்‌, ௧0௯ 


சுவாமி: “அப்பா நாம்‌ எந்தநாட்டினும்‌ எந்தஷ்ரினுர்‌ திரி 
வோம்‌, ஆயினும்‌, இப்போது நாமிருக்குக்‌ தல்‌ காசுமீர 
நாட்டிற்‌ காகெகரம்‌, பிச்சைப்பெருவாழ்வுடையவரீகளே 
நம்மவர்கள்‌, நாடோறும்‌ வித்தை செய்துகொண்டு திரிகி 
ன்ற சித்தர்‌ நாம்‌. இங்குள்ள சிவஸ்தலங்கள்‌ பலவற்றை 
யும்‌ வணங்க வந்தோம்‌. இந்நகரம்‌ இம்மையிலே சீவன்‌ மு 
தீதியையும்‌ மறுமையிலே பரமுத்தியையும்‌ கொடுக்கும்‌, 
இங்குள்ளவர்களுக்கு நமது விளையாட்டைக்‌ காட்டி, 
அவர்கள்‌ விரும்பும்‌ பல இத்திகளையுங்‌ கொடுப்போம்‌. 
வேதமுதலிய கலைகளெல்லாவற்றினும்‌ வஃ்லேம்‌, எல்லாம்‌ 
வல்ல சித்தர்‌ நாம்‌. பாண்டியனே! உன்னிடத்தே நாம்‌ 
பெறவேண்டுவதொன்றுமில்லை'' என்று சொல்லி, உண்‌ 
ண்கை செய்தருளினார்‌, 

பாண்டியன்‌: “இவருடைய இறுமாப்பை நான்‌ அள 
விட்டறிவேன்‌”” என்றெண்ணி, அதற்கு வேண்டும்‌ இற 
த்தை அலோசிப்பானாயினான்‌. அப்பொழுது ஒரு வேளா 
ளன, கமுகுபோற்‌ பருத்த ஒருகரும்பைக்‌ கொண்டு வந்து 
வணங்கப்‌, பாண்டியன்‌, அதை வாங்கிக்கொண்டு, சத்தசு 
வாமியைப்‌ பார்த்து: “எல்லாம்‌ வல்ல சித்தரென்று உம்‌ 
ஸ்ம மதித்‌ தநீர்‌, இந்தக்‌ கரும்பை இந்தக்‌ கல்லானை உண்‌ 
ணும்படி செய்வீராயின்‌, எல்லாம்‌ வல்லவரும்‌ நீரே: சோ 
மசுந்தரக்கடவுளும்‌ நீரே. நீர்‌ விரும்பியது தருவேன்‌ ' 
என்றான்‌. அதுகேட்ட சித்தசுவாமி திருப்புன்‌ முறுவல்‌ 
செய்து: “பாண்டியனே! வா. உன்னிடத்தே யாம்‌ பெற 
வேண்டுவதியா த! உன்னாசை தீரும்வண்ணம்‌ நரமே உன 
க்கு வேண்டுவனவற்றைத்‌ தருவேம்‌. செல்லாவுலகத்துஞ்‌ 
சென்று ஒருவித்தையைக்‌ கற்றவர்‌, பலரும்‌ ஈன்குமதிக்‌ 
கப்‌; பயன்‌ பெறுவர்‌. எல்லாமறிந்த ஈமக்கு ஒன்றினும்‌ 
ஆசையில்லை, இந்தக்‌ கல்லானை இர்தக்கரும்பைக்‌ கதித்த 
லப்பார்‌” என்று சொல்லிவிட்டு, அர்தக்க்ல்லானையின்‌ 
மீதே சிறிது கடைக்கண்‌ சாத்தியருளினார்‌. உடனே அக்‌ 
கல்லானை, மூன்றுமதமும்‌ பொழிந்து; வாய்திறர்‌ தார்த்‌ 


௧௧௦ கல்லானைக்குக்கரும்பருத்தியபடலம்‌, 


துத்‌, துதிக்கையை நீட்டிப்‌, பாண்டியன்‌ கையிலுள்ள ௧௬ 
மபைப்‌ பறித்துக்‌ கறித்துச்‌, சாறு கடைவாயால்‌ வழீயப்‌ 
பருகத்‌, ததிக்கையை அட்டித்‌, தருக்குற்று நின்றது, 
சிச்சசுவாமி மீண்டும்‌ கடைக்கண்‌ சாத்தியருளக்‌, கல்‌ 
லானை பாண்டியன்‌ கழுத்திலுள்ள முக்துமாலையை எட்‌ 
டிப்‌ பறித்தது, அது கண்ட கஞ்சுகிமாக்கள்‌ கோபித்து, 
யானையைக்‌ ட்டி, அடிக்கும்பழ. கோலை யோங்க; சித்த 
சுவாமி கண்‌ சிவந்து யானையைக்‌ கோபித்துப்‌ பார்த்தார்‌. 
கல்யானை முத்துமாலேயை உண்டது. பாண்டியன்‌ கவி 
வந்து, சிக்சுசுவாமிமீது கோபங்கொண்டான்‌. அவன்‌ 
ஏவலாளருட்‌ சிலர்‌ கோமித்துச்‌ சத்தசுவாமியை அடிக்க 
வந்தார்கள்‌. அப்பொழுது சித்தசுவாமி திருப்புன்முறு 
வல்‌ செய்து, கையமைத்து: “நில்லுங்கள்‌” என்றார்‌. அவ 
ர்கள்‌ அடிபெயர்க்கலாற்றுது பாவைபோல நின்றார்கள்‌. 
பாண்டியன்‌, அதுகண்டு கோபமாறி, அன்பும்‌ அற்புத 
(மம்‌ பொங்க: “சுவாமீ! அடியேன்‌ செய்த பிழையைப்‌ 
பொறுத்தருளும்‌” என்று வீண்ணப்பஞ்செய்து, இத்தசு 
வாமியுடைய திருவடியில்‌ வீழ்ந்தான்‌. அன்பிற்‌ இரங்கும்‌ 
பரங்கருணைத்‌ தடங்கடலாகிய சித்தசுவாமி; “வேண்டும்‌ 
வரத்தைக்‌ கேள்‌” என்று பணித்தருள, பாண்டியன்‌ வண 
ங்கி: “புத்திரபாக்கியந்‌ தந்தருளும்‌” என்று விண்ணப்ப 
ஞ்செய்தான்‌. சித்தசுவாமி அது கொடுத்துத்‌, தமது திரு 
க்கரத்தை யானையின்மேல்‌ வைத்து, அருட்பார்வை செய்‌ 
தார்‌. உடனே யானை பாண்டியனுக்கு முத்துமாலையைத்‌ 
துதிக்கை நீட்டிக்‌ கொடுத்தது, பாண்டியன்‌ கைநீட்டி 
வாங்கினான்‌. வாங்குழுன்‌ சித்தசுவாமி மறைக்தருளினார்‌. 
யானை முன்போலாயிற்று, 


இவை கண்ட பாண்டியன்‌, அஞ்சி, உயிர்க்குயிராயெ 
சோமசுர்தரக்கடவுளே இப்படி வர்து இருவிளையாடல்‌ 
செய்தார்‌ என்று செளிஃ்து, தருக்கோயிலிற சென்று. சிவ 
லிக்கப்பெருமானுடைய சந்நிதியை அடைந்து: “எம்பெ 


ருமானே”' தமியேன்‌ உமது திருவிளையாட்டை அறியாத 


யானையெய்தபடலம்‌. ௧௧௧ 


ளந்தேன்‌” என்று அழுது வணங்க, அபராதங்‌ கொடுத்‌ 
அக்‌, கைகுவித்து நின்று, து.திப்பானாயினான்‌:-- 
வேதியாய்வேகவிளைபொருளாய்வேதத்தின்‌ 
நீதியாய்நீதிரெறிகடந்தநீளொளியாய்‌ 
அதியாயிறாய்சவொயவைகழிந்த 
சோதியாயப்நின ।ுயென்கோ தனை த்தோநினனியல்‌ ப, 
நின்னான்மொழிர்தமறைநினன டிகள்வர்தித் தும்‌ 
பன்னாளருச்சித்தும்பாதந்தலைச மம்‌ தும்‌ 
உன்னாமம்வாசித்‌தமுனனையறியேனென் று 
சொன்னாலடிபனேன சோதனை த்தோநினனியல்பே. 
பெரியதினுமபெரியதுமாய்ச்சிறியதினுஞ்சிறியதமாய்‌ 
அரியதினுமரியதுமாயெளியதினுமெளிய தமாய்க்‌ 
கரியதுமாய்க்காண்பானுங்காட்சியமாயவைகடந்த 
அரியமுமாய்நினராயென்சோதனை த்தோநினனியல்பே. 
இப்படித்‌ துதித்து வணங்கிக்கொண்டு, பாண்டியன்‌ 
தன்கோயிலிற்‌ சென்று, வீற்றிருந்தான்‌. பின்பு விக்ரம 
பாண்டியனைப்‌ பெற்றுப்‌, பலகாலம்‌ அரசியற்றி, அவனு 
க்கு முடிசூட்டித்‌, தன்னரசை அவனிடத்‌ தொப்பித்‌ துவி 
ட்டுச்‌, சிவத்தோடு கலந்தான்‌, 
தீநச்சிற்றமபலம்‌. 
0000 


இருபத்திரண்டாவது 


யானைபயெய்தபடலம்‌. 
ல படை 

விக்ரெமபாண்டியன்‌, திக்குகளினும்‌ பூமியினும்‌ 
உள்ள அரசர்களாலே திறையாகத்‌ தரப்படுஞ்‌ செல்வம்‌ 
நிறைவெய்தக்‌, கலியாயெ பகை ஒட்டெடுப்பச்‌, செக்கோ 
லோச்சி, முறைசெய்வானாயினான்‌ ; பெளத்தம்‌ அருகத 
முதலிய புறச்சமயங்களாகிய களைகளைக்‌ களைந்து, வேத 
த்தாலுஞ்‌ சிவாகமத்தாலும்‌ உணர்த்தப்படுஞ்‌ சைவசமய 
மாகிய பயிரை வளர்ப்பானாயினான்‌; தன்ஒீழ்‌ வாழ்வோர்‌ 
யாவரும்‌ விதிமார்க்கத்தினும்‌ பத்திமார்க்கத்தினும்‌ வழு 


௧௦ யானையெய்தப்டல்‌ம்‌. 


வாதொழுகி அவைகளாலே பெறற்பாலனவாயெ ப்ய்ன்க்‌ 
ளைப்‌ பெற்றுய்யும்பொருட்டு, அவர்களைத்‌ தருமநூல்வ 
ழியே நடாத்துவானாயினான்‌; சோமசுந்தரக்கடவுளுடைய 
விமானத்தருகே வடபக்கத்திலே ஒரு திருக்கோயில்‌ செய்‌ 
வித்து, அதிலே சித்தசுவாமியுடைய திருவுருவத்தைப்‌ பிர 
திட்டை செய்து, அவருக்குத்‌ தொண்டுசெய்வானாயினான்‌;. 
இப்படி. யொழுகுகாளிலே, சூரியகுலத்ததித்த சோழ 
ராசனொருவன்‌ காஞ்செகரத்‌ துள்ளவன்‌ சமணர்கள்‌ போ 
இக்கும்‌ புறச்சமயமாயெ அருகதமதத்திலே நின்றுகொ 
ண்டு பாண்டியனுக்குப்‌ பகைவனாயினான்‌. ௮வன்‌, தான 
சிவபெருமா ஜுக்கு மெய்யடியானாகிய பாண்டியனை எதிர்‌ 
த்து,பொருது வெல்லுதற்கு இயலாமையால்‌, அவனை வஞ்‌ 
சனையினாலே கொல்ல நினைத்து, அஞ்சனம்‌, சரவுஞ்சம்‌; 
கோவர்த்தனம்‌, இரிகூடம்‌, காஞ்சி, யானைமலை, ஏமகூடம்‌, 
விந்தம்‌ என்னும்‌ எட்டுமலைகளினுமுள்ள சமணகுரவர்கள்‌ 
எண்ணாயிரவரையும்‌, தலை: விடுத்துத்‌, தன்னிடத்தக்கு 
அழைப்பித்து, அவர்களை கோக்க: “நீங்கள்‌ ௮பிசாரவோ 
மஞ்‌ செய்து பாண்டியனைக்‌ கொன்றீர்களாயின்‌, எனது 
நாட்டிலே உங்களுக்குப்‌ பாதி தருவேன்‌, போய்ச்‌ செய்‌: 
யுங்கள்‌” என்றான்‌. தவத்தின்‌ மறைந்து கொலையே செய்‌ 
தொழுகுஞ்‌ சமணகுரவர்கள்‌ அதற்குடன்பட்டுப்‌ போ 
யப்‌, பாலியாற்றங்கரையிலே சூன்‌ றுகா தமள்‌ வின தாகிய 
ஓர்‌ வேள்விச்சாலை அமைப்பித்து, ஒருயோசனை அகல்‌ 
தோண்டி, எட்டுக்‌ கோணமுடைய ஓரோமகுண்டஞ்‌ செ 
ய்து, ஈச்சுவிறகினாலும்‌, வேப்பெண்ணெயின் லும்‌, ஈச்சுப்‌ 
பிராணிகளினது மாமிசத்தினாலும்‌, மிளகுபொடி யூறிய 
எண்ணெயினாலும்‌, ௮பிசாரவோமஞ்‌ செய்தார்கள்‌. அப்‌ 
பொழுது அக்குண்டத்தினின்றும்‌ ஒரு பெரிய யானை 
எழுந்தது, அதைச்‌ சமணகுரவர்கள்‌ பார்த்து: 8 விரை 
4 போய்ப்‌ பாண்டியனை மதுரையோடும்‌ அழித்துவிடக்‌ 
கடலாய்‌'” என்று சொல்லித்‌, தென்றிசைக்குச்‌ செல்ல 
ஏவிவிட்டுத்‌, தாங்களுஞ்‌ சோழனுடைய சேனைகளோடு 
அவ்வியானையைச்‌ சூழ்ந்து சென்றார்கள்‌, 


யானையெய்தபடலம்‌. ௧௧௩ 


யானை, இடிபோலார்த்து, ஏழுகடல்போல்‌ மதம்‌ பொ 
ழிந்து, வடவாமுகாக்கினிபோலக்‌ கண்ணினின்‌ றும்‌ ௮க்‌ 
இனிசரிக்தி, இயமனும்‌ இக்க்யொனைகளும்‌ அஞ்சி ஈடுநடுக்கச்‌ 
சென்று, மதுரையிற்‌ புக்கது. அதைக்‌ கண்டவர்கள்‌, 
விரைர்‌ து ஓடிப்போய்‌, விக்சரமபாண்டியனுக்கு விண்ண 
ப்பஞ்செய்தார்கள்‌. உடனே பாண்டியன்‌ மனங்‌ கலவ 
இத்‌ இருக்கோயிலை அடைந்து, சோமசுந்தரக்கடவுளை 
வணங்கி; “எம்பெருமானே! இவ்வியானையைக்‌ கொன்று 
தமியேனைக்‌ காத்தருளும்‌” என்று பிரார்த்திச்தான்‌. அப்‌ 
பொழுது ஆகாயத்தினின்றும்‌ “பாண்டியனே! நாம்‌ ஒரு 
வில்வீரனாகி உன்‌ பகைவர்கள்‌ விடுத்த யானையைக்‌ கொல்‌ 
வேம்‌. அதற்குமுன்னே இந்ககரத்துக்குக்‌ கிழக்குத்திக்‌ 
இலே ஒரு அட்டாலைமண்டபஞ்‌ செய்விக்கக்கடவாய்‌”” 
என்று ஒரசரீரிவாக்கெழுந்த.து. பாண்டியன்‌ அத கேட்டு, 
மனமகிழ்ந்து, விரைந்து சென்று, பதினாறுதூண்களையு 
டைய ஜரட்டாலைமண்டபஞ்‌ செய்வித்தான்‌, 


சோமசுக்தரக்கடவுள்‌, இரண்டு திருச்செவிகளினுஞ்‌ 
சங்கக்குண்டலங்களிட்டுக்‌, குடுமியிலே மயிற்றோகை 
சூட்டி, அரையிலே செரநநிறக்கச்சை கட்டி, உடைவாள்‌ 
கட்டித்‌, திருவடிகளிலே செருப்பு மாட்டி, முதுகிலே ௮ம்‌ 
பருத்தூணி கட்டிப்‌, புயத்தினிட்ட வில்லினோடுல்‌ கருநிற 
முல்‌ காளைப்பருவமுமுடைய ஒரு வில்வீரராய்த்‌ தோன்றி, 
அவ்வட்டாலைமண் டபத்தின்‌ மீதேறிப்‌, பாண்டியனுடைய 
இடுக்கணை நீக்கும்பொருட்டு அவ்வியாலையின்‌ வரவை 
ரேரக்இிக்கொண்டு கின்றார்‌; ஐந்த கூப்பிடு தூரத்தில்‌ அவ்‌ 
வியானை. வருதலைக்‌ கண்டு, தங்கை வில்லை வளைத்து, நாண்‌ 
பூட்டி. த்‌ இருவிரலினாலே தெறித்துப்‌ பேரொலி செய்து, 
காரசிங்காஸ்திரத்தைத்‌ தொடுத்துவிட்டார்‌; அது விரை 
ந்து சென்று, அவ்வியானையின்‌ மத்தகத்தைக்‌ கிழித்தது; 
யானை அலறிக்கொண்டு விழுக்திறந்தது. அது கண்ட விக்‌ 
திரமபாண்டியன்‌, மனமிக மஇழ்க்து, யானையோடு வந்த 
சமணர்களையுஞ்‌ சேனைகளையுங்‌ கண்டு கோபிக்க, அவன்‌ 


௧௧௪ விருத்தகுமாரபாலரானபடலம்‌, 


கு.நிப்பின்வழி ஒழுகும்‌ அரசர்கள்‌, விரைஈது போய்ச்‌, 
சமண்ர்களை முடுக்கிக்‌, கையிற்றண்டங்களால்‌ அவர்களை 
அடித்தும்‌, அவர்களுடைய கையிற்‌ கரகங்களைத்‌ தூளா 
கத்‌ தகர்த்தும்‌, அவர்கள்‌ உடுத்த பாய்களை த்‌ துணிபடக்‌ 
திழித்தும்‌, பலரைக்‌ கால்வாயில்‌ விடுத்தும்‌, சிலரை மான 
ம்போக்கியும்‌ விட்டார்கள்‌. , 

விக்ரெமபாண்டியன்‌, அட்டாலை மண்டபத்திருந்த 
வில்வீரருடைய திருவடிகளைக்‌ கையினாலே பற்றிக்கொ 
ண்டு: “எம்பெருமானே! நீர்‌ இங்கே இப்படியே எக்கால 
மும்‌ எழுந்தருளியிரும்‌” என்று பிரார்த்தித்தான்‌; சிவபெ 
ரூமான்‌ அதற்குடன்பட்டருளினார்‌. பாண்டியன்‌ பின்‌ 
னுஞ்‌ சில வரங்களைப்‌ பெற்றுக்கொண்டு சென்றான்‌. 
அவன்‌, சோமசுந்தரக்கடவுளை வநது வழிபட்டுக்கொண்டு 
வருகாளிலே, இராசசேகான என்னும்‌ புத்திரனைப்‌ பெற்று, 
அரசு செய்துகொண்டி.ருந்தான்‌. 

சிவபெருமான்‌ யானையின்மீது தொடுத்த அஸ்திரம்‌, 
அங்கே ஈரரிங்கரூபமாக எழுக்தருளியிருக்த,து. உருத்திர 
மூர்த்திபுடைய வீரச த்‌ இயிலே சிலதரித்து இரணியனுடை 
யமார்பைக்‌ கிழித்த அர்£ரரிங்கத்தை, உரோமசமுனிவர்‌ 
அங்கு வந்தடைக்கு, தம்பெயரால்‌ ஒரு தீர்த்தமுண்டா 
க்கி, வழிபட்டு, வரம்பெற்றார்‌. பிரகலாதனும்‌ அங்கே தவ 
ஞசெய்‌ து, ஈறில்லாத வரத்தை யடைந்தான்‌. 

திநச்சிற்றம்பலம்‌. 
0000 


இருபத்‌ தமூன்‌ றாவ ௮ 
விருத்த குமார பாலரானபடலம்‌., : 
DID OTE 
விக்ரெமபாண்டியன்‌ ௮ரசியற்று நாளிலே, மதுரை 
யில்‌ விரூபாக்கன்‌ என்னும்‌ ஒரு பிராமணன்‌ இருக்தான்‌. 
அவன்‌ மனைவி பெயர்‌ சுபவீரதை. அவர்கள்‌, நெடுங்கா 
லம்‌ பிள்ளையின்‌ நி எண்ணில்லாத தருமங்களைச்‌ செய்து, 
சத்தமாதர்களை வழிபட்டுத்‌ தவம்பண்ணி, ஒரு பெண்‌ 


விருத்தகுமாரபாலரானபடலம்‌, ௧௧௫ 


பெற்றார்கள்‌. அப்பெண்‌ பெயர்‌ கெள்ரி, கெளரி, ஐந்து வய 
சிலே பிறவிப்பிணிக்கு அஞ்சி, அதனை நீக்கக்‌ கருதித்‌, 
தன்‌ பிதாவை வணங்கி: “ஐயா! இப்பிறவிகோயை நீக்க 
வல்ல மந்திரம்‌ யாது???” என்று வினாவினாள்‌. பிராமணன்‌, 
அதிசயித்து மன மதிழ்நது, அப்பெண்ணுக்கு உமாதேவி 
யாருடைய மந்திரத்தை உபதேசித்தான்‌. முற்பிறப்பிற்‌ 
ற்வக்குறையை முடிக்க வந்த கெளரி, அம்மந்திரத்தைச்‌ 
சிரத்தையோடு நாத்தழும்பேறச்‌ செபித்துக்கொண்டு வக 
தாள்‌. விரூபாக்கன்‌: “நாம்‌ பெற்ற தவக்கொழுந்துக்‌ 
திசையக்‌ குலசிரேட்டனாய்ப்‌ பிரமசாரியாய்‌ வேதவித்‌ 
தாய்‌ மகாசைவனாய்‌ உள்ளவனொருவன்‌ எப்போது வரு 
வானே!” என்று தன்னெஞ்சோடு சொல்லிக்கொண்டி. 
ருந்தான்‌. 

கெளரிக்கு எட்டுவயசாகும்‌ பொழுது, ஒருநாள்‌, 
அயலூரின்‌ உள்ள ஒரு வைணவப்‌ பிரமசாரி, அம்கே 
வந்து பிச்சை கேட்டான்‌. வீரூபாக்கன்‌, அவனுடைய 
கோத்திரமுதலியவற்றை வினவாது, தான்‌; தவத்தினால்‌ 
வருந்திப்‌ பெற்ற கெளரியை அவனுக்குக்‌ கொடுக்கத்‌ 
அணிந்து, சலத்தை எடுத்து அவன்‌ கையிற்‌ பெய்தான்‌. 
கெளரியினுடைய மாதாவுஞ்‌ சுற்றத்தாரும்‌ அதைக்‌ கே 
ட்டு, மனந்‌ களர்ந்து; “இப்பிராமணனுடைய ஊர்‌ குலங்‌ 
கோத்திரங்‌ குடிமை சூ ச்திரங்‌ கல்வி ஒழுக்கம்‌ என்பவை 
களை அறியாது, கன்னியைத்‌ தானஞ்செய்தானே! இத 
ற்கு யாஅ செய்வோம்‌!” என்று கலங்கி, அவனுடைய 
கோத்திர முதலியனவெல்லாம்‌ ஆராய்ந்தறிந்து: “இவன்‌ 
ஈம்மரபுக்குச்‌ சமமாயுள்ளவனே; ஆயினும்‌, வைணவனெ 
ன்னும்‌ குற்றமொன்றுண்டு, தானஞ்‌ செய்தபின்‌ இனி 
மறுப்ப தெங்கனம்‌! விவாகஞ்செய்துகொடுப்பதே தகுதி 
என்று இசைக்தார்கள்‌. இசைந்த பீன்பு, விரூபாக்கன்‌, 
வேதத்துள்‌ விதிக்கப்பட்ட எட்டுவகை மணங்களுள்ளும்‌ 
முதலாவ தாதிய பிரமமணத்துக்குக்‌ கூறிய விதிப்படி, தன்‌ 
கன்னியைப்‌ பொன்னினாலே புதைத்து, லாரன்‌, 
அந்தப்‌ பிர்மசாரிக்கு விவாகள்‌ செய்து கொடுத்தான்‌; 

5 ARANAHOPADHYAYE 


௧௧௬ லிருத்தகுமாரபாலரானபடலம்‌, 


பின்‌ ப்ற்பல வரிசைகள்‌ செய்‌ த, கெளீரியை மணமகனோ 
டும்‌ அவன து ஈகரத்துக்கு விடுத்தான்‌, 

வைணவப்பிராமணன்‌ மணமகளோடு தன்‌ வீட்டிற்‌ 
புகும்பொழுது, அவனுடைய தாய்‌ தந்தையர்கள்‌, அம்ம 
ணமகளுடைய சிவவேடத்தையுஞ்‌ சிவ செதையையும்‌ பார்‌ 
த்துப்‌, பொறாமையினாலே தங்களுடல்போல மனமும்‌ 
வெந்து, அவளை வெறுத்து, வேறாக ஓ.துக்கி, நிந்தை செய்‌ 
தொழுகுவாராயினர்கள்‌; ஒருநாள்‌, அயலூருக்குத்‌ தங்‌ 
கள்‌ சுற்றத்தாருடைய கலியாணத்துக்குப்‌ போக நினை 
ந்து, கெளரியைத்‌ தனியே வைத்துவிட்டு, வீட்டைப்‌ பூட்‌ 
டி.க்கொண்டு, தாங்கள்‌ போனார்கள்‌. 

மனமாசை ஒழிப்பது விபூதியே என்று உபநிடதம்‌ 
கள்‌ சொல்லக்‌ கேட்டும்‌ மண்ணைப்‌ பூசும்‌ வடி.வத்தையு 
டைய வைணவர்கள்‌ அகன்ற பின்பு, வீட்டிலே தனித்த 
ருக்கும்‌ கெளரியானவள்‌, சிவனடி.யார்களைக்‌ காணப்பெ 
றாமையால்‌ மனக்கவலைகொண்டு, இப்படியே சிர்திப்பாளா 
யினாள்‌: “சிவனடியாரிடத்‌ த” அன்பில்லாத மனமே இரு 
ம்ப்‌; சிவனடியாருக்கு நகாடோறுந்‌ தொண்டு செய்யாத 
சரீரமே மரம்‌; காது கண்‌ முதலிய ஐநதஇிரதிரியங்களையுஞ்‌ 
சிவனடியாரிடத்துச்‌ செலுத்தாத வடிவமே பாவை; வேத 
த்தினலே அதிக்கப்படுஞ்‌ சைவநெறியல்லாத நெறிகளே 
பிறவிநெறிகள; எல்லாவுயிர்களுக்கும்‌ உறுதிகளாயுள்ள 
வை இம்மை மறுமை யின்பங்களே, அவைகளைக்‌ கொடு 
கக வல்லவர்‌, எல்லாக்‌ தாமேயாய்‌ உயிர்க்குயிராயுள்ள 
சிவபெருமானே; அவர்‌ தம்மன்பர்களுக்கு மனம்‌ வாக்குக்‌ 
காயம்‌ என்னும்‌ மூன்றாலுஞ்‌ செய்யப்படும்‌ மெயப்பத்தி 
வழியே வந்தருள்‌ செய்வர்‌. அப்பத்தி வழி நிற்பவருக்குப்‌ 
பிறவித்‌ துன்பத்தை நீக்கும்பொருட்டு எடுத்த வடிவம்‌, 
அவருடைய அடியாரது இருவேடமன்றோ!” என்றிப்ப 
டிச்‌ சிந்தித்துக்‌ கவலைகொண்டிருக்தாள்‌. 

அப்பொழுது பெருங்கருணாரிதியாகிய சிவபெரு 

மரன்‌, ஈழைதிரை முதிர்ந்த ஒரு விருத்தப்‌ பிராமணவடி. 


விருத்தகுமாரபாலரான படலம்‌, ௧௧௭ 


வங்கொண்டு, விபூதி தரித்துச்‌, சரசினுவ்‌ காதுகளினுங்‌ 
கழுத்தினும்‌ மார்பினும்‌ புயங்களினுங்‌ கைகளினும்‌ உருத்‌ 
திராக்ஷமாலை தரித்துக்‌, கையிலே ஒரு பழைய பெரிய புத்‌ 
தகர்‌ தாங்கிச்‌, சரிக்த கெளபினவுடையும்‌ உத்தரீயம்‌ 
இட்ட தோளும்‌ பூணூலணிந்த மார்புக்‌ தலை நடுக்கமுங்‌ 
குனிர்தசைகன்ற திருமேனியும்‌ ஒரு கையிற்‌ பிடித்த 
குடையும்‌ ஒருகையாலூன்றிய தண்டும்‌ உடையவராகிப்‌, 
பலநாட்‌ போசனஞ செய்யாத பெரும்பசியினர்போல 
மிக வாடி. வந்து, கெளரி இருக்கும்‌ வீட்டிற்‌ புகுந்தார்‌. 
கெளரி, அது கண்டு, மிக்க ௮ன்போடெழுர்து, அவரை 
ஆசனத்திருத்தி, ஈமஸ்கரித்தெழுந்து, அஞ்சலி செய்து 
நின்று: “எம்பெருமானே! உம்மை இங்கே தரிசிக்கத்‌ தமி 
யேன்‌ என்ன மாதவஞ்‌ செய்தேனே!” என்றாள்‌. விருத 
தப்பிராமணர்‌: “படத்து நாம்‌ உன்னிடத்துக்கு வந்தேம்‌?' 
என்றார்‌. அதற்குக்‌ கெளரி: “நம்மவர்கள்‌ வீட்டைப்‌ பூட்‌ 
டிக்கொண்டு போய்விட்டார்களே” என்றாள்‌. விருத்தப்‌ 
பிராமணர்‌: “நீ உன்‌ கையினாலே தொடுமுன்‌, பூட்டிய 
பூட்டு விடும்‌, நீ திறந்து விரைந்து சமைக்கக்கடவாய்‌? 
என்றார்‌. தவக்கொழுந்தாயெ கெளரி அப்படியே செய்து, 
மடைப்பள்ளியினுள்ளே புகுந்து; சமையல்‌ பண்ணிப்‌, 
புறத்து வக்து: “எம்பெருமானே! திருவமுதுசெய்ய எழு 
நதருளும்‌'” என்று விண்ணப்பஞ்செய்த, அவருடைய 
திருவடிகளை விளக்கி, அந்தத்‌ திர்த்தத்தைத்‌ தன்சரசன்‌ 
மீது தெளித்த, அவரை உள்ளே புகுவித்து, ஆசனத்திரு 
த்தி, அன்னம்‌ கறி முதலியவற்றைப்‌ படைத்து நறுமலர்‌ 
களினால்‌ அருச்‌சிச்துத்‌, தூபதிபங்களுங்‌ கர்ப்பூராராத்திரி 
கழமுங்‌ காட்டி, ஈமஸ்கரித்து, இன்சொற்களைச்‌ சொல்லித்‌, 
திருவமுது செய்வித்தாள்‌. 

விருத்தப்‌ பிராமணர்‌, திருவமுது செய்தருளியவுட்‌ 
னே, மூப்பும்‌ விபூதிதாரணமும்‌ உருத்திராக்ஷதாரணமும்‌ 
நீங்கப்‌, பதினாறு பிராயமும்‌ மன்‌ மதனையும்‌ வென்ற அழ 
கும்‌ உடையதாய்க்‌ கலவைச்சாந்தணிர்து இரத்தினாபர 
ணங்கள்‌ தரித்ததாயுள்ள ஒரு காளைவடிவங்‌ கொண்டிரு 


சக NAHAMAHOPADHVAVA 
OF. UY, SWAMINATHA IYER ஸார்‌ 


௧௧௮ விருத்தகுமாரபாலரானபடலம்‌, 


ந்தார்‌. கற்பினிற்சிறந்த கெளரி, அத கண்டு, நடுநடுங்கிக்‌, 
கை செரித்துத்‌ திகைத்து, வேர்த்துக்‌, ௯.6, ஒருபுறத்தே 
ஒதுங்கி நின்றாள்‌. அப்பொழுது கலியாணத்தின்டொரு 
ட்டு அயலூருக்குச்‌ சென்ற வைணவர்கள்‌, மீண்டு வநத, 
வீட்டிற்‌ புகுந்தார்கள்‌. புகுதலும்‌, காளைவடிவினராய்‌ 
இருந்த அந்தப்பிராமணர்‌, நெற்றியில்‌ விபூதியணிந்த ஒரு 
குழந்தை வடிவங்கொண்டு, காற்பெருவிரலைச்‌ சுவைத்துக்‌, 
கண்ணீர்‌ துளும்ப வாய்விட்டழு தகொண்டு, ஆடையின்‌ 
மீது டெக்தருளினார்‌. கெளரியினுடைய மாமி, ௮த கண்டு, 
கெளரியை நோக்க: “இக்குழந்தை ஏது” என்று கேட்‌ 
டாள்‌. அதற்குக்‌ கெளரி: “தத்தனுடைய மனைவி, இங்கு 
வந்து, இக்குழந்தையைச்‌ சிறிதபோது பார்த்துக்கொள்‌' 
என்று வைத்துவிட்டுப்‌ போனாள்‌” என்றாள்‌; என்னுமுன்‌, 
மாமியும்‌ மாமனும்‌, மனங்கலங்கக்‌ கண்கள்‌ சேப்பக்‌ கோ 
பித்து: “எலும்புகளைப்‌ பூண்டு சுடுகாட்டில்‌ ஆடுகின்ற 
உருத்திரனிடத்தே அன்பு பூண்டவனுடைய குழந்தையி 
ன்மேலே நீ பிரீதியுடையவளாய்‌ இருக்கின்றாய்‌, நீயும்‌ எம 
க்காகாய்‌” என்று சொல்லிக்‌, கெளரியைக்‌, குழந்தையை 
யுங்‌ கொண்டு வீட்டை விட்டுப்‌ போம்படி, துரத்தினார்‌ 
கள்‌, தாயில்லாப்‌ பிளளைமுகத்தைப்‌ பார்த்துத்‌ தெருவி 
னிடத்தே தளர்சன்ற கெளரி, சோமசுந்தரக்கடவுளை த்‌ 
தன்மனசினுள்ளே தியானித்துக்கொண்டு, உமாதேவியாரு 
டைய மந்திரத்தை உச்சரித்தாள்‌, உச்சரித்தலும்‌, அழுத 
குழந்தை, ஆகாயத்திலே இடபவாகனத்தின்மேலே சவ 
பெருமானாய்த்‌ தோன்றக்‌ கண்டாள்‌. சிவபெருமான்‌ , தம 
திடப்பாகத்துள்ள உமாதேவியாருடைய மர்திரத்தைச்‌ 
செபித்த அந்தக்‌ கெளரியை, அவ்வுமாதேவியின்‌ வடிவா 
க்கிப்‌, பலருங்‌ கண்டு வணங்க, இடபத்தின்மேலேற்தித்‌, 
தேவர்கள்‌ பூமாரி பொழிய, அகாயமார்ககமாக எழுர்தரு 
ளினார்‌. பூமியிலுள்ளோர்கள்‌ களிப்புற்று அதிசயித்தார்கள்‌, 
தீர ச்சிற்றம்பலம்‌, 


ண ட்ட்ட அட 


இருபத்‌ துகான்காவ.து 
மாறியாடினபடலம்‌, 
அடேல்‌ ல்‌ 
விக்ரெமபாண்டியன்‌, தன்புத்திரனாயெ இராசசேகர 
பாண்டியனுக்கு முடி சூட்டிவிட்டுத்‌, தான்‌ சிவலோகத்‌ 
தை அடைந்தான்‌. இராசசேகரபாண்டியன்‌, சிவபெரு 
மான்‌ ஆனந்தவடிவமாய்‌ வெள்ளியம்பல த்‌ இன்‌ கண்‌ நின்று 
செய்தருளும்‌ திருகிருத்தத்தில்‌ வைத்த அன்பு மிகுதியி 
லே பசக நாலொன்ரறொழித்து, மற்றை யறுபத்துமூ 
ன்று கலைகளையும்‌ கற்றுச்‌, செங்கோலோச்‌சி அரசியற்று 
வானாயினான்‌. 
அக்காளிலே, சோழகாட்டிலே, கரிகாற்சோழனென்‌ 
பவன்‌, அறுபத்துகானகு கலைகளும்‌ பயின்றுகொண்டு, திரு 
வானைக்காவில்‌ எழுர்தருளியிருக்கின்ற சிவபெருமானுக்கு 
அன்பு பூண்டவனாய்‌, அரசு செய்வானாயினான்‌, அச்சோழ 
னுடைய வாயிலிலுள்ள ஒரு புலவன்‌ வந்து, இராசசேகர 
பாண்டியனைக்‌ கண்டு: “மகாராசாவே! எம்முடைய கரி 
காற்சோழனுக்கு அறுபத்துநான்கு கலைகளும்‌ வரும்‌; உன 
க்கு அவைகளுள்‌ ஒன்று வராது; அது பரததூல” என்‌ 
மூன்‌, அவவார்த்தை மானத்தை மிக மூட்ட, இராசசேக 
பாண்டியன்‌, அகுலத்தின்‌ மூழ்கிய மனத்தனாகிச்‌: “சிவ 
பெருமானுடைய நடனத்தை நானும்‌ அடுதற்கு மனம்‌ 
விரும்பியதே; இதுவும்‌ எம்பெருமானுடைய இருவருளே ” 
என்று கினைக்து, பசத நூலைக்‌ கற்று அவ்வழியே பரதமும்‌ 
பயின்று வல்ல புலவர்களை வருவித்து, அவர்களுக்கு வே 
ண்டுவனவற்றையெல்லாம்‌ வெறுப்ப வெறுப்பக்‌ கொடுக்‌ 
அப்‌, பரத நூலுங்‌ கசடறப்‌ பயின்றான்‌. 


பாண்டியன்‌, இக்கூத்துப்‌ பயிலும்பொழுது தன்னு 
உடம்பிலே மிக வருத்த நேரயடைந்து; “இந்த வருத்தம்‌ 
வெள்ளியம்பலத்தாடுஞ்‌ சிவபெருமாறுக்கும்‌ உண்டே. 
பிரம விட்டுணுக்களாலுங்‌ காணப்படாத இருவடிகளுள்‌ 
ஒன்றே நோவும்வண்ணம்‌ நெடுங்காலம்‌ நிற்கின்றதே. 
ஐயையோ! இக்கூத்தைக்‌ கற்று வருத்தமுற்றதிக்தும்‌, 


௧௨௦ மாறியாடின படலம்‌. 


இதை நான பார்த்துக்கொண்டிருப்பீதா தருமம்‌! பிறவிக்‌ 
கடற்‌ கரைகாணுநாள வந்தடுப்பவர்‌ யாவராயினும்‌, அவ 
ருக்கெல்லாம்‌ போகமோக்ஷங்களைக்‌ கொடுத்தருளும்‌ எம்‌ 
பெருமான்‌ செய்யும்‌ இந்தக்கூத்தை நான்‌ எப்படிப்போ 
ய்த்‌ தடுப்பது! இது தகாது; ஆயினும்‌, அருமைத்‌ திருவடி. 
வருந்துமே'” என்று சிந்தித்து வருத்தமுற்றான்‌. பின்பு: 
பஇதற்திதுவே துணிவு” என்றுகினைந்து எழுந்து போய்ச்‌, 
சிவராத்திரியிலே திருக்கோயிலை அடைந்து, சிவபெருமா 
னுக்கு நான்கு யாமழும்‌ விசேடபூசை செய்வித்து, வெள்‌ 
ளியம்பலத்‌ இருக்கூத்தைத்‌ தரிசித்து வணங்கக்‌, கண்ணீர்‌ 
சோரச்‌ சரசின்மீது கை கூப்பி நின்று: “எம்பெருமானே! 
நின்ற இருவடியை எடுத்து வீசி, எடுத்த திருவடியைக்‌ 
கழே யூன்றி, இன்றைக்கு அடியேன்‌ காணும்படி மாறி 
யாடித்‌, தமியேனுடைய வருத்த முழுசையும்‌ தீர்த்தரு 
ளும்‌; ௮ங்ஙனஞ்‌ செய்யாதொழிவீராயின்‌ அடியேன்‌ இறச 
அவிடுவேன்‌” என்று விண்ணப்பஞ்‌ செய்துகொண்டு, வெ 
பெருமானெதிரே தன்‌ உடைவாளை நாட்டி, அதின்மேலே 
குப்புற விழப்‌ புகுந்தான்‌. புகுழுன்‌, அன்பிற்கெளியரா 
கிய சிவபெருமான்‌, தமதிடப்பாதத்தை ஊன்றி, வலப்பா 
தத்தை எடுத்து வீரி, மாறியாடிக்‌ காட்டினார்‌: பாண்டிய 
னுடைய மனக்க வலேயையும்‌ மும்மலத்தையும்‌ ஓட்டினா; 
அவளைப்‌. பரமானந்தக்‌ கடலிலே வீழ்த்தினார்‌. பேரின்பக்‌ 
கடலுள்‌ வீழ்ந்த பாண்டியன்‌, தன்‌ மனம்‌ வாக்குக்காயம்‌ 
என்னும்‌ மூன்றுஞ்‌ சவபெருமானுடையனவேயாக, அன்‌ 
பே வடிவமாய்‌ நின்‌ று, இங்கனக்‌ துதிப்பானாயினான்‌:-- 


பெரியாய்சரணஞ்சிதியாய்ச ரணய்‌ 
கரியாயெவங்கணனேசரணம்‌ 

. அரியாயெளியாயடிமாதிஈடம்‌ 
புரிவாய்சரணம்புனிகாசரணம்‌, (௧) 


நதியாடியசெஞ்சடையாய்சசைவெண்‌ 
மதியாப்மதியாதவர்தம்மதியிற்‌ 
பதியாய்பதினெண்கணமும்பரவுந்‌ 
*அதியாம்சரணஞ்சுடரேச ரணம்‌, (௨) 


பழியஞ்சினபடலம்‌, ௧௨௧ 


பழையாய்புதியாய்சரணம்பணிலக்‌ 
குழையாய்சரணங்கொடுவெண்மழுவாள்‌ 
உழையாய்சரணம்முருகாதவர்பால்‌ 
விழையாய்சரணம்விகிர்தாசரணம்‌. (௩) 
இருளாய்வெளியாய்சரணம்மெனையும்‌ 
பொருளாகநினைர்துடிராதரனமால்‌ 
தெருளாதநடர்தெரிவித்தெனையாள்‌ 


அருளாய்சரணமமழகாசரணம. (௪) 
அயனத்தனெனப்படுமாடரவச்‌ 

சயன த்தவனைத்தருதத்‌ தவநால்‌ 
வயனத்தவவானவர்வானவசேல்‌ 
நயனத்தவணாயகனேசரணம்‌. (௫) 


இப்படித்‌ ததித்து வ்ணற்‌ஒ! “இந்தத்‌ இருகடம்‌ யாவ 
ர தரிசிக்கும்படி எக்காலத்தும்‌ இப்படியே நின்றருளல்‌ 
வேண்டும்‌; அடியேன்‌ வேண்டும்‌ வரம்‌ இது” என்று 
விண்ணப்பஞ்செய்து, வண்ங்கனான்‌. சிவபெருமான்‌, 
அன்று தெர்டங்கி இன்றுவல்ரயும்‌ அம்மாறியாடுந்‌ இருக்‌ 
கோலத்தின ராயே, நின்‌ றருள்‌கன்ருர்‌, 
திரச் சிற்றம்பலம்‌. 
பைக்க ல்‌ 


இருபத்தைந்தாவது 
பழியஞ்சினபடலம்‌, 
அலல்‌ செல்க 
சிலகாலஞ்‌ சென்றபின்பு, இராசசேகரபாண்டியன்‌, 
தன்‌ புத்திரனாகிய குலோத்துங்கபாண்டியனுக்குக்‌ சன்ன 
ரசைக்‌ கொடுத்துவிட்டுத்‌, தான்‌ வெள்ளியம்பலத்தின்‌ 
கண்ணே இருகிருத்தஞ்‌ செய்தருளுஞ்‌ சிவ்பெருமானு 
டைய திருவடி நிழலிற்‌ கலந்து, பேரின்‌ பமுற்றான்‌. 
குலோத்துங்கபாணடியன, காடோறுஞ்‌ சோமசுந்த 
ர்க்கடவுளை அன்போடு வழிபடு நியமம்‌ பூண்டான்‌, ௮வ 
னுக்கு மனைவியர்‌ பதினாயிரவர்‌. அப்பதினாயிரவருக்கும்‌, 
ஒவ்வொருத்திக்கு அவ்வாறு குமர்ரராக, அறுபதினாயிரங்‌ 
குமாரர்கள்‌ பிறந்தார்கள்‌. அவர்களுள்ளே முதற்‌ பிறந்த 
வன்‌ பெயர்‌ ௮னந்தகுணன்‌, 


௧௨௨ பழியஞ்சினபடலம்‌. 


அக்குலோத்துங்கபாண்டியன்‌ அரசியற்றுகாளிலே, 
திருப்புத்தூரினின்றும்‌ ஒரு பிராமணன்‌, தன்‌ மனைவியோ 
டுங்‌ குழக்தையோடுந்‌ தன்‌ மாமனிடத்துக்கு மதுரையை 
நோக்கிக்‌, காட்டுமார்க்கமாக வருவானாயினான்‌. வரும்‌ 
பொழுது, தண்ணீர்த்தாகம்‌ கொண்டு வருந்துகின்‌ ற மனை 
வியை, வழியிலே நிற்கும்‌ ஒராலமரநிழலின்‌ ழே, குழ௩்‌ 
தையுடன்‌ இருத்திவிட்டுத்‌, தான்‌ சலந்தேடிப்‌ போயினான்‌. 
அவ்வாலமரத்தின்மேலே முன்னாளில்‌ எய்யப்பட்ட ஒரு 
கூரிய பாணங்‌ கோப்புண்டு டெந்தது, காற்று வீசுதலி 
னால்‌ அப்பாணம்‌ விழுந்து, அங்கிருந்த பார்ப்பனியுடைய 
வயிறுருவச்‌ தைத்தது. தைத்தலும்‌, அவளிறந்தாள்‌. அப்‌ 
பொழுது அம்பு தொடுத்த வில்லையுடைய ஒரு வேடன்‌, 
வெய்யிலுக்கொதுங்கு நிழல்‌ தேடி, அவ்வாலமர நிழலில்‌ 
வந்து, பக்கத்தில்‌ இளைப்பாற நின்றான்‌. தண்ணீருக்குப்‌ 
போன பிராமணன்‌, தண்ணீர்‌ கைக்கொண்டு திரும்பி 
வந்த பொழுது, இரத்தம்‌ பெருக இறந்து கிடந்த பார்ப்ப 
னியைக்‌ கண்டு, சமீபத்திற்‌ சென்று, மனம்‌ கலங்கி அறி 
வழிந்து: “இவளைக்‌ கொன்றவர்‌ யாவரோ!” என்து தேடி. 
னன்‌; அப்பொழுது அம்மரத்தின்‌ ஒருபக்கத்திலே கின்ற. 
வேடனைக்‌ கண்டு; “இவ்வேடன்‌ அம்பு தொடுத்த வில்‌ 
லோடு நிற்கின்றான்‌. இவனே என்‌ மனைவியைக்‌ கொன்ற 
வன்‌” என்து கினைந்து: “அடா! என்‌ மனைவியைக்‌ கொன்‌ 
றவன்‌ நீயே” என்று சொல்லிப்‌ பாண்டியன்‌ மே லாணையி 
ட்டு, அவ்வேடனை வலிர்‌ தழைத்துக்கொண்டும்‌, பிரேதத்‌ 
தைத்‌ தன்‌ முதுசிலிட்டுக்கொண்டும்‌, குழந்தையைத்‌ தன்‌ 
னரையில்‌ ௮ணைத்துக்கொண்டும்‌, தாய்முலைப்பாலை விரு 
ம்பி அழுகின்ற குழந்தையைக்‌ காணுந்தோறுங்‌ கண்ணீர்‌ 
சோர விம்மி விம்மி ௮ழுதுகொண்டும்‌, சக்கர நடந்த, 


மதுரையை அடைந்தான்‌, 

பிராமணன்‌, பாண்டிய்னுடைய வாயிலிற்‌ சேர்ந்து, 
வேடனை முன்‌ விட்டுப்‌, பீரேதத்தைக்‌ ழே போட்டு, வா 
யிற்காவறகாரர்கள்‌ கேட்கக்‌ கண்களினின்றும்‌ அக்கினி 


பழியஞ்சினபடலம்‌, ௧௨௩ 


திர்தக்‌ கையோங்கி நின்று! “மகாரர்சாவே! முறையோ 
முறையோ! அரசனுறங்கும்‌ பொழுதும்‌ அவனுடைய 
ஆணையினால்‌ உலகமெல்லாம்‌ தருமநெறி வழுவாமற்‌ காக்‌ 
கப்படும்‌ என்பர்கள்‌ பெரியோர்கள்‌. இவ்வேடன்‌ செய்த 
கொலையைக்‌ காவாதபோது அது எப்படிப்‌ பொருந்தும்‌” 
என்றான்‌. 

வாயிலாளர்கள்‌ பாண்டியன்‌ முன்பு போய்‌: “மகாரா 
சாவே! ஈங்கோயில்‌ லாயிலிலே, ஒரு பிராமணன்‌, தன்‌ 
மனைவியைக்‌ கொன்றவன்‌ இவனென்று ஒரு வேடனை 
முன்னே விட்டுப்‌, பிரேதத்தைப்‌ போட்டு முறையிடுகின்‌ 
முன்‌” என்று விண்ணப்பஞ்செய்தார்கள்‌. உடனே பாண்‌ 
டியன்‌ அஞ்சி; “என்‌ செங்கோன்முறைமை நன்று ஈன்று” 
என்று சொல்லி, மனச்‌ தளர்க்து, புறத்தில்‌ வந்து, பி. ராம 
ணனைப்‌ பார்த்து: ஐயா! நீ ஏன்‌ வருந்‌.துகின்றாய்‌? சொல்‌” 
என்றான்‌. பிராமணன்‌: “மகாராசாவே! நான்‌ இவளை ஓரா 
ல்‌. மர நிழலில்‌ இருத்திவிட்டுப்‌ போய்த்‌ தண்ணீர்கொண்டு 
வருமுன்‌, இவ்வேடன்‌ இவளைக்‌ கொன்றுவிட்டு அயலிலே 
நின்றான்‌” என்றான்‌. பாண்டியன்‌, அது கேட்டவுடனே, 
வேடனைப்‌ பார்க்க, வேடன்‌ வணக்கி நின்று; “அடியேன்‌ 
இளைப்பாறும்பொருட்டு அந்த மர நிழலின்‌ ஒருபக்கத்தி 
லேபோய நின்றேன்‌; சான்‌ இவளைக்‌ கொன்றவனல்லேன்‌) 
கொன்றவரைக்‌ கண்டவனு மல்லேன்‌”' என்றான்‌. அதற்கு 
எதிர்‌ நின்றவர்கள்‌: “இவளுடைய உடம்பிலே அம்பேறு 
ண்ட தென்னை!” என்றார்கள்‌. வேடன்‌: “மெய்யாகவே 
'நானொன்றும்‌ அறியேன்‌” என்றான்‌. அது கேட்ட மந்திரி 
மாரும்‌ பிறரும்‌: (இவன்‌, நானிக்கொலை செய்தவனல்‌ 
லேன்‌ என்று சொல்வதன்‌ நிச்‌, செய்தேன்‌ என்று ஒப்பு 
வானா? இவனைச்‌ தண்டித்தாலன்‌ றி உண்மை சொல்லான்‌” 
என்றார்கள்‌. பாண்டியனும்‌: “அப்படியே செய்யுங்கள்‌” 
என்றான்‌. தண்டஞ்‌ செய்வோர்கள்‌ வேடனைத்‌ தண்டித்‌ 
திக்‌ கேட்க, அவன்‌ முன்னே சொல்லிய சொற்‌ பெயரா 
மலே சொல்லி; “இன்னும்‌ நன்றாக ஆராயுங்கள்‌” என்றான்‌. 
அப்பொழுது பாண்டியன்‌: “இவன்‌ கடுர்தண்டத்துக்கும்‌ 


௧௨௪ பழியஞ்சினப்டல்ம்‌, 


அஞ்சுகின்றானில்லை; ஒருவார்த்தையாகவே பேசுகின்றான்‌ ; 
இவன்‌ முகத்திலே கொலைக்குறிப்புச்‌ சிறிதும்‌ தோன்‌ நிற்‌ 
திலது. பகைவரா! மிருகமா! பறவையா! வழிவந்த இப்‌ 
பெண்ணைக்கொன்றதனால்‌ இவனுக்கு வரும்‌ பயன்‌ யாது: 
வேட்டைக்காரர்‌ மிருகத்‌ துக்கெய்த அம்பு இலக்கிற்றப்பி 
இவளுடம்பில்‌ ஏறுண்டதோ!*ஒன்று மறியேனே'” என்று 
நினைந்து, பிராமணனை கோக்‌; “இதனுண்மையை ஈன்‌ 
றாக ஆராய்ந்து, உன்‌ கவலையை ஒழிப்பேன்‌; நீ அஞ்சர்தே; 
உன்‌ மனைவியினுடைய மயான 'திருத்தியத்தை முடித்துக்‌ 
கொண்டு வா” எனறேவிவிட்டு, வேடனைச்‌ சிறையிடு 
வித்தான. 

பின்பு பாண்டியன்‌, மயானகிருத்திய முடித்து வந்த 
பிராமணனைத்‌ தன்‌ கோயில்‌ வாயிலில்‌ இருத்திவிட்டுத்‌, 
தான்‌ போய்ச்‌, சோமசுந்தரக்கடவுளை வணங்கி; “எம்பெ 
ருமானே! பார்ப்பனி கொலையுண்ட து இவ்வேடனாலோ 
பிறராலோ என்பது த்ருமநூலாலே சிறிதும்‌ ௮றிவரிதாயி 
ருந்தது. நீர்‌ உமது தஇருவருளினாலே தமியேனுக்கு இதனு 
ண்மையை உண்ர்த்தியருளும்‌'' என்று பிரார்த்தித்தான்‌. 
அப்பொழுது ஆசாயத்தினின்றும்‌! பாண்டியனே! இந்த 
ஈகரத்துக்குப்‌ புறத்திலுள்ள செட்டித்தெருவில்‌ ஒருவீட்‌ 
டிலே இன்றிரவு கலியாண நடக்கும்‌; அங்கே மீ பிராமண 
னுடனே வா. இதனுண்மையை உனக்கு அறிவிப்பேம்‌”” 
என்று ஓரசரிரிவாக்குத்‌ தோன்றியது, அத்திருவாக்கைச்‌ 
செவிமடுத்த பாண்டியன்‌ அன திரவு வேறு வேடம்‌ பூண்டு, 
பிராமணனுடனே ௮க்கலியாணவீட்டிற்‌ போய்‌, ஒருபக்க 
தீதிலிருந்தான்‌. அப்பொழுது இயமனால்‌ அங்கு விடுக்கப்‌ 
பட்ட தூதரிருவருள்‌ ஒறாவன்‌, மற்றவனைப்‌ பார்த்து: 
“இன்றைக்கே இம்மணமகனுடைய உயிரைக்‌ கொண்டுவ 
ரும்படி. இயமன்‌ அஞ்ஞாபித்தானே. இவனுடம்பில்‌ ஒரு 
வியாதியும்‌ இல்லையே. யாதொரு காரணமுமின்றி இவனு 
யிரைக்‌ கொள வதெப்படி! இதற்கு யாதசெய்வேம்‌!” என்‌ 
ரான்‌. அதற்கு மற்றவள்‌: ““இற்றைப்பகலிலே ௮லமரத்‌ 
தில்‌ ஏறுண்டு இடர்த அம்பு அதன்‌ 8ழிருக்த பார்ப்பனி 


ப ழியஞ்செபடலம்‌, ௧௨டு 


மீது காற்றினால்‌ விழும்படி. செய்து, அவளுடைய உயி 
ரைக்‌ கவர்ந்தே மன்றோ. அப்படியே இப்பொழுது கலியா 
ணவாரவாரத்தினாலே புறத்து நின்ற பசுவொன்று வெரு 
ண்டு, கயிற்றை அறுத்துக்கொண்டு, ஓடிவந்து இம்மணம 
கனை முட்டும்படி செய்து, இவனுயிரைக்‌ கவர்வேம்‌'' என்‌ 
ரன்‌. அது கேட்ட பாண்டியன்‌ பிராமணனைப்‌ பார்த்து; 
“இந்த வார்த்தையைக்‌ கேட்டாயா!” என்றான்‌. அதற்குப்‌ 
பிராமணன்‌: “(இவன்‌ இப்படியே இறந்தால்‌, என்‌ மனைவி 
இறக்த தும்‌ அப்படியே என்று செளியலாம்‌; இருந்து பார்‌ 
ப்பேம்‌" என்றான்‌, கலியாணம்‌ அரம்பிக்கும்பொழுத, 
வாத்தியவோசையினாலே, ஒரு பசு, வெருண்டு கயிற்றை 
அறுத்துக்கொண்டோடிப்‌ போய்‌, மணமகனை முட்ட, 
அவன்‌ இறந்தான்‌. மணமகனே பிணமகனாயும்‌ மணப்ப 
றையே பிணப்பறையாயும்‌ வாழ்த்தொலியே அழுகையொ 
லியாயுங்‌ கழியும்படி, கணப்பொழுதினுள்ளே பிறந்திறக்கி 
ன்ற இச்சரீரத்தினாலே பெறற்பாலதாகிய பிரயோசனத்‌ 
க அறிவுடையவரே பெறுவர்‌; அதிவில்லாதவருக்கு இச்‌ 
சரிரத்தினால்‌ ஒரு பிரயோசனமு மில்லை, 

ராமணன்‌ அதைக்‌ கண்டு; “என்ன காரியஞ்‌ செய்‌ 
தேன்‌” என்று சொல்லித்‌, தன்‌ மனைவி இறந்ததனால்‌ உண்‌ 
டாகிய துக்கத்தினும்‌ அதிக துக்கங்கொண்டான்‌, பாண்‌ 
டியன்‌, பிராமணனோடுர்‌ தன்கோயிலிலே புகுர்து, மந்திரி 
மாருக்கும்‌ பிறருக்கும்‌ இதைச்‌ சொன்னான்‌, பின்பு பிரா 
மணனைப்‌ பார்த்து: “6 இன்னும்‌ ஒருகலியாணமுடி. த்துக்‌ 
கொள்ளக்‌ கடவாய்‌” என்று சொல்லி, அவனுக்கு வேண்‌ 
டும்‌ பொருள்‌ கொடுத்து, ௮வனையனுப்பிகிட்டு, வேடனைச்‌ 
சிறையினின்‌ று நீக்குவித்‌ த: “நாம்‌ அறியாமையினலேசெ 
ய்த கொடுந்தண்டத்தைப்‌ பொறுத்துக்கொள்ளக்‌ கட 
வாய்‌” என்று சொல்லி, அவனமேல்‌ அருள்‌ சுரந்து, அவ 
னுக்கு வேண்டுவன கொடுத்து, அவனையும்‌ அனுப்பிவிட 
டான்‌. அதன்‌ பின்‌ இருக்கோயிலையடை. து, சோமசுந்தரக்‌ 
கடவுளை வணங்க: “எம்பெருமானே! நீர்‌ பாவியேனபொ 


ர்டுப்‌ பழியஞ்சுஈாதராழிருந்தர்‌” என்று கொல்லித்‌ ததி 


௧௨௬ மாபாதக ந்தாத்தபடலம்‌. 


தீது, விசேடபூசை செய்வித்து, உலூனுக்கு உயிராயிரு 
த்து, அரசியற்றினான்‌, 
திருச்சிற்றம்பலம்‌. 
இருபத்தாமுவது 
மாபாதகந்தீர்‌ த்தபடலம்‌, 
EE த. ரம 

குலோத்துங்கபாண்டியன்‌ அரசியற்று நாளிலே, அவ 
ந்தி நகரத்தில்‌ ஒரு பிராமணன்‌ இருந்தான்‌. அவன்‌ பனேவி 
இரதியையும்‌ வென்ற அழகுடையவள்‌. அவளிடத்தில்‌ 
ஒரு கொடியபாவி பிறந்தான்‌. அவன்‌ காமமிகுதியினாலே 
தன்‌ மாதாவை விரும்பினான்‌; அவளும்‌ அதற்குடன்பட்‌ 
டாள்‌. அப்பெருங்‌ கொடும்பாவி மரதாவைக்‌ கலந்தொழு 
ரூம்‌ ஒழுக்கத்தைப்‌, பிதாக்‌, குறிப்பினால்‌ அறிந்து, பிறர்‌ 
செவிப்படாவண்ணம்‌ உளளத்தடக்கனான்‌. வேறொருகா 
ஊிரவில்‌ வெளிப்படக்‌ கண்டும்‌, யாதொன்றும்‌ பேசானாயி 
னான்‌. அப்பொழுது மகன்‌ அவனைக்‌ கொல்லவெழுக்தான்‌. 
மாதா: “நீ மாதிருகமனம்‌ பண்ணினாய்‌. பிதிர்கத்தியும்‌ 
பண்ணினையாயின்‌, என்னபாபெடாய்‌”' என்று சொல்லித்‌ 
தடுத்தாள்‌. அதற்கு அப்பாவி: “காமிகளுக்குப்‌ பிதாமா 
தாக்களால்‌ எனன பயன்‌! இரக்கமாவதென்னை தரும 
மாவதென்னை!'” என்று சொல்லிவிட்டு, ஒருமண்வெட்டி 
யை யெடுத்துத்‌; தன்‌ பிதாவை வெட்டிக்‌ கொன்றான்‌, 

அப்பாதகன்‌, அவ்விரவிற்றானே பிதாவைத்‌ தசனஞ்‌ 
செய்‌ அவிட்டுக்‌, கைக்கடங்கிய பொருளோடும்‌, மாதா 
வோடும்‌, மலைகள்‌ பொருந்திய காட்டிற்‌ புகுந்தான்‌. அது 
சண்ட வேடர்கள்‌, அவனையடைந்து, அவன்‌ கைப்பொரு 
ளையும்‌ அப்பார்ப்பனியையும்‌ தாங்கள்‌ கொண்டுபோயினா. 
ர்கள்‌. தூரத்தே சென்று நன்ராக வாழலாம்‌ என்று அவ 
னெண்ணிய எண்ணமொன்று, அவனுக்கு நிகழ்ந்த வண்‌ 
ணமொன்று. “நதாமொனறெண்ண.த்‌ தெய்வமொன்றெண்‌. 


ணியது” என்னும்‌ பழமொழி அவனிடத்தே பலித்தது; 


மாபாதகற்தீர்த்‌தபடலம்‌, ௧௨௭ 


பிதிர்கத்தியான த*பேயருவாய்‌ வந்து, அவனைப்‌ பிடித்தது! 
அது “ஆவா” என்றமும்‌; “ஐயகோ! பாவம்‌ பாவம்‌” என்‌ 
னும்‌; கைகுலைத்‌ தெறியும்‌; நிழல்போல்‌ அவனை விடாது 
பின்பற்றும்‌; புண்ணிய தீர்த்தத்தினும்‌ புண்ணிய தலத்தி 
னும்‌ பெரியோர்‌ பக்கத்தினும்‌ அவனைச்‌ செல்லவொட்‌ 
டாது; சிவரா மமுஞ்‌ சிவ$ர்த்தியும்‌ அவன்‌ செவிப்புகவொ 
ட்டாது; ௮வன்மனம்‌ புகவொட்டா து; ௮வனாக்குச்‌ சொ 
ல்லவொட்டா து; நித்திரை செய்யவொட்டாது; அவனை 
முற்பக்கத்தினும்‌ பிறபக்கத்தினும்‌ வலப்பக்கத்தினும்‌ இட 
ப்பக்கத்தினஞ்‌ சூழ்ந்து, அவன்‌ கொடுக்கைப்‌ பிடித்து 
கின்‌ திழுக்கும்‌. இப்படியே மாபாதகத்தினால்‌ அலேந்து! 
“என்செய்வேன்‌ என்செய்வேன்‌!” என்று பெருக்துயரு 
மந்து நெடுநாள்‌ உலகெங்கும்‌ அலைந்து திரிந்தான்‌. சிவ 
பெருமானுடைய திருவருளினாலே, தன்‌ பாதக நீங்குகாள்‌ 
அணுக, மதுரையை அணுகினான்‌. 


அப்பொழுது பெருங்கருணைக்கடலாசிய சோமசுக்‌ 
தரக்கடவுள்‌, வேடவடி.வங்கொண்டு, வேட்டுவிச்சி வடிவ 
ங்கொண்ட மீனாட்சியம்மையாரோடு, திருக்கோபுரத்தின்‌ 
பக்கத்திலே சூ தாடிக்கொண்டிருந்தார்‌. பெருந்துன்பத்து 
டனே அங்கே வரும்‌ பாதகனது வரவைப்பார்த்து, மீனா 
கூரியம்மையாரை நோக்க: ஒருவரும்‌ மனத்தாலும்‌ நினை 
தீதற்கரிய கொடியபாவி வருவதைப்‌ பார்‌. காமத்தால்‌ 
விழுங்கப்பட்டவருடைய மனம்‌, இது செல்லத்தகுமிடம்‌ 
இது செல்லத்‌ தகாதவிடம்‌ என்னும்‌ பேதமதிந்து, செல்‌ 
லாது; குலழுங்‌ குணமும்‌ ஒழுக்கமுங்‌ குன்றுமென்பதை 
யும்‌, பழியும்‌ பாவமும்‌ வருமென பதையும்‌, பாரா த; உயி 
ருக்கு உடனே இறுதி வந்து சேருமென்பசையுஞ்‌ சிந்தி 
யாது; அறிவைக்‌ கெடுப்பவை கள்ளுங்‌ காமமுமென்பர்‌. 
அவைகளுள்ளே, காமமானது, கினைப்பினுங்‌ காணினுங்‌ 
கேட்பினும்‌, விஷ்‌ தலைக்கொண்டாற்போல அறிவைக்‌ 
கெடுத்துவிடும்‌; கள்ளோ அப்படிக்‌ கெடுக்காது, உண்ட 
போத மாத்திரமே கெடுக்கும்‌, கொலைகளுக்கெல்லாங்‌ 


கீஉ௨௮ மாபாதகந்தீர்த்தபடலம்‌. 


காரணங்‌ காமமே; களவுகளுக்கெல்லரிங்‌ காரணங்‌ காம 
மே; கள்ளுண்டலுக்குள்‌ காரணங்‌ காமமே; ஆதலினால்‌, 
நரகபூமியைக்‌ காணியாகக்‌ கொடுப்பது காமமே” என்று 
திருவாய்மலர்ந்தருளினார்‌. 

கொலப்பழியினாலே பெருக்துயருழக்து அங்கு வந்த 
பாதகனுடைய முகத்தைச்‌ சிவபெருமான்‌ பார்த்து! 
“அடா பார்ப்பானே! நீ வருந்தி மெலிவதென்னை”' என்று 
வினாவியருளினார்‌. சிவபெருமானுடைய திருரோக்கத்தி 
னாலே சிறிதுபாவக்‌ தீர்ர் து, தன்னறிவு தோன்றப்‌, பார்ப்‌ 
பான்‌, தான்‌ மாதிருகமனமும்‌ பிதிர்கத்தியுஞ்‌ செய்ததும்‌, 
அந்தப்‌ பாவந்‌ தன்னைப்‌ பிடித்தலைத்து எங்குந்‌ தீராதாகத்‌ 
தான்‌ இந்நகரம்‌ புகுந்ததும்‌, எடுத்துச்‌ சொல்லி, அழுது 
கொண்டு நின்றான்‌. வேட்டுவ வடி.வங்கொண்டும்‌ எல்லை 
யில்லாத போருள்‌ சுரந்து நின்ற பரமகருணாமூர்த்தியா 
திய சிவபெருமான்‌, அப்பார்ப்பானைப்‌ பார்த்து, “இந்தப்‌ 
பாவம்‌ எங்கேபோனாலும்‌; இங்கேயன்றித்‌ தீராது. உன 
பெயரைச்‌ சொன்னவரன்றி அவர்‌ குலமும்‌ நரகத்தில்‌ 
விழும்வண்ணம்‌ நீ செய்த இக்கொடும்பாவத்தை நீக்க வல்‌ 
லவர்‌ யாவர்‌! காம்‌ உன்மீது இருரோக்கஞ்‌ செய்தலினால்‌ 
இப்பாவம்‌ எளிதினீங்கும்வண்ணம்‌ ஒருறுதி சொல்வோம்‌, 
கேள்‌. சூரியன்‌ உதிக்குமுன்னே நித்திரைவிட்டெழுர்து, 
அறுகம்புல்‌ லுக்‌ கொய்து, பசுக்களுக்குக்‌ கொடுக்கக்கட 
வாய்‌. திரிகாலத்‌இனுக்‌ தருக்கோயிற்‌ புறத்தொட்டித்‌ தீர்த்‌ 
தத்திலே ஸ்மானஞ்செய்து, சிவபெருமானை நூந்றெட்டுத்‌ 
தரம்‌ அங்கப்பிரதக்ஷிணஞ்‌ செய்யக்கடவாய்‌. சிவனடி 
யார்களுக்குத்‌ தொண்டு செய்யக்கடவாய்‌. பிச்சையேற்று 
ஒருபொழுது புசிக்கக்கடவாய்‌. நீ இத்தவகெதியிலே கின்‌ 
ருயாயின்‌, இப்பாவம்‌ நீங்கும்‌” என்று திருவாய்மலர்ந்தரு 
ளிஞர்‌. அதுகேட்ட மீனாக்தியம்மையார்‌: “எம்பெருமா 
னே! அளவில்லாத காலம்‌ இருபத்தெட்டுக்கோடி நரகத்‌ 
தனும்‌ விழுக்தானாயினும்‌, உய்வகையில்லாத இக்கொடும்‌ 
பெரும்பாவிக்கு, உய்வகையருளிச்செய்ததென்னை!”” என்‌ 


மாபாதகக்தீர்த்தபடலம்‌, ௧௨௯ 


றுவினாவினார்‌. அதற்குச்‌ சிவபெருமான்‌: (எத்துணைப்‌ 
பெருங்கொடும்‌ பாவத்துக்கும்‌ அஞ்சாத நீசரேயாயினும்‌, 
நினைப்பினும்‌ அவருக்கு அச்சம்‌ விளைக்கும்‌ இம்மிகப்பெ 
ருங்‌ கொடும்பாவத்துக்கு அஞ்சாதவனாய்ச்‌ செய்த பாத 
கத்தினாலே தொடக்குண்டு எங்கும்‌ தீர்வின்றி வேறுகளை 
கணுமின்‌ றி வந்தடுத்தவனைத்‌ காப்பதன்றோ காப்பு” என்று 
இருவாய்மலர்ந்தருளினார்‌. மீனுக்ஷியம்மையார்‌: “நீர்‌ யா 
தொன்று செய்தற்குஞ்‌ செய்யாமைக்கும்‌ வேறொன்று 
செய்தற்கும்‌ ஆற்றலுடைய கருணைவள்ளல்‌. நீர்‌ விரும்பி 
னால்‌ எத்துணைப்பாவிகளும்‌ உய்யும்வண்ணஞ்‌ செய்வது 
உமதருள் விளையாட்டன்றோ'” என்று மகிழ்ச்சியோடு 
விண்ணப்பஞ்செய்தார்‌. உடனே சிவபெருமான்‌ தேவி 
யாரோடு மறைர்தருளினார்‌. 

பார்ப்பான்‌ ௮ கண்டு, ஆச்சரியமடைக்து, சிவபெ 
ருமான்‌ அருளிச்செய்தபடியே சவவொழுக்கத்தை அனு 
ட்டித்து, மூன்று மாதத்திலே மகாபாதக நீங்கத்‌, தெய்வ 
ப்பிராமணவடி.வமானான்‌. ,சோமசுர்தரக்கடவுளுடைய 
திருவடிகளிலே பற்பல வடமொழி மாலைகளைப்‌ பத்தி 
யோடு தொடுத்துச்‌ சாத்தி, அத்திருவடிகளிற்‌ சேர்க, 
பேரின்‌ பமுற்றான்‌. இத்தீர்த்தம்‌, மாதாவைப்‌ புணர்ச்து 
ராமணனும்‌ பிதாவுங்‌ குருவுமாயுள்ளவனைக்‌ கொன்ற 
பாவத்தை நீக்கி முத்தியைக்‌ கொடுத்ததென்றால்‌, நீரிழிவு 
குட்டம்‌ பெருவயிறு ஈளை வெப்பு முதலிய நோய்களைத்‌ 
தீர்க்குர்‌ தீர்த்தமென்பதோ இதற்கு மேன்மை! இப்பார்ப்‌ 
பானுடைய மகாபாதகத்தைத்‌ திர்த்தருளினமையை அறி 
5௮, குலோத்துங்கபாண்டியனும்‌, மக்திரிமாரும்‌, பாண்டி. 
தேசத்தாரும்‌, ஒழிந்த தேசத்தாரும்‌, மேலுலகத்தாரும்‌, 
ஆச்சரியமடைந்து: “உரையுணர்வு கடந்த பேரருளை இக்‌ 
கயவன்மேல்‌ வைத்த காரணம்‌ யாதோ” என்று கண்ணீர்‌ 
பொழிந்து, சோமசுந்தரக்கடவுளைத்‌ ததிச்துப்‌, பேரானந்‌ 
தப்‌ பெருங்கடலின்‌ மூழ்னொோர்கள்‌. 


L 


தீநச்சிற்றம்பலம்‌. 


ரர 


௨ 


இருபத்தேழாவ து 
அங்கம்வெட்டினபடலம்‌; 
DIDO 

குலோத்தும்கபாண்டியன்‌ செங்கோலோச்சுகாளிலே, 
வேறுதேசத்துள்ள முதிர்ந்த வயசையுடையானொறருவன்‌, 
மதுரையில்‌ வந்திருந்து, வாள்வித்தை பயிற்றிச்‌ சீவனஞ்‌ 
செய்தான்‌. அவன்‌ நாடோறுஞ்‌ சோமசுந்தரக்கடவுளை 
அடைந்து, அன்போடு வழிபடு நியமம்‌ பூண்டான்‌. அவனை 
வழிபட்டு வாள்வித்தை கற்கும்‌ மாணாக்கர்களுள்ளே, 
உய்வகையறியாப்‌ பாவியாகிய ரசத்தனென்பவன்‌ ஒருவ 
னுளன்‌. அவன்‌ ஊழ்வலியினால்‌ அவ்வித்தையை நிரம்பக்‌ 
கற்றுக்கொண்டான்‌. அதனால்‌ அவன்‌ செருக்கடைந்து, 
தன்னாரிரியனுக்கு மாறாய்த்‌, தானும்‌ ஒரு வித்தியாகூடஞ்‌ 
சமைத்து, அதில்‌ அநேகருக்கு வாள்வித்தை பயிற்றித்‌, 
தன்னாசிரியனிலும்‌ அதிகமாய்‌ ஊதியத்தைப்‌ பெறுவா 
னாயினான்‌, இருவருடைய வாள்‌ வித்தையின்‌ ஊதியத்தை 
யுக்‌ தானொருவனே ஒருங்கு பெற விரும்பி, அவ்விருத்‌ 
தனை ஊரினின்றும்‌ ஓட்டக்‌ கருதி, ௮வனிடத்தே கற்கும்‌ 
மாணாக்கர்களைத்‌ தன்னிடத்து வரும்படி மனந்திரித்து, 
நாடோறும்‌ அவனுக்கு இடையூறே செய்வானாயினான்‌, 
தன்னாசிரியன்‌ இல்லாத பொழுது அவனுடைய மனைவியி 
டத்தே போய்‌: “இடமுண்டோ இடமுண்டோ என்று 
அடுத்தடுத்து, அஞ்சாத எப்பொழுதும்‌ கேட்கக்‌ கேட்க, 
அவள்‌ சும்மா இருந்தாள்‌. பின்னொருகாட்போய்‌ அவள 
கையைப்‌ பிடித்திழுப்ப, அவள்‌ அவனைத்‌ தள்ளி விட்டு, உள்‌ 
ளே போய்க்‌, கதவைப்‌ பூட்டிக்கொண்டு, தன்கற்பைப்‌ 
பாதுகாத்தாள்‌, சித்தன்‌ காமத்தீ வெதுப்பப்‌ போயினான்‌. 

கற்பினிற்‌ றந்த ௮ப்பெண்ணானவள்‌, பாவிகளெல்‌ 
லாருள்ளும்‌ பெருக்கொடும்பாவியாயெ சித்தன்‌ செய்த 
இழிதொழிலைத்‌ தன்‌ கணவனுக்கும்‌ வெளிப்படுத்தாத, 
உள்ளத்தடக்‌ க்கொண்டு, உயிர்க்குயிராயெ சோமசுந்த 
ரக்கடவுளை நினைந்து, நொந்தாள்‌. சோமசுந்தரக்கடவுள்‌, 
வாள்வித்தை பயிற்றும்‌ ஆசிரியனைப்போல்‌ வேடம்கொ 
ண்டு, சித்தனிடத்தே போய்‌: “சித்தா! காளையா£ய நீயும்‌, 


அங்கம்வெட்டினபடல்‌ம்‌, க்௩க 


மிகுக்த மூப்படைந்த நாமும்‌, வாட்போர்‌ செய்து, மது 
வலிமையை அளந்தறிவேம்‌. பட்டணத்தின்‌ புறத்திலே 
நாளைக்கு வா; நாமும்‌ வருவேம்‌” எனறார்‌. அதற்குச்‌ சத 
தன்‌ மகிழந்து: “நல்லது” என்று உடன்பட்டான்‌. வாளா 
சிரியர்‌ மீளும்பொழுத சூரியன்‌ அத்தமயனமடைக்தான்‌: 
மற்றநாள, செய்ந்ன றி சொன்றவனாகிய சித்தன்‌, வீரம 
டந்தையை வழிபட்டுத்‌ துதித்துக்‌, கச்சுக்கட்டி, வாளும்‌ 
பரிசையும்‌ எடுத்துக்கொண்டு போய்‌, ஆசிரியர்‌ சொல்லிய 
போர்க்களத்தை அடைந்தான்‌. வாளாசிரிய வேடங்கொ 
ண்ட சிவபெருமானும்‌, விபூதி தரித்துக்‌, கச்சுக்‌ கட்டி, 
வாளும்‌ பரிசையும்‌ தாங்கிக்கொண்டு, சித்தனுக்‌ கெதிரே 
வந்தார்‌. சிவபெருமானுஞ்‌ சித்தனும்‌, எண்ணில்லாத சன 
ங்கள்‌ காண, இருபதுநாழிகை யெல்லை நின்று. வாட்போர்‌ 
செய்தார்கள்‌, பின்பு சிவபெருமான்‌, அங்குள்ளார்‌ அனை 
வருங்‌ கேட்க: “உன குருபன்னியை நினைத்த கெஞ்சை 
யும்‌, குறித்துப்‌ பேசிய நாக்கையும்‌, தொட்ட கையையும்‌, 
பார்த்த கண்ணையுங்‌ காத்துக்கொள்‌ காத்துக்கொள்‌ ” 
என்று சொல்லிச்‌ சொல்லி, அவ்வுறுப்புககளுக்கெல்லாந்‌ 
தண்டஞ செய்து, தலையை வெட்டி விழுத்திவிட்டு, மறை 
க்தருளினார்‌. 

போர்க்களத்தில்‌ நின்றவர்களுள்ளே, வாள்வித்தை 
பயிலும்‌ மாணாக்கர்கள்‌, ஆசிரியனைக்‌ காணாத, வீட்டிலே 
போய்த்‌ தேடி, அவன்‌ மனைவியை நோக்கி; “ஆசிரியர்‌ 
எங்கே!” என்று வினாவ, அவள்‌: “கோயிலுக்குப்‌ போயி 
ஞர்‌” என்றாள்‌. என்ற அப்பொழுதே, கோயிலுக்குப்‌! 
போன ஆசிரியன்‌, திரும்பி வந்தான்‌, அவர்கள்‌ அவனைப்‌ 
பார்த்து: “நீர்‌ போர்க்களத்திலே சித்தனோடு போர்‌ செ 
ய்து, அவனுடைய அங்கங்களை வெட்டினீரே, பின்பு 
நாங்கள்‌ அர்தப்போர்க்களமெங்கும்‌ உம்மைத்‌ தேடிக்‌ 
காணாஅ, இங்கே வந்தேம்‌” என்றார்கள்‌. அது கேட்ட 
ஆசிரியன்‌: “நான்‌ அங்கம்‌ வெட்டினேனல்லேன்‌. நீங்கள்‌ 
சொல்வ தென்னை! என்போல்‌ வந்து சத்தனைக்‌ கொன்ற 
வர்‌ யாவர்‌? இது சோமசுர்தரக்கடவுளுடைய திருவிளையா 


௧௩௨. அங்கம்வெட்டின படலம்‌, 


டல்‌ போலும்‌” என்றான்‌. மனைளீயும்‌! அவனை நோக்கித்‌, 
தன்னைச்‌ சித்தன்‌ பலநாளும்‌ வந்து கேட்டதும்‌, முசனாள்‌ 
வந்து தன்‌ கையைப்‌ பிடிச்திழுத்ததும்‌, தான்‌ அவனைத்‌ 
தள்ளிவிட்டு உள்ளேபோய்க்‌ கதவைப்‌ பூட்டிக்கொண் 
டிருர்ததுஞ்‌ சொன்னாள்‌. அது கேட்ட மாணாக்கர்கள: 
“இத்தனை, வாள்வீரர்‌, கொல்லும்பொழுது, இவ்வம்மை 
யார்‌ சொல்லியபடி. யெல்லாஞ்‌ சொல்லியே, கொன்றார்‌. 
இது மெய்ம்மை” என்றார்கள்‌. ஆரியன்‌: “இது சோமசு 
நதரக்கடவுளுடைய இருவிளையாட்டே” என்று சொல்லி 
க்கொண்டு, தன்‌ மனைவியோடும்‌ மாணாக்கர்களோடுக 
இருக்கோயிலையடைநஈது, சோமசுந்தரக்கடவுளை வணக்க; 
“எம்பெருமானே! பீரமாவினாலும்‌ அறியப்படாத உமது 
திருவிளையாடல்‌ சிறிய ஏழையாகிய அடியனேனளவி 
னதே'” என்றான்‌. 

குலோத்துங்கபாண்டியனும்‌, மதுரைககரத்துள்ளோ 
ரும்‌, சிவபெருமானுடைய திருவிளையாடலை நோக்கிக்‌ 
கண்ணீர்‌ வெள்ளத்தாழ்ந்து, அவருடைய திருவடிகளை 
வணங்கிக்‌, கீதம்‌ பாடி, அனந்தக்கூத்தாடித்‌, துதித்தார்‌ 
கள்‌. குலோத்தங்கபாண்டியன்‌: “இவர்‌ அடியவருக்‌ கெ 
ளியவர்‌; பரதேசி காவலர்‌,” என்று சிவபெருமானுடைய 
திருவடிகளில்‌ வீழ்ந்து துதித்து, வாளாசிரியளையும்‌ அவன்‌ 
மனைவியாகிய மாணிக்கமாலையையும்‌ யானைமீதேற்றி ௩கர்‌ 
வலஞ்செய்வித்தான்‌. பின்பு தன்‌ புத்திரனாகிய அனந்த 
குணபாண்டி.யனுக்கு முடி சூட்டித்‌, தன்னரசை அவனி 
டத்தொப்பித்தான்‌. 

குலோத்துங்க பாண்டியன்‌; நித்தப்பொருள்‌ இது 
வெனவும்‌ அமநித்தப்பொருள்‌ இதுவெனவும்‌ அறிந்து, அகி 
த்தப்‌ பொருளிலுள்ள பற்றை முற்றக்‌ கடிந்து, ஐம்பொ 
நிவழிச்‌ செல்லாது அ ருள்வழிச்‌ சென்று, தன்னைப்‌ பந்தி 
த்த மலசத்தியினின்று நீங்கி, இராகு உமிழ்ந்த சந்திரன்‌ 
போல்‌ விளங்கிச்‌, சிவபெருமானுடைய திருவடிகிழலைப்‌ 
பீரியாத பேரின்‌ பமயமாிய பரகதியை அடைந்தான்‌, 

தீநச்சிற்‌ றம்பலம்‌, 


ககட்டு; ட கை. 


இருபத்தெட்டாவது 
நா கெமெய்‌ தபடலம, 

அணைக்‌ அனு அவை 
அனச்சகுணபாண்டியன்‌, விபூதி உருச்திராக்ம்‌ பஞ்‌ 
சர்கஷ£மென்னம்‌ மூன்றுமே மெய்ப்பொருள்‌ என்று தெ 
ளிந்து, அவைகளில்‌ அளவிறந்த பத்திமை பூண்டு, தன்ற 
க்தை முகலிய முன்னையரசர்களினும்‌ மிகச்சிறந்தவனா 
மயினன மனனெப்படி. மன்னுயிரப்படி, அதலினாலே, 
பாண்டிகாடெய்குஞ்‌ சிவவேடமே பரவிற்று. எண்ணாயி 
ரஞ்‌ சமணமும்‌ அதனை யறிந்து, மானத்திச்சுடப்‌ பொரு 
மைகொண்டு, பாண்டியனைக்‌ கொல்லக்‌ கருதி, ஒருகாத 
வளவின காசிய ஒரு வேள்விச்சாலை அமைப்பிக்து. அதில்‌ 
ஒருவேள வி செய்தார்கள்‌. செய்தலும்‌, வேள்விக்குண்ட 
தீதினின்றும ஓரசுரன்‌ வர்து தோன்றி, அச்சமணர்களை 
கோக “நீங்கள்‌ எனக்கு விதிக்கும்‌ பணி யாது?” 
என்று வினாவினான்‌. சமணர்கள்‌: “நீ விரைந்து போய்ப்‌, 
பாண்டியனை மதுரையோடு எடுத்து விழுங்கிவிட்டு வா” 

என்று ஏவினார்கள்‌, 


அது கேட்ட அசுரன்‌, அகாயத்தைத்‌ தீண்டும்‌ பெரிய 
வுடலையும்‌, விஷத்தைச்‌ சொரிகின்ற பெரும்‌ பற்களையும்‌, 
வடவாமுகாக்கினிபோலச்‌ சுவாலிக்கன்ற கண்களையும்‌ 
மலைமுழைபோலும்‌ வாயையும்‌, உடைய ஒருபெரிய 
சருப்பவடி.வங்‌ கொண்டு, சந்திரசூரியர்களும்‌ இயமனும்‌ 
ஆதிசேடனும்‌ திக்கியானைகளும்‌ அஞ்சி ஈடெடுங்கும்படி, 
மதுரை நகரத்துக்கு மேற்குத்இக்கில்‌ வந்தான்‌. அப்பொ 
ழுது அதனைக்‌ கண்டவர்கள்‌ விரைந்தோடிப்‌ போய்‌, அன 
ந்தகுணபாண்டியனை வணங்கு, விண்ணப்பஞ்செய்தார்கள்‌. 
அது கேட்ட பாண்டியன்‌ சிறிதும்‌ அஞ்சாதவனாி: 
(முன்னே யானையை விடுத்தவர்களே இசையும்‌ வீடு 
தீதார்கள்போலும்‌. அதைப்போலவே இதையுங்‌ கொல்‌ 
௮சறகு எம்முடையவர்‌ இருக்கின்றார்‌ என்று நினைர்து, 
திருக்கோயிலை யடைந்து, சோமசுக்தரக்கடவுளை வண 
ங்கி: “எம்பெருமானே! அடியேன்‌ ஒருபோதும்‌ உம்மை 
மறவாது வழிவழி அடிமை செய்யுமியல்பினேன்‌. நீர்‌ 


௧௩௪ | நாகமெய்தபடலம்‌, 


அருளிச்செய்த நூல்வழியே முறை செய்து வருவேன்‌, 

இநர்ககரமுமுதையும்‌ அழிக்கக்கருதிச்‌ சமணர்கள்‌ விடுத்த 
சறாப்பம்‌ வருநன்றது. அது உமது தஇருவருளினாலே 
சாதல்‌ வேண்டுமெனக்‌ கருதிய தமியேனுக்குக்‌ கருணே 
செய்தருளும்‌” என்று விண்ணப்பஞ்செய்தான்‌. 


அவ்வாறு விண்ணப்பஞ்செய்த பாண்டியன்‌, சிவபெ 
ருமானிடத்தே அதுமதி பெற்று வணங்க, அவருடைய 
இருவடி.களைச்‌ சிந்தையிற்‌ கொண்டு, புறத்து வந்து, ௮ம்‌ 
பும்‌ வில்லும்‌ எடுத்துக்கொண்டு, மதுரைத்‌ இருககரத்தின்‌ 
மேலைவாயிலை யடைந்து, பெருமலைபோலுஞ்‌ சர்ப்பத்தை 
எதிரே கண்டான்‌. அப்பொழு த சர்ப்பவடிவத்தையுடைய 
அவ்வசுரன்‌ படத்தைப்‌ பரப்பி, எட்டுத்திக்கினும்‌ அகாய 
த்தினும்‌ பேரிருள்‌ செறித்தப்‌, பல்லையதுக்கிப்‌ பெருமூச்‌ 
செறிந்து, வாயைப்‌ பிளந்து, அப்பட்டண முழுதையும்‌ 
ஒருங்கே கெளவி விழுங்கும்படி சீறினான்‌. பாண்டியன்‌, 
இடியேறும்‌ அஞ்சும்படி ஆரவாரித்து, வில்லை வளைத்துப்‌, 
பாணங்களைத்‌ தொடுத்து விடுத்தான்‌. விடுத்த பாணங்க 
ளெல்லாவற்றையும்‌, அசுரன்‌, அகள்‌ படும்படி கறித்து, 
உமிழ்க்தான்‌. பாண்டியன்‌, அது பொறாது, சிவபெருமா 
னுடைய தருவடிகளைச்‌ சிந்தித்துக்கொண்டு, ஓரர்த்த சச்‌ 
இர பாணத்தை விடுத்த, அப்பாம்பினுடைய உடம்பைத்‌ 
அண்டஞ்செய்தான்‌. அப்பாம்பு, இடிபோலார்த்து, இரத்‌ 
தம்‌ அருவிபோற்‌ பெருக, உடம்பு புரள, இறக்கும்போது 
ஆலாகல வெள்ளம்‌ போல நஞ்சைக்‌ கக்கிற்று, அந்த 
நஞ்சு மதுரைத்திருநககரமெங்கும்‌ இடையீடின்‌ றிப்‌ பரச 
தீதி. அதனால்‌ அந்ககரத்தள்ளாரெல்லாரும்‌ நீலை தளர்‌ 
ந்து, சரிரம்‌ வெயர்த்து, இந்திரியங்களும்‌ அந்தக்கரணங்க 
ளுந்‌ தலேதடுமாறி, உரை குழறி, நாக்கு வரண்டு, கபமேலி 
ட்டு, அறிவழிந்து மயங்க, மூச்சொடுங்கிக்‌ கடந்தார்கள்‌. 

பாண்டியன்‌, விரைந்தபோய் த்‌, இருக்கோயிலையடை 
ந்து, சிவபெருமானை வணங்கிச்‌: “சராவான்மாக்களுக்‌ 


கும்‌ நாயகரே! அன்பர்களுக்‌ கெளியவரே! இந்ககரத்துக்கு 


மாயப்பச்வைவதைத்தபடலம்‌, க௩டு 


என்றும்‌ மகாராசாஜீவ! தமியேன்‌ உம்மிடத் திலே அடை 
க்கலம்‌ புகுந்தேன்‌. முன்னே கடலை வற்றுவித்தும்‌, மேக 
ங்களைத்‌ தடுத்தும்‌, யானையை எய்தும்‌, இந்ககரத்தைக்‌ 
காத்தருளினீர்‌, இன்றும்‌ விடத்தினால்‌ வருக்தும்‌ வருத்த 
த்தையும்‌ நீக்கியருளும்‌'” என்று விண்ணப்பஞ்செய்தான, 
அருட்கடலாகிய சிவபெருமான்‌ தமது இருச்சடையிலு 
ள்ள பாலசந்திரனுடைய அமிர்‌ தத்திலே சிறிது துளியைச்‌ 
சிக்தியருளினார்‌. அச்சிறுதளி, அர்ககரமெங்கும்‌ பாலித்‌ 
பிரைபோலக்‌ கலந்து, அதனை முன்போலவே மதுராககர 
மாகச்‌ சுத்திசெய்தது; அதனால்‌ யாவரும்‌ விடநீக்கி இன்ப 
முற்றார்கள்‌. பாண்டியன்‌, சிவபெருமாலுக்கு அன்புருத்‌ 
தாரனேயாக, அரசுசெய்‌ தகொண்டிருந்தான்‌, 
திருச்சிற்றம்பலம்‌. 


இருபத்தொன்பதாவது 
மாயப்பசுவைவதைத்தபடலம்‌, 


ட ஆட? 74 ௪, 


அனர்சகுணபாண்டியன்‌ பாம்பைத்‌ துணித்தபின்பு, 
அப்பாம்பின்‌ பின்‌ வந்த சமணர்கள்‌, காறறினாறறளளு 
ண்டு செல்லும்‌ மேகங்கள்போல்‌, உடைந்து கலங்கு ஓடி 
னார்கள்‌. ஓடின சமணர்களெல்லாரும்‌ ஒரிடத்து ஒருங்கு 
கூடி: “நாம்‌ முன்‌ விடுத்த யானையைப்போல இன்று விடு 
த்த பாம்பையும்‌ கொன்றுவிட்டார்கள்‌: இனியாது செய்‌ 
வோம்‌!” என்று அலோசித்‌து: “பசுவுக்கு ஊறு செய்யார்‌ 
கள்‌; பழிக்கஞ்சுவார்கள; ஆதலாற்‌ பசுவை வீடுப்பேம்‌; 
இதுவே உபாயம்‌” என்று தணிந்து, முன்போல அபிசார 
வோமஞ செய்தார்கள்‌. ஐமகுண்டத்தினின்றும்‌ பசுவுரு 
வாட ஓரசுரன்‌ வநது தோன்‌ நினான்‌. அப்பசுவைச்‌ சமண 
ர்கள்‌ முன்போல விடுத்தார்கள்‌, அத, யாவரும்‌ அஞ்சும்‌ 
வண்ணம்‌ இடிபோல்‌ அரவாரித்துப்‌, பலரைத்‌ தொடர்‌ 
ந்து கொன்று சென்று, மதுரையை ௮ணுவயெது. அதனை 
யறிந்த அனந்தகுணபாண்டியலும்‌, ஈகரத்தார்சளூம்‌, விரை 


காட மாயப்பசுவைவதைத்தபடலம்‌, 


ந்து இருக்கொயிலையடைந்து, சோமசுர்தரக்கடவுளை வண 
ங்கி முறையிட்டார்கள்‌. சிவபெருமான்‌, அவர்கண்மீது 

ரூவருள்‌ சாந்து, இடபத்தை நோக்கிச்‌; “சமணர்கள்‌ 
விடுத்த பசவை,நீ போய்‌, வென்றுவரக்‌ கடவாய்‌ என்று 
பணி ாருளினார்‌. 

அ வ்விடபம்‌, இரண்டு 'கண்களினின்றும்‌ அக்கினி 
சிந்த, போல்‌ அரவாரித்துக்கொண்டு விசைஈது செ 
ன்று, அப்பசுவைக்‌ கிட்டிச்‌, சமணர்கள்‌ நினைநதபடியே 
அதற்கு ஊறுசெய்யா து, சன து பேரழகைக்‌ காட்டிற்று, 


உட பசு அவ்லிடபமிது இச்சை கொண்டு, உயிரோ 
டும்‌ வீரியக்தை விடுத்து; வீழ்ந்து. மலைவடிவாயிற்று, அது 
கண்ட. பாண்டியனும்‌ ஈகரத்தார்களும்‌ மகிழ்ச்சியடையச்‌, 


சமணர்களெல்லாரும்‌ ஒட்டெடுத்தார்கள்‌. இடபம்‌, உல 
கத்தார்‌ அறியுஞ்‌ சான்றாகத்‌ தனது தூலசரீரத்தை இடப 
மலையாக அங்கே நிறுத்திவிட்டுச்‌, ரூக்குமசர்‌ரத்தோடு 
சோமசுந்தரக்கடவுளை அடைந்து வணங்க, அவர்‌ திருவ 
ருள்சுரந்து: “முன்னையுருவாடி இங்கே இரு?” என்று இரு 
த்தியருளினார்‌. அப்பொழுது பாண்டியனும்‌ நகரத்தார்க 
ளும்‌ மகிழ்ச்சி யடைந்து, சந்ரிதியில்‌ இருந்த இடபத்தை 


வணக்கிககொண்டு போயிஞார்கள்‌, 


சீராமர்‌, இலங்கைக்குப்‌ போகும்பொருட்டு, வானர 
சேனை சூழ, இலக்குமணர்‌ அனுமான்‌ சுக்கிரீவன்‌ முதலிய 
வீரர்களோடும்‌ அங்கு வந்து, அவ்விடபமலையின்மீது தங்‌ 
தினார்‌. அகத்தியமகாமுனிவர்‌, அதையறிர்து, அங்குவந்த, 
அவருக்குச்‌ சோமசுந்தரககடவுளுடைய மான்மியத்தை 
அருளிச்செய்தார்‌. சீராமர்‌ அதுகேட்டு, அன்புகொண்டு, 
அகத்தியமுனிவரோடு சென்று, பொற்றாமரைவாவியிலே 
ஸ்நானஞ்செய்‌ ௮, சோமசுந்தரக்கடவுளைச்‌ சவொகமவீதிப்‌ 
படி பூசிக்துத்‌ துதித்து நின்று! “ீவன்முத்திபுர வாசரே! 
இப்பூமண்டலத்தின்கண்‌ உமக்கு அநேக தலங்கள்‌ இருக்‌ 
தின்றன. அவைகளுள்‌ இத்திருவாலவாயே மிகுந்த அற்பு 
தமுடையு தலம்‌. அது யாதினாலெனின்‌, சகலலோகத்தா 


மாயப்பசுவைவதைத்தபடலம்‌, ௧௩௭ 


ரூம்‌ உம்மிடத்து வுன்புவைத்து உய்யும்பொருட்டு நீர்‌ 
செய்த கருணை பருவத வடிவங்களாய்‌ இத்திருககர்ப்புற 
த்து நின்று விளங்குதலினாலாம்‌. தரீசித்தமாத்திரத்திலே 
சகல துக்கங்களையும்‌ போக்குதற்கும்‌, சகல பாக்கியங்க 
ளையும்‌ இக்குதற்கும்‌, கருணைகொண்டு நீர்‌ அதிட்டி த்திரு 
க்குஞ்‌ சிறப்பினால்‌ இவ்விலிங்கத்திறகுச்‌ சமானம்‌ வேறி 
ல்லை. ஸ்கானஞ்செய்தவுடனே சகல பாவங்களையும்‌ போ 
க்தி உம்முடைய மங்கலபோகங்களைக்‌ கொடுக்கலால்‌, 
இப்பொற்றாமரைவாவிக்குச்‌ சமானம்‌ வேறில்லை. மற்றை 
யிடங்களினெல்லாம்‌ தலம்‌ மூர்த்தி தீர்க்கம்‌ என்னு மூன்‌ 
நனுள்‌ ஒவ்வொன்றே இறந்திருக்கும்‌; இங்கே இம்மூன்‌ 
றுஞ்‌ சிறந்திருக்கன்றன. ஆதலால்‌, இந்தத்‌ தலத்தை 
அடைந்தவர்களெல்லாருக்குஞ்‌ சித்தசுத்தியும்‌ பலவிதத்‌ 
தியும்‌ உண்டாகும்‌. அடியேன்‌ எண்ணுங்கருமம்‌ உண்‌ 
மையாக முடிவதரிது, அது எப்படி முடி தல்வேண்டுமோ 
அப்படி. விரைந்து முடியும்பெரருட்டருள செய்யும்‌” என்று 
விண்ணப்பஞ்செய்து, வணங்கினார்‌. அதற்குச்‌ சிவபெரு 
மான்‌: “இராமா! கேள்‌. நீ நமக்குத்‌ தென்கிழக்குச்இக்கி 
லே போய்ச்‌, சமுத்திரத்திலே சேதுக்‌ கட்டி, இலங்கையிற்‌ 
சென்று, இராவணன்‌ முதலாயினோரைக்‌ கொன்று, சீதை 
யைச்‌ சிறையினின்று நீக்கி, உன்னயோத்திககரத்துக்குத்‌ 
திரும்பிப்‌, பலகாலம்‌ அ௮ரசுசெய்துகொண்டிருந்து, பின்‌ 
வைகுண்டமடையக்‌ கடவாய்‌. கவலை கொள்ளாதே” 
என்று அசரீரிவாக்காக அருளிச்செய்தார்‌, சீராமர்‌ அது 
கேட்டு, மனமகிழ்ந்து, வணங்கி, விடைபெற்றுக்கொண்டு 
போய்ச்‌, சேதுபந்கனசூ செய்து, இலங்கையிற்‌ சென்று, 
இராவணனைக்‌ கொன்று, அவனுடைய அரசை அவன்‌ 
தம்பியாகிய விபீவ.ணனுக்குக்‌ கொடுத்துச்‌, சையோடு 
மீண்டு வந்து, சேதுவிலே சிவலிங்கப்பிரஇட்டை செய்து, 
பிரமகத்தியினின்று நீங்கிச்‌, சோமசுந்தரக்கடவுளை மீள 
வும்‌ வந்து வணகங்கிக்கொண்டு, ௮யோக்இகக.ரத்ை அடை, 
ந்தார்‌. ௮து நிறக, 


௧௩௮ மெய்க்காட்டிட்டபடலம்‌, 


அனந்தகுணபாண்டியன்‌ குலழடணபாண்டியனைப்‌ 
பெற்று, அவனுக்குத்‌ தன்னரசைக்‌ கொடுத்துவிட்டுத்‌, 
தான்‌ சிவலோகத்தை அடைந்தான்‌. 

தீநச்சிற்றம்பலம்‌. 
டிற்கு 
முப்பதாவது 
மெய்க்காட்டிட்டபடலம்‌, 
DPD CECE 

குலபூடணபாண்டியனுக்குச்‌ சுக்தரசாமந்தன்‌ எனப்‌ 
பெயர்‌ கொண்ட சேனுபதியொருவன்‌ இருந்தான்‌. அவன்‌, 
சிவனடியாரைச்‌ சவனெனக்‌ கொண்டு பூசிக்கும்‌ கடப்பா 
ட்டு நெறியிலே, கின்றான்‌. அவன்‌ பாண்டியனுக்கு இரு 
மைக்குச்‌ துணையாய்‌ ஒழுகுகாளிலே, வேடர்களுக்க திபதி 
யாகிய சேதிராயனென்பவன்‌ ஒருவன்‌ மேலிட்டுப்‌ பாண்‌ 
டியன்மேற்‌ படையெடுத்துச்‌ செல்ல நினைந்தான்‌. அதைப்‌ 
பாண்டியன்‌ அறிந்து, தன்சேனாபதியாகிய சுந்தரசாம௩ 
தனைப்‌ பார்த்து: “சேதிராயனென்பவன்‌ நமக்கு விரோத 
மாகப்‌ படையெடுக்க எண்ணியிருக்கின்றான்‌, அவன்‌ மிக 
வலியவன்‌; அதலால்‌ நீ நமது பொன்னறையைத்‌ திறந்து, 
வேண்டுதிரவியங்களை எடுத்து, நானாசாதியாருளளும்‌ 


இன்னுஞ்‌ சில சேனைகள்‌ சம்பாதிக்கக்கடவாய்‌” என்றான்‌. 


அது கேட்ட சுக்தரசாமந்தன்‌, பாண்டியனுடைய 
ஆஞ்ஞை பின்றள்ளச்‌, சிவபெருமானுடைய திருவருள்‌ 
முன்னிழுப்ப, விரைந்து போய்ப்‌, பொன்னறையைத்‌ திற 
ந்து, தன்னவா அமையத்தக்க இரவியங்களைக்‌ கைக்கொ 
ண்டு, எண்ணிறந்த களிப்போடு தருக்கோயிலையடை ரது, 
பொற்றாமரைவாவியிலே ஸ்கானஞ்செய்து, சிவபெரு 
மானை வணங்கி நின்று! “அடியார்கள்‌ எண்ணிய கருமமெ 
ல்லாம்‌ முடிக்கும்‌ எம்பெருமானே! இத்திரவியங்களெல்‌ 
லாம்‌ உமக்கும்‌ உம்முடைய மெய்யடியார்களுக்குமே ஆக 
க்கடவன? என்று வேண்டிக்கொண்டு, அவைகளைச்‌ வெ 
புண்ணியங்களிலே செலவழிப்பானாயினான்‌. வெபெருமா 


மெய்க்காட்டிட்டபடலம்‌, ௧௩௯ 


னுக்குத்‌ இருக்கோர்ரங்களும்‌, ஆயிரக்கான மண்டபமும்‌, 
இரத்தினுபரணங்களும்‌, குடைகளும்‌, கொடிகளுஞ்‌ செய்‌ 
வித்தான்‌. யாவராயினும்‌ விபூதியும்‌ உருத்திராகழுந்‌ தரி 
த்தவரைக்‌ கண்டால்‌: இவரே ஈம்பிறப்பறுக்க வடிவெடு 
த்த வெபெருமான்‌” என்று அவரை விரைந்தெதிர்கொ 
ண்டு வண௩௫, அழைத்து வந்து, திருவமுது செய்வித்து; 
அவர்‌ புசித்து எஞ்சியதே பு9ப்பான்‌. இன்றைக்காயிரம்‌ 
நாளைக்கரண்டாயிரம்‌ என்று இப்படி அன்றைக்கன்று இரு 
மடங்காக, அரசனுடைய பொருள்களெல்லாவற்றையுஞ்‌ 
சிவபெருமான்பொருட்டுஞ்‌ சிவனடியார்பொருட்டுஞ்‌ செ 
லவழித்‌ துக்கொண்டு வந்தான்‌. இந்தச்‌ சமாசாரத்தைச்‌ 
சிலர்‌ போய்ப்‌ பாண்டியனுக்குத்‌ தெரிவித்தார்கள்‌. 
சுந்தரசாமந்தன்‌, தன்மேலே பாண்டியன்‌ ஐயுராவண்‌ 
ணம்‌, அவன்‌ சபையிலே போய்ப்‌, பிறதேசத்து வீரர்களு 
க்குத்‌ திரவியம்‌ அனுப்பி ஒலை விடுத்து அவர்களை அழைப்‌ 
பவன்போலப்‌ பாவகஞ்செய்து, காரியகாரர்களை நோக்கி: 
*தெலுங்கர்களுக்கு ஓலை எழுதுங்கள்‌; கலிங்கர்களுக்கு 
ஒலை யெழுதுங்கள்‌; விராடர்களுக்கு ஒலை யெழுதுங்கள்‌ ; 
மராடர்களுக்கு ஓலை யெழுதுங்கள்‌ ; கொங்கர்களுக்கு ஓலை 
யெழுதுங்கள்‌; வங்கர்களுக்கு ஒலை எழுதுங்கள்‌); துருக்கர்‌ 
களுக்கு ஒலை எழுதுங்கள்‌” என்று சொல்லிப்‌ பொய்யோலை 
எழுதுவித்து அனுப்பினான்‌. சு்தரசா மந்தன்‌ இப்படியே 
எங்கும்‌ ஓலை யனுப்பிவிட்டிருப்ப, அறுமாசம்‌ வசையுஞ்‌ 
சேனைகளுடைய வரவைக்‌ காணாத, பாண்டியன்‌, சுந்தர 
சாமர்தனை யழைத்து: “நாளைச்‌ சூரியன்‌ படுமுன்‌ சேனைக 
ளெல்லாவற்றையும்‌ ௮ழைக்கக்கடவாய்‌”” என்றான்‌. அதற்‌ 
கேற்பச்‌ சுந்தரசாமந்தன்‌ இசைந்துபோய்ச்‌ சோமசுந்தரக்‌ 
கடவுளை வணங்கி: “எம்பெருமானே! பாண்டியன்‌ தந்த 
திரவியங்களெல்லாவற்றையும்‌ கொண்டு தமியேனைப்‌ பணி 
கொண்டருளினீசே. இனிச்‌ சேனைகளுக்கு யாது செய்‌ 
வேன்‌!” என்று விண்ணப்பஞ்செய்‌ தகொண்டு கின்றான்‌, 
அப்பொழுது அடியவர்‌ குறைவு தீர்த்தாண்டரூள்வதே 


௧௪௦ மெய்க்காட்டிட்டபடலம்‌, 


விரதம்‌ பூண்ட” சிவபெருமானுடைய இருவருளினாலே, 
அகாயத்தினின்‌ றும்‌: “நாளைக்கு நாஞ்‌ சேனையோடும்‌ வ்ந்து 
தோன்றுவேம்‌. நீ பாண்டியன்‌ சபையிலே போயிரு?” 
என்று ஓரசரீரிவாக்குத்‌ தோன்றிற்று. அது கேட்ட சேனா 
பதி உவகைவெள்ளத்‌ தாழ்ந்தான்‌. சூரியன்‌ அத்தமித்தான்‌. 


மறறைநாட்‌ காலையிலே; சுக்சரசாமர்தன எழுந்து, 
இருக்கோயிலையடைந்து பொற்றுமரைவாவியிலே ஸ்நான 
ஞ்செய்து, சோமசுந்தரச்கடவுளை வணங்கிக்கொண்டு, 
பாண்டியனுடைய கோயிலுக்குச்‌ செல்வானாயினான்‌. அப்‌ 
பொழுது சிவபெருமான்‌, சங்குகன்னர்‌ முதலிய பிரமத 
கணர்களுங்‌ குண்டோதரர்‌ முதலிய பூதவீரர்களுஞ சே 
னைவீரர்‌ வடிவங்கொண்டு, பதினெண்படைக்கலங்களையுர்‌ 
தரித்துப்‌ புறங்காப்ப, நந்தி மகாகாளர்‌ பிருங்கி நிகும்பர்‌ 
கும்போதரர்‌ முதலிய கணகாதர்களெல்லாரும்‌ நெற்றியிற்‌ 
றிரிபுண்டரந்‌ தரித்துச்‌ சட்டையிட்டு வாளேந்திக குதி 
ரைச்‌ சேவகர்களாய்ச்‌ சூழச்‌, சாமரைகளும்‌ பீலிக்குஞ்சம்‌ 
களும்‌ குடைகளுங்‌ கொடிகளும்‌ நெருங்கப்‌, பலவித வாத்‌ 
இதயங்கள்‌ ஒலிக்கச்‌ தமதிடபத்தையே குதிரையாக்கி, அத 
ன்மேல்‌ ஏறிக்கொண்டு, ஒற்றைச்‌ சேவகராய்‌ எழுக்கருளி 
வந்தார்‌. சேனையின்‌ வரவைக்‌ கண்ட சுந்தரசாமந்கன்‌ 
பாண்டியனுக்குப்‌ போய்‌ விண்ணப்பஞ்‌ செய்யப்‌, பாண்‌ 
டியன்‌ மனமகிழ்ந்து, தலைக்கடைவாயிலில்‌ வந்து, அங்கு 
ள்ள மண்டபத்திலே ரிற்காசனத்தின்மிது வீற்றிருந்து 
கொண்டு, சேனைச்சிறப்பை நோக்கிப்‌ பெருங்களிப்புற்று: 
“இவர்கள்‌ எவவெத்தேசத்திலுள்ளவர்கள்‌ ” என்று வினா 
வினான்‌. சுக்தரசாமந்தன்‌ பாண்டியனெ தரே கின்று, அவ்‌ 
வத்தேசத்தாரெல்லாரையும்‌ அணியணியாக கிறுத்திக்கொ 
ண்டு, கையிற்‌ பிரம்பை நீட்டி: “மகாராசாவே! இவர்கள்‌ 
கொங்கதேசத்தார்‌; இவர்கள்‌ குருசேசத்தார்‌; இவர்கள்‌ 
கங்கதேசத்தார்‌; இவர்கள்‌ கன்னடதேசத்தார்‌; இவர்கள்‌ 
அங்கதேசத்தார்‌; இவர்கள்‌ அரியதேசத்தார்‌; இவர்கள்‌ 
வங்கதேசத்தார்‌; இவர்கள்‌ மாளவசேசத்சார்‌; இவர்கள்‌ 


மெய்க்காட்டிட்டபடலம்‌, ௧௪௧ 


குலில்கதேசத்தார் இவர்கள்‌ கொய்கணதேசத்தார்‌; இவ 
ர்கள்‌ தெலுங்கதேசத்தார்‌; இவர்கள்‌ சிங்களதேசத்தார்‌; 
இவர்கள்‌ கலிங்கதேசத்தார்‌; இவர்கள்‌ கெளடதேசத்தார்‌; 
இவர்கள்‌ ஒட்டியதேசத்தார்‌; இவர்கள்‌ கொல்லதேசத்தார்‌; 
இவர்கள்‌ கூர்ச்சரதேசத்தார்‌; இவர்கள்‌ பல்லவதேசத்தார்‌; 
இவர்கள்‌ பப்பரதேசத்தார்‌;, இவர்கள்‌ சோதேசத்தார்‌; இவ 
ர்கள்‌ விதேகதேசத்தார்‌; இவர்கள்‌ கடாரசேசத்தார்‌; இவர்‌ 
கள கேகயதேசத்தார்‌; இவர்கள்‌ மகததேசத்தார்‌; இவர்‌ 
கள்‌ மராடதேசத்தார்‌; இவர்கள்‌ காஞ்சிதேசத்தார்‌; இவர்‌ 
கள்‌ நம்முடைய தேசத்தார்‌” என்று மெய்காட்டி அறிவித்‌ 
தான்‌. “இத்துணைத்‌ தூரதேசங்களினுள்ளவர்களை இங்கே 
அழைத்த தெங்கனம்‌ என்று வினாவியருளற்க, உம்மு 
டைய திரவியங்களெலலாவற்றையும்‌ வரையாது செலுத்‌ 
தின தினால்‌, இவர்களெல்லாரும்‌ வந்தார்கள்‌” என்றான்‌, 


பாண்டியன்‌, அந்தச்‌ சேனையினுளளே தூரத்திலே 
குதிரையேறிக்கொண்டு பின்னின்ற ஒற்றைச்‌ சேவகரைப்‌ 
பார்த்து: “இவர்‌ யாவர்‌?” * என்றான்‌. சுந்தரசாமக்தன்‌ 
வணங்க: “இத்தச்சேனைவெளளத்தினுள்ளே இவரை யாவ 
சென்றறியலாம்‌'' என்றான்‌. பாண்டியன்‌: “அவரை இங்‌ 
கே அழை” என்றான்‌. உடனே அவவொற்றைச்‌ சேவகர்‌ 
அப்பாண்டியனெ தீரே சென்றார்‌. பாண்டியன்‌ மகிழ்ந்த, 
இரத்திபைரணங்களையும்‌ பீதாம்பரங்களையும்‌ கொடுத்‌ 
தான்‌. ஒற்றைச்‌ சேவகர்‌, தம்மன்பனாகிய சுந்தரசாமந்த 
ன்பொருட்டு வால்கித்‌ தரித்துத்‌; தம்முடைய தமர்களுக்‌ 
குங்‌ கொடுத்துக்‌, குதிரையைத்‌ தூண்டி ஜங்கதி நடத்திக்‌ 
காட்டித்‌, தமது சேனைவெள்ளத்தினுள்ளே போயினார்‌, 

அப்பொழுது “'சேதிராயன்‌ வேட்டைக்குப்‌ போயப்‌ 
புலியினால்‌ இறந்துவிட்டான்‌ என்று ஓரொற்றன வந்து, 
பாண்டியனுக்குச்‌ சொன்னான்‌. பாண்டியன சுந்தரசாமக்‌ 
தனுககு அளவில்லாத வரிசைகளை யும்‌ தலைமையையும்‌ கொ 
டுத்து: “இந்தச்சேனைகளை த்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஊருக்குப்‌ 
போகும்படி செலுத்தக்கடவாய்‌?' என்றான்‌. .சுந்தரசாம 

௪௩ 


௧௪௨ உல்வாக்கிழியருளியபடலம்‌, 


நதனும்‌ அப்படிச்‌ செலுத்துவான்‌ போன்று கிற்பச்‌, சவ 
பெருமான்‌, மனிதவேடங்கொண்ட வீரர்களோடும்‌,௮ங்கு . 
நின்றபடியே மறைந்தருளினார்‌. பாண்டியன்‌ அது கண்டு 
அற்புதமடைந்து: “இது சிவபெருமானுடைய திருவிளை 
யாடல்‌'' என்று நினைந்து, கண்ணீர்‌ பொழிய, உரோமஞ்்‌ 
சிலிர்ப்ப, மெய்யன்பு வடி.வமாயினான்‌. தனக்கு உயிர்த்து 
ணையாய்‌ நின்ற சுந்தரசாமந்தனை நோக்கி: “உனக்குச்‌ சவ 
பெருமான்‌ எளிவர்தாரென்றால்‌, எனக்கு அச்சிவபெரு 
மான்‌ நீயே”? என்று அவனுக்கு யாவுங்‌ கொடுத்து, மனக்‌ 
கவலையின்‌ தி வாழ்கதிருந்தான்‌. 
திநச்சீற்றம்பலம்‌. 
400 
முப்பத்தொராவது 
உலவாக்கிழியருளியபடலம்‌, 

ப அனை ஆட்பட்ட கடலை 

குலபூடணபாண்டியன்‌, சோமவாரமுதலிய வெவிரத 
ங்களெல்லாவற்றையும்‌, வழுவாது அனுட்டித்துக்கொ 
ண்டு வந்தான்‌. அவ்வனுட்டான வலியினாலே, தன்னாட்டி. 
லுள்ள பிராமணர்களை அவமதித்தான்‌; அதனால்‌ மழை 
பெய்யாதொழிந்தது; அதனாலே பாண்டிநாடெங்கும்‌ வி 
ளேவு குன்றியது; அகனாலே பிராமணர்களெல்லாரும்‌ வறி 
யவர்களாய்‌ வேதாத்தியயனம்‌ யாக முதலிய கருமங்களை 
இழந்து, இழிந்த தொழில்களைச்‌ செய்து, ஆற்றாமையால்‌ 
வயிறு வ்ளர்க்கும்பொருட்டு அன்னியதேசங்களுக்குப்‌ 
போயினார்கள்‌. குடிகளெல்லாம்‌ பசியினால்‌ மிக வருந்தி: 
“எந்தத்தேசத்துக்குப்‌ போவேம்‌'” என்று இரங்க லுற்றன. 


பாண்டியன்‌, அது கண்டிரங்கிச்‌, சோமவாரத்தலே 
பொற்றாமரைவாவியிலே ஸ்நானஞ்செய்து, சித்திவிநாயக 
ரைப்‌ பூசித்து, ஆயிரந்‌ தேங்காயுடைத்துச்‌, சோமசுந்தரக்‌ 
கடவுளைப்‌ பூசை செய்து வணங்கக்‌, கைகுவித்து நின்று: 
“எம்பெருமானே! உயிர்களுக்கெல்லாம்‌ உயிர்‌ நீரேயாக 
வும்‌, அவவுயிர்கள பசியினால்‌ வருந்தும்‌ வருத்தம்‌ அடி. 


உலவாக்கிழியருளியபடலம்‌. ௧௪௩ 


யேனை வருத்துவதென்னை! தமியேன்‌ சம்பாதித்த பொரு 
ள்களெல்லாக்‌ தருமத்தின்வழியே சென்றன. இனி நீர்‌ 
திருவுள மலர்ந்து தமியேனுடைய இடும்பையைத்‌ தீர்த்த 
ருளும்‌” என்று விண்ணப்பஞ்செய்தான்‌, சிவபெருமான்‌, 
பாண்டியனுடைய பிழையைச்‌ சிறிது திருவுளங்கொண்டு, 
அதனைத்‌ தருச்செவீயிற்‌ கேளாதவர்போலச்‌ சும்மாவிரு 
ந்தார்‌. பாண்டியன்‌, தன்‌ வீட்டுக்குப்‌ போய்ச்‌, சிவபெரு 
மானைச்‌ சிந்தித்துக்கொண்டு, தரையிலே படுத்து நித்திரை 
செய்தான்‌, 

அப்பொழுது சிவபெருமான்‌, பாண்டியனுக்குச்‌ சொ 
ப்பனத்திலே ஒரு சித்தராய்‌ எழுந்தருளி வந்து; “பாண்டி 
யனே! நீ ஈம்மிடத்து மிக்க அன்புடையை; பூமியைச்‌ 
செக்கோலோச்சியாளும்‌ நீதியை யுடையை. இவ்வியல்பு 
டைய உனக்கு ஜர்‌ குறையுளது. உன்னாட்டிலே இந்நா 
ளில்‌ யாகங குன்றியது. வேதமே ஈமதாசனம்‌; வேதமே 
நமது பாதுகை; வேதமே ஈமது வாகனம்‌; வேதமே நமது 
சிலம்பு; வேதமே நமது கெள்பீனம்‌; வேதமே நமது திரு 
க்கண்‌; வேதமே ஈமது திருவாக்கு; வேதமே மது திரு 
மேனி; வேதமே நமது ஆஞ்ஞாசத்திவடிவமாய்‌ ஆன்மாக்‌ 
களுக்கு விதிவிலக்குக்களை யறிவித்தப்‌ போகமோக்ஷங்க 
ளைக்‌ கொடுப்பது; வேதமே நமது செங்கோல்‌. இத்து 
ணைச்‌ சிறப்புடைய வேதங்களுக்கு உறுதியாவார்‌ பிராம 
ணர்கள்‌; அவர்கள்‌ அவ்வேதத்தின்‌ வழியே யாகங்கள்‌ 
செய்து ஈம்மிடத்தே சந்தை செலுத்தும்‌ பெருமையுடை 
யவர்கள்‌; அவர்கள்‌ செய்யும்‌ யாகமே மழைக்குக்‌ கார 
ணம்‌, பிள்ளாய்‌! இத்தணைச்‌ சிறப்பினையுடைய பிராம 
ணர்களை நீ இகழ்ர்து கைவிட்டாய்‌; அதனால்‌ மழை பெய்‌ 
யாதொழிந்த.து. இனி உலகம்‌ உய்யும்வண்ணம்‌ முத்தி 
வேட்கும்‌ பிராமணர்களை ஈம்மைப்போலவே பாவித்தொ 
முகி, நாடோறும்‌ பல தருமங்களைப்‌ பெருக்கிச்‌, செய்கோ 
லோச்சி வாழக்கடவாய்‌, நாம்‌ உனக்கு ஒருலவாக்கிழி 


தருகின்றோம்‌, இர்தக்கழியில்‌ எத்துணைப்பொன்‌ எடுத்‌ 


க்௪௪ உலவாக்கிழியருளியபட.லம்‌. 


அச்‌ செலவழிக்கினும்‌, நார்‌ தந்தவளவிற்‌ சிறிதுங்‌ குறை 
யாது. இதை வைத்துக்கொண்டு, உன்னாட்டில்‌ வந்த வறு 
மையை ஒட்டக்கடவாய்‌” என்று திருவாய்மலர்ர்து, அத 
னை அவன்‌ கையிற்‌ கொடுத்து, அவன்‌ மனக்கவலை தீரும்‌ 
படி. அவனெற்றியிலே விபூதிசாத்தி, மறைந்தருளினார்‌. 

பாண்டியன்‌, விழித்தெழும்‌ த, உலவாக்கிழியைச்‌ சர 
மேற்கொண்டு, மகிழ்ச்சியோடு ஒரு முகூர்த்தகாலங்‌ கூத்‌ 
தாடி, மந்திரிமார்களுக்குஞ சேனாதிபதிகளுக்கும்‌ அதைக்‌ 
காட்டிச்‌, சொப்பனத்தை அறிவித்தான்‌. அவ்வுலவாக்கி 
ழியை இரத்தின சிங்காசனத்திலேற்றிப்‌, பலவித வாத்திய 
ங்களொலிக்க, அதற்குச்‌ சந்தனம்‌ பூசித்‌, திருமாலை சாத்‌ 
இத்‌, தூபதீபங்‌ காட்டிச்‌, சிவபெருமானாகப்‌ பாவித்துப்‌, 
பூசை முடித்து, வலஞ்செய்து வணங்கி, அதனைப்‌ பொதி 
நீக்கியெடுத்துப்‌, பிராமணர்களுக்கும்‌ யாகங்களுக்கும்‌ 
பிறருக்குஞ்‌ செலவிட்டான்‌. இப்படியே நாடோறும்‌ வரை 
யாது கொடுக்கக்‌ கொடுக்க, அக்கிழி சிறிதும்‌ குறையா 
திருந்த. 

பாண்டியன்‌, அப்பொதியிற்‌ பொன்னினாலே, சோம 
சுந்தரக்கடவுளுடைய விமானம்‌, மீனாக்ஷியம்மையுடைய 
விமானம்‌, ௮றுகாற்பிட முதலியவைகளை, அழகு பொரு 
ந்த வேயந்தான்‌. பாண்டியனாகிய மேகம்‌, உலவாக்கிழி 
யாகிய கடலை முகந்து முகர்து, நாடோறும்‌ பொழிக்து, 
தருமப்பயிரை வளர்க்கும்பொழுது, மேகங்கள்‌ கடலைப்‌ 
பரு, மழை பொழிந்து, நென்‌ முதலிய பயிர்களை வளர்‌ 
த்தன. அதனாலே பாண்டிநாடு ௮ளகாபுரிபோலச்‌ செல்வர்‌ 
தழைத்தோங்கப்‌ பெற்றது. அதனால்‌, வேதத்தில்‌ வல்ல 
வர்களும்‌, சிவாகமத்தில்‌ வல்லவர்களும்‌, உபநிடதத்தில்‌ 
வல்லவர்களும்‌, மிருதியில்‌ வல்லவர்களும்‌, வியாகரணத்‌ 
தில்‌ வல்லவர்களும்‌, தருக்க நூலில்‌ வல்லவர்களும்‌, யாகஞ்‌ 
செய்பவர்களும்‌, சர்மியாசிகளும்‌, பாண்டிநாடெங்கும்‌ 
விருத்தியடைர்கார்கள்‌. 

தீரச்சிற்றம்பலம்‌, 


க்கை 


முப்பத்திரண்டாவது 
வளையல்விற்றபடலம. 
DANCY IIE 

சிவபெருமான்‌, தேவதாருவனத்துள்ள இருடிகஞ்‌ 
டைய பன்னியர்களது கற்பை அளந்து காட்டும்பொரு 
ட்டுத்‌ திருவளங்கொண்டு, கெளபீனமும்‌, விபூதிப்‌ பூச்‌ 
சும்‌, ததம்பாடுங்‌ கனிவாயும்‌, இருப்புன்முறுவலும்‌, கிங்‌ 
திணி பொருந்திய திருவடி.களும்‌, திருவடிகளிற்‌ பாதுகை 
களும்‌, பிக்தாபாத்திரத்தையும்‌ தமருகத்தையும்‌ ஏந்திய 
இருக்கைகளும்‌ உடைய மிக அழகிய ஒரு பிக்ஷாட ன வடி. 
வம்‌ உடையராகித்‌, தேவதாருவனத்துக்கு எழுந்தருளி 
னார்‌. அவருடைய திருச்சிலம்பொலியுங்‌ €தேவொலியுக்‌ 
தமருகவொலியுஞ்‌ செவிவாய்‌ மடுத்தவுடனே, இருடிபத 
இனிகள்‌ விரைந்து பிக கொண்டு, வீட்டின்‌ புறத்து 
வந்தார்கள்‌. வந்தவுடனே, பிகாடனமூர்த்தியுடைய பேர 
ழகைக்‌ கண்டு, எல்லையின்‌ றி வளர்ந்த காமத்தால்‌ வீழுங்‌ 
கப்பட்டுக்‌, கூந்தல்‌ சோரப்‌, புடைவை யவிழ, வளையல்‌ 
கழலப்‌, பசலை நிறங்‌ கொண்டு, பரவசர்களாய்‌ நின்றார்‌ 
கள்‌. சிவபெருமான்‌ அவர்களை இவ்வாறே மோதிப்பித்‌ 
அச்‌, கருமமே கருத்தா என்று பிதற்றும்‌ மீமாஞ்சகர்களு 
டைய செயலை உலகத்தார்களுக்கு உணர்த்திவிட்டு, மறை 
ந்தருளினார்‌. 

இருடிகள்‌; தங்கள்‌ பன்னியர்கள்‌ நிற்கு நிலையைக்‌ 
கீண்டு, அவர்களுடைய கற்பையும்‌ நாணையும்‌ வேரோடே 
களை தகொண்டு போனவர்‌ மதுரைச்‌ சோமசுந்தரக்கட 
வுள்‌ என்று தெளிந்து, அவர்களை நோக்கி; “நீங்கள்‌ கற 
பின்‌ வழுவினமையால்‌ மதுரைநகரத்து வைசியப்பெண்க 
ளாய்ப்‌ பிறக்கக்கடவீர்கள்‌'” என்று சபித்தார்கள்‌. அத 
ற்கு அவர்கள்‌: “எங்களுக்கு இர்தச்சாபம்‌ நீங்குவது எப்‌ 
போது" என்று வினாவ, இருடிகள்‌: “அம்மதுரைகரத்‌ 
அக்கு அரசாயெ சோமசுந்தரக்கடவுள்‌ வந்து உங்களைக 
கைதீண்டும்‌ போது இச்சாபம்‌ நீக்கும்‌” என்றார்கள்‌. 

இருடிபன்னியர்கள்‌, மதுரைத்திருககரத்தில்‌ வைசி 
யப்‌ பெண்களாய்ப்‌ பிறந்து வளர்ஈ்து, பெதும்பைப்பரு 


௧௪௬ £அட்டமாடித்து உபதேரித்தபடலம்‌. 


வம்‌ ௮அடைந்தபொழுது, சிவபெருமான்‌, வளையல்‌ விற்கும்‌ 
வணிகவேடங்‌ கொண்டு, வைசிய வீதிக்கு வளையல்‌ வீலை 
கூறிக்கொண்டு, எழுந்தருளிவந்தார்‌. உடனே அவ்‌ வைசி 
யப்‌ பெண்களெல்லாரும்‌, வீதியிற்‌ புறப்பட்டு வந்து, அவ 
வணிகாது பேரழகைக்‌ கண்டு, காமத்தினாலே மயங்க, 
அவரைச்‌ சூழ்ந்து, தங்கள்‌ கைகளை நீட்டி, வளையல்‌ இடு 
வித்தார்கள்‌, வணிகர்‌ வளையல்‌ இட்டுவிட்டு, மறைந்தருளி 
ஞர்‌. மறைந்த வணிகர்‌, அப்பெண்களும்‌ பிறருங்‌ காணத, 
திருக்கோயில்‌ விமானத்து உள்ளொளியாகய திருவுரு 
வாய்க்‌ தோன்‌ நியருளினர்‌. அது கண்ட நகரத்தாரெல்லா 
ரூம்‌, வளையல்‌ விற்ற வணிகர்‌ சோமசுந்தரக்கடவுளே 
என்று வியந்து, கண்ணீர்‌ பொழிந்து, உவகை வெள்ளத்‌ 
காழ்க்தார்கள்‌. சிவபெருமான்‌ தமது இருக்கையினாலே 
தொட்டு வளையலிட்டமையினாலே, அவ்வைசியப்‌ பெண்‌ 
களெல்லாருங்‌ கருக்கொண்டு, அளவில்லாத புதல்வர்க 
உப்‌ பெற்றார்கள்‌. அப்புகல்வர்கள்‌, அளவில்லாத வலி 
மையும்‌ வீரமும்‌ பெருமையும்‌, பெற்று, வாழ்ந்தார்கள்‌. 
வைியப்பெண்கள்‌, சிவபெருமானுடைய அருளைப்‌ பெற 
அச்‌, சிலநாள்‌ இருந்து, சிவலோகத்தை அடைந்தார்கள்‌, 
திநச்சிற்றம்பலம்‌. 
பை கக்கல்‌ கை 
முப்பத்‌தமூன்றாவது 
அட்டமாசித்தி உபதேசித்தபடலம்‌, 
TE TTT ACE TE 

சிவபெருமான்‌, திருக்கைலாச மலையிலே அலமரரிழ 
லிலே உமாதேவியார்‌ தமது இருத்தொடையினமீதிருந்து 
கொண்டு வெற்றிலை மடித்துக்‌ கொடுப்பப்‌, போககுரு 
வாய்‌ வீற்றிருந்துகொண்டு, ஈர்தி பிருங்கி மகாகாளர்‌ முத 
லிய கணர்களுக்குஞ்‌ சனகர்‌ முதலிய நான்கு முனிவர்க 
ளுக்குஞ்‌ சிவதருமங்களை உபதேரித்தருள்வாராயினார்‌. 
அப்பொழுது, முருகக்கடவுளுக்குப்‌ பால்‌ கொடுத்த இய 
க்கப்பெண்கள்‌ அறுவரும்‌, விபூதி ருத்திராக்க்‌ தரித்து 


அட்டமாசித்தி உபதேசரித்தபடலம்‌, ௧௪௭ 


வந்து, சிவபிரானை வணங்டி நின்று: “எம்பெருமானே! 
அடியேங்களுக்கு அட்டமகாரித்திகளை உபதேசித்தரு 
ளும்‌” என்று விண்ணப்பஞ்செய்தார்கள்‌. அப்பொழுது 
சிவபெருமான்‌, தமது மடியில்‌ எழுக்தருளியிருக்கும்‌ உமா 
தேவியாரைத்‌ தமது திருக்கரத்தினாலே, சுட்டி: “இப்பார்‌ 
ப்பதி எங்கு நிறைந்த பராசத்தியும்‌ மகேசையுமாய்‌ உளள 
வள்‌; அணிமா முதலிய அட்டசித்திகளும்‌ பாங்கியர்களா 
ய்த்‌ தன்னைச்‌ சூழ்ந்து குற்றேவல்‌ செய்ய இருப்பவள்‌: 
இவளை நீங்கள்‌ இர்இத்தீர்களாயின்‌, இவள்‌ உங்களுக்கு 
அட்ட மகா சித்தியையும்‌ தருவாள்‌” என்று திருவாய்மலர்‌ 
ந்து, எட்டுச்‌ சித்திகளையும்‌ அவ்‌ வியக்கிமார்‌ அறுவருக்‌ 
கும்‌ உபதேசித்தருளினார்‌. அவர்கள்‌ முன்னை யூழ்வினையி 
லை அதனை மறந்தார்கள்‌. ெபெருமான்‌ அக்குற்ற கோ 
க்தி அவர்களைக்‌ கோபித்து: “நீங்கள்‌ பட்டமங்கை என்‌ 
னுந்‌ தலத்தில்‌ அலமரத்தடியிலே கருங்கல்லாய்க்‌ டெக்கக்‌ 
கடவீர்கள்‌”' என்று சபித்தருளினார்‌. இயக்கிமார்கள்‌ மனம்‌ 
தளர்ந்து: எம்பெருமானே! இச்சாபம்‌ எப்போது நீல்‌ 
கும்‌?” என்றார்கள்‌. சிவபெருமான்‌: “நீங்கள்‌ கருங்கல்‌ 
லாய்க்‌ கிடவுங்கள்‌, அயிரம்‌ வருடஞ்‌ சென்றபின்‌, நாம்‌ 
மதுரையினின்றும்‌ அவவிடத்துக்கு எழுர்தருளிவட்து; 
உங்கள்‌ சாபத்தைப்‌ போக்கி, உங்களுக்குப்‌ பழைய உரு 
வத்சைத்‌ தந்து, எட்டுச்‌சித்திகளையும்‌ உபதேசித்தருள்‌ 
வோம்‌; போங்கள்‌” என்று தருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. 
இயக்கிமார்கள்‌ அறுவரும்‌, பட்டமங்கையிலுள்ள 
ஆலமரத்தினடியிலே, கருங்கல்லாய்க்‌ டெந்தார்கள்‌. அயி 
ரம்‌ வருடஞ்‌ சென்றபின்‌, சோமசுந்தரக்கடவுள்‌ ஒராசா 
ரிய வடிவங்கொண்டு எழுந்தருளிவந்து, அக்கருங்கற்களி 
ன்மீது திருகோக்கஞ்செய்‌ தருளினார்‌. உடனே இயக்மொ 
ர்கள்‌ அறுவரும்‌, கருங்கல்‌ வடிவ நீங்கி, முன்னை வடிவங்‌ 
கொண்டு எழுந்துவந்து, அவ்வாசாரியரை வணங்களனார்கள்‌. 
ஆசாரியர்‌ அவர்கள்‌ செமீது தமது இருக்கையை வைத்து, 
எட்டுச்‌ சித்திகளையும்‌ இங்கனம்‌ உபதேசிப்பாராயினார்‌. 


௧௪௮  மட்டமாசத்தி உபதேரித்தபடலம்‌, 


(எட்டுச்‌ சத்திகளாவன அணிமா; மகிமா, லகிமா, 
கரிமா, பிராப்தி, பிராகாமியம்‌, ஈசத்துவம்‌, வசித்தவம்‌ 
என்பவைகளாம்‌. அவைகளுள்‌, அணிமாவாவது மிகச்‌ 
சிறிய உயிர்தோறுந்‌ தான்‌ பரமாணுவாய்ச்‌ சென்‌ திருக்‌ 
குஞ்‌ சிறுமையாம்‌. மநிமாவாவது பிருதிவி முதற்‌ சிவதத்‌ 
துவம்‌ ஈறாக உள்ள முப்பத்தாறு தத்துவங்களின்‌ உள்‌ 
ளும்‌ புறமும்‌ நிறைந்திருக்கும்‌ பெருமையாம்‌. லகிமாவா 
வது மேருமலையைப்போலப்‌ பாரமாயிருக்கும்‌ யோகியை 
எடுத்தால்‌ இலகுவாயிருப்பதாம்‌. கரிமாவாவது அணுவை 
ப்போல்‌ இலகுவாயிருக்கும்‌ யோகியை எடுத்தால்‌ மேரும 
லையைப்போலப்‌ பாரமாயீருப்பதாம்‌, பிராப்தியாவது பாசா 
ளத்தினின்றும்‌ பிரமலோகத்‌இற்‌ புகுதலும்‌ மீண்டும்‌ பாதா 
ளத்தை யடைதலுமாம்‌. பிராகாமியமாவ து பரகாயத்திற 
பிரவேரித்தலும்‌ ஆகாயத்தில்‌ இயங்குதலுர்‌ தான்‌ இச்ரித்‌ 
தபோகமனைத்தையுர்‌ தானிருக்குமிடத்தில்‌ வருவித்தலு 
மாம்‌, இகாயத்துள்ள சூரியனது உடம்பின்‌ வெய்யிலி 
னால்‌ எல்லாம்‌ விளம்குதல்போல மண்ணுலகத்துப்‌ பொ 
ருள்களையும்‌ விண்ணுலகத்துப்‌ பொருள்களையும்‌ முக்கா 
லங்களையுந்‌ தன்‌ சரீரத்தொளியால்‌ அறிதலும்‌ பிராகாமி 
யம்‌ என்று வேதஞ்‌ சொல்லும்‌. ஈசத்துவமாவது முத்தொ 
ழில்களையு்‌ தன்னிச்சைப்படி செய்து சூரியன்‌ முதலிய 
திரகங்கள்‌ தன்னேவல்‌ கேட்ப வாழ்தலாம்‌. வித்‌ துவ 
மாவது இந்திராதி தேவர்களையும்‌ அசுரர்களையும்‌ மனிதர்‌ 
களையும்‌ பூதங்களையும்‌ மிருகங்களையும்‌ பறவைகளையும்‌ 
தன்வசமாக்கிக்‌ கொள்ளுதலாம்‌. நம்மையறிக்த யோகி 
கள்‌ இவைகளை விரும்பார்கள்‌ ; ஆயினும்‌, இவைகள்‌, அவ 
ர்களை நிழல்போலடைக்து, அவர்கள்‌ பெருமையை உலக 
தீதாருக்கு அதிவிக்கும்‌” என்று உபதேசித்தருளினார்‌. 

௮௮௪ கேட்ட இயக்நிமார்கள்‌, உமாதேவியாரைத்‌ 
தியானிக்குர்‌ 'தியானபலத்தினாலே ௮ச்சித்திகளை நன்கு 
பயின்று, ஆகாயவழிக்கொண்டு சென்று, திருக்கைலாசம 
லையை அடைந்தார்கள்‌. 

திநச்சிற்றம்பலம்‌, 
ர] 


முப்பத்‌ துநான்காவது 
விடையிலச்சனையிட்டபடலம்‌, 
TIEN EE 

காஞ்சீபுரத்தில்‌ ஒரு சோழராசன்‌ இருந்தான்‌. அவன்‌, 
அக்காஞ்சியிலுள்ள காடு முற்றும்‌ வெட்டுவிச்ததினலே, 
காடுவெட்டிய சோழன்‌ எனப்‌ பெயர்பெற்றான்‌. அவன்‌ 
உ.த்தமசிவபத்தர்களெல்லாரினும்‌ உத்தமன்‌; வேதநான்‌ 
கையும்‌ வேதாங்கமாறையும்‌ ஓதியுணர்நதவன்‌ ; சிவபுராண 
க்களை நாடோறும்‌ நியமமாகக்‌ கேட்பவன்‌; கலவைச்சாக்‌ 
தினும்‌ இரத்தனாபரணங்களினுஞ்‌ சிறிதும்‌ விருப்பின்‌ நி 

விபூதியையும்‌ உருத்திராக்ஷத்தையுமே தரிப்பவன்‌. 
வன்‌, மதுரைச்‌ சோமசுந்தரக்சடவுளுடைய இரு 
விளையாடலைக்‌ கேட்டுணர்ஈது, அவரைத்‌ தரிசிக்க விரும்பி, 
ஒருகாளிராத்திரி: “சோமசுந்தரக்கடவுளை எப்போது தரி 
சிப்பேன்‌'' என்று கவலையுற்று நித்திரைசெய்தான்‌. அப்‌ 
பொழுது சிவபெருமான்‌ சோழனுக்குச்‌ சொப்பனத்தலே 
ஒரு சித்தசுவாமியாய்த்‌ தோன்றி; “சோழனே! அஞ்சாதே. 
நீ இன்றைக்கு உருவமாறி, ஒருத்தனாய்த்‌ தனித்து வந்து, 
தரிசனஞ்செய்துகொண்டு போ'' என்று திருவாய்மலர்‌ 
ந்து, மறைந்தருளினார்‌. சோழன்‌ விழித்தெழுந்து, விய 
ந்து, மந்திரிமாருஞ்‌ சேனைகளும்‌ பிறருமின்‌ றி, அவ்விரவி 
லே சிவபெருமானுடைய திருவருளை முன்னிட்டுக்கொ 
ண்டு, தனித்து நடந்துபோய்‌, வைகைக்கரையை ௮டைக்‌ 
தான்‌, வைகைநதி மிகப்‌ பெருக்கெடுத்துப்‌ பாய்ந்தது. 
அது கண்ட சோழன்‌, மனங்‌ கலங்கச்‌: “சோமசுந்தரக்க 
டவுளைத்‌ தரிசித்தற்கு இடையூறு விளைந்ததே! விடிந்தால்‌, 
விக்கினம்‌ உண்டாகுமே” என்று வருந்தினான்‌. அப்பொ 
முது சிவபெருமான்‌, முன்னைச்‌ சித்தர்போல்‌ எழுந்தருளி 
வந்து, வைகைநதி வற்றும்படி திருகோக்கஞ்செய்தார்‌. 
அது வற்றுதலும்‌, சித்தர்‌, சோழனை அழைத்துக்கொண்டு, 
வடக்குவாயிலைத்‌ இறந்துபோய்‌, வீதிகளைக்‌ கடந்த, பொ 
ற்றுமரைவாவியிலே ஸ்கானஞ்செய்வித்துத்‌, திருக்கோயி 
லினுள்ளே புகுவித்து, விமானத்தில்‌ எழுந்தருளியிருக்கி 
ன்ற தம்மை வணங்குவித்துப்‌, பின்‌ பு மீனட சியம்மையை 


௧௫௦ விடையிலச்சினையிட்டபடலம்‌, 


யும்‌ வணங்குவித்தார்‌, சோழன்‌ மோமசுந்தரக்கடவுளை 
வணங்கி, இவவாறு தூதிப்பானாயினான்‌:-- 
எண்ணியவெண்ணியாக்கேயான்பெறமுடித்தாய்போற்றி 
பண்ணியன்‌ மறைகடேருப்பான்மொழிமணளைபோற்றி 
புண்ணியர்தமக்குவேதப்பொருளுரைபொருளே போற்றி 
விண்ணிழிவிமானமேயசுந்தரவிடங்கபோழற்தறி. (௧) 
எவ்வுடலெடுத்தேன்‌மேனாளெண்ணிலாட்பிறவிதோறும்‌ 
அவ்வுடலெல்லாம்பாவமறம்பொருட்டாகவன் றே 
தெவ்வுடல்பொடித்தாயுன்‌றன்சேவடிக்கடிமைபூண்ட்‌ 
இவ்வுடலொன்றேயன் ரேவெனக்குடலானதையா. (௨) 
இப்படிச்‌ சோழன்‌ துஇத்து வணங்கிப்‌, பலவரங்க 
ளையும்‌ வேண்டிக்கொண்டான்‌, சித்தசுவாமி சோழனை 
நோக்க: “நீ வநத சமாசாரம்‌, பாண்டியன்‌ அறிந்தால்‌, 
உனக்குத்‌ துன்பஞ்‌ செய்வான்‌” என்று சொல்லிச்‌, சோ 
ழனை உத்தரவழிக்கொண்டு சென்று, வைகையாற்றின்‌ 
வடகனையளவும்போய்‌, அவனெற்றியிலே விபூதி சரத்தி; 
“உன்‌ கருத்துக்கேற்க உனக்கு நல்லதனணை யுண்டாகக்க 
டவது” என்று சொல்லி, அவனை விடுத்துத்‌, இரும்பிவ 
நீது; வடக்குவாயிற்‌ கதவைப்‌ பூட்டி, அதில்‌ இடபக்‌ குறி 
யை இட்டுத்‌, தமது விமான த்தில்‌ எழுர்தருளியிருந்தார்‌. 
சூரியன்‌ உதிக்கும்பொழுது, வாயில்‌ இறப்பவர்கள்‌, 
வடக்குவாயிற கதவிலே இடபக்குறி இட்டிருப்பதைப்‌ 
பார்த்து, ஐயங்கொண்டு, மற்றைவாயில்கண்‌ மூன்தினும்‌ 
விரை துபோய்ப்‌ பார்த்து, முதனாளிலே தாங்கள்‌ இட்ட 
கயற்குதியே இருத்தல்‌ கண்டு, குலபூடணபாண்டியனெதி 
ரே சென்று வணக்கி: 'மகாராசாவே! வடக்குவாயிற்‌ கத 
விலே கயற்குறி மாற்றி, இடபக்குறி இடப்பட்டிருக்‌ இன்‌ 
றது. இட்டவர்‌ யாவர்‌ என்றறியேம்‌” என்றார்கள்‌. உட 
னே பாண்டியன்‌ வந்து பார்த்து: “இதோ ரற்புதம்‌! 
இம்மாயையைச்‌ செய்ய வல்லவர்‌ யாவர்‌ என்றறிகின்‌ நி 
லேன்‌” என்று ஐயங்கொண்டு, தன்‌ மாளிகையை அடை 
ந்து, போசனஞ செய்யாது, தரையிலே படுத்து நித்திரை. 
செய்தான்‌. அன்றிரவு சோமசுந்தரக்கடவுள்‌ பாண்டியனு 


தண்ணீர்ப்பந்தல்வைத்தபடலம்‌, கடுக 


க்குச்‌ சொப்பனத்திலே தோன்றி: “பாண்டியனே! ஈம்‌ 
மேல்‌ வைத்த அன்பினாலே, காஞ்சியிற்‌ காடெல்லாம்‌ 
வெட்டிய சோழராசன்‌, ஈம்மை வந்து தரிசிக்க விரும்பி 
னான்‌. நாம்‌ அவனை வடக்குவாயிலைத்‌ திறந்து அழைத்துக்‌ 
கொண்டு வந்து தரிசனஞ்‌ செய்விந்து, மீள விடுத்துக்‌, 
கதலைப்‌ பூட்டி, நமது இடபக்குதியை இட்டோம்‌”” 
என்று திருவாய்‌ மலர்ந்து, மறைந்தருளினார்‌. 

பாண்டியன்‌ விழித்தெழுந்து, அஞ்சி, வெயர்த்து, 
விம்மி, அன்புக்‌ கெளிவந்த சிவபெருமானுடைய கரு 
ணேயை நினைந்து நினைந்து, அற்புதவெள்ளத்தினும்‌ அனர்‌ 
தவெள்ளத்தினும்‌ அழுந்தினான்‌. அழுந்தி, மாளிகையினி 
ன்று நீங்கிச்‌, சிவபெருமானுடைய திருவிளையாடலை எல்‌ 
லாருக்குக்‌ தெளிவித்து, அவர்களையுக்‌ தன்னைப்போல்‌ 
ஆனச்தவெள்ளத்‌ தழுத்திஞன்‌. பின்பு தன்குமாரனாபய 
இராசேந்திரபாண்டியனுக்குத்‌ தன்னரசைக்‌ கொடுத்துவி 
ட்டுக்‌, தான்‌ சிவபதத்தை அடைந்தான்‌. 

கிநச்சிற்றம்பலம. 


முப்பத்தைந்தாவது 
தண்ணீர்ப்பந்தல்வைத்தபடலம்‌, 

DEDEDE 
இராசேந்திரபாண்டியன்‌ அரசியற்று நாளிலே, காடு 
வெட்டிய சோழன்‌, சோமசுந்தாக்கடவுளை வெளிப்படை 
யாகவந்து வந்து தரிசனஞ்செய்துகொண்டு போகக்‌ கர 
திப்‌, பாண்டியனுடைய சிகநேகத்தைப்‌ பெறற்பொருட்டு, 
அவனுக்கு இரத்தினுபரணம்‌ பீதாம்பரம்‌ முதலிய வரிசை 
களை அனுப்பினான்‌. பாண்டியன்‌, அவைகளைக்‌ கைக்கொ 
ண்டு, தானுஞ்‌ சோழனுக்கு வரிசைகளை அனுப்பினான்‌. 
இருவரும்‌ ஈண்புகலந்திருக்கும்‌ பொழுது, சோழன்‌ தன்‌ 
மகளைப்‌ பாண்டியனுக்குக்‌ கொடுக்க உடன்பட்டான்‌. 
இராசேந்திபாண்டியனுடைய தம்பியாயெ இராசசிங்க 
னென்பவன்‌, அதைக்‌ கேள்வியுற்றுத்‌, தன்றனம்யனுக்‌ 


கடு௨ தண்ணீர்ப்பர்தல்வைத்தபடலம்‌, 


குப்‌ பேசப்பட்ட பெண்ணைத்‌ தாலே விவாகஞ்செய்யக்‌ 
கருதி, அவனை வஞ்சித்‌ துக்‌ காஞ்சீபுரத்சை அடைக்தான்‌, 
அதுகேட்ட சோழன்‌, சேனையோடு வந்து இராசசிங்களை 
அழைத்துக்கொண்டு போய்த்‌, தன்மகளை அவலுக்கு 
விவாகஞ்செய்து கொடுத்தான்‌. 


காடுவெட்டிய சோழன்‌, பாண்டி நாட்டைச்‌ தன்‌ மரு 
மகனாயெ இராசசரிங்கனுக்காக்க விரும்பி, இராசேர்திரபா 
ண்டியனைப்‌ பிடிக்க நினைந்த, அம்மருமகனோடு எண்ணில்‌ 
லாத சேனை சூழப்‌ புறப்பட்டு வந்து, மதுரைககரத் துக்கு 
இரண்டியோசனை தூரத்திலே தங்கினான்‌. அதனை ஒற்ற 
ரால்‌ அறிந்துகொண்ட இராசேந்திரபாண்டியன்‌, திருக்‌ 
கோயிலையடைக்த, சோமசுந்தரக்கடவுளை வணக்க: “எம்‌ 
பெருமானே! முன்னே பாதியிராத்‌இரியிலே தனித்‌ துவந்து 
உம்மைத்‌ தரிசன ஞ்செய்‌ தகொண்டு போன உமது பத்த 
னாகிய சோழன்‌, பின்பு தமியேனுக்கு வரிசைகள்‌ வீடு 
த்து ஈண்பனாயினான்‌. இப்பொழுது தமியேனுக்கு விரோத 
மாகப்‌ படையெடுத்து வந்திருக்கின்றான்‌. முன்னே அவன்‌ 
செய்த தருமத்துக்குள்ளாடி அவன்‌ பக்கநின்ற நீர்‌, இப்‌ 
பொழுது அவன செய்யும்‌ மறத்துக்குள்ளாடி அவன பக்‌ 
ககின்றருள்வீரோ!?” என்று விண்ணப்பஞ்செய்தான. அப்‌ 
பொழுது சிவபெருமானது திருவருளினாலே, அகாயத்தி 
னின்றும்‌: பாண்டியனே! நீ நாளைக்கு உன்சேனையோடு 
போய்‌ உன்பகைவர்களை எதிர்த்து யுத்தஞ்செய்யக்‌ கட 
வாய்‌. வெற்றி உனக்குக்‌ கிடைக்கும்படி. செய்வேம்‌'” 
என்று ஓரசரீரிவாக்குத்‌ தோன்றியது, பாண்டியன்‌ அது 
கேட்டு, மனம$ூழ்க த, வணங்க, விடைபெற்றுக்கொண்டு, 
தனனிருக்கையை அடைந்தான்‌, 


பாண்டியன்‌, சூரியோதயத்தில்‌ எழுந்து, சந்தியாவந 
தனமுஞ்‌ சிவபூசையு முடி ச்‌. துக்கொண்டு, தன்சேனையோடு 
போர்க்களத்தை அடைந்தான்‌, சமுத்திரமீது ஈதி செல்‌ 
௮தல்போலச்‌ சோழனது பெருஞ்சேனைமீது பாண்டிய 
னுடைய சிறுசேனை சென்றெதிர்த்தது. சோழனுடைய 


தண்ணீர்ப்பந்தல்வைத்தபடலம்‌. கடு௩ 


சேனைகட்கெல்லாம்‌, பாண்டியனுடைய சேனைகள்‌, சிவ 
பெருமானுடைய திருவருளினாலே, ஒன்று அனந்தமாகத்‌ 
தோன்றின, இருவர்‌ சேனைகளும்‌ கலந்து இடைவிடாது 
பெரும்போர்‌ செய்தார்கள்‌, உடம்பு நிழல்‌ அடியிலொது 
ங்க உச்சியிலே சூரியன்‌ வந்தபொழுது, வெய்யின்‌ மிகுதி 
யால்‌ இருவர்‌ சேனைகளும்‌, தண்ணீர்த்தாகங்கொண்டு, குடி. 
க்கத்‌ தண்ணீரும்‌ ஒதுங்க நிழலுமின்றி, மிக வருத்தம 
டைந்தன. அப்பொழுது சோமசுந்தரக்கடவுள, பாண்டி. 
யன்‌ சேனைஈடுவே ஒரு தண்ணீர்ப்பந்தலைப்‌ பரப்பி, அதன்‌ 
£மே, திரிபுண்டரம்‌ தரித்த நெற்றியுக்‌ இருவடியிலே தரித்த 
ஒற்றைக்கிங்கணியோசையும்‌ புலித்தோலுடையுக்‌ இருப்‌ 
புன்முறுவலுக்‌ திருவருட்பார்வையுமுடைய ஒருதவவே 
டங்கொண்டு எழுந்தருளியிருக்து, ஒரு கெண்டியைத்‌ 
தாங்கி, ஒருவருக்கு ஒன்றேயாய்‌ இலக்ஷம்பேருக்கு இல 
க்ஷமாய்‌ உள்ள துவாரத்தினாலே, தண்ணீர்‌ வார்த்துத்‌, 
தாகத்தைத்‌ தணித்தருளினார்‌. 


பாண்டியனுடைய சேனைவீரர்கள்‌, சிவபெருமானது 
தண்ணீர்ப்பர்தரினுள்ளே புகுந்து, தண்ணீர்‌ குடித்து; 
இளைப்புநீங்கி, வலிமை பெற்றுச்‌, சோழனுடைய சேனை வீ 
சரோடு பொருது, வென்றார்கள்‌. சிலவீரர்கள்‌, சோழனை 
யும்‌ அவனுடைய மருமகனையும்‌ பிடித்துப்‌, பாண்டியன்‌ 
முன்னே கொண்டுவந்து விடுத்தார்கள்‌. பாண்டியன்‌ அவ்‌ 
விருவரையுஞ சோமசுந்தரக்கடவுளுடைய சர்நிதியிலே 
கொண்டுபோய்‌ விடுத்து: “எம்பெருமானே! உமது இரு 
வுளம்யாது!'' என்றான்‌. அப்பொழுது அகாயத்தினின்‌ 
றும்‌: “பாண்டியனே! நீ தருமமுடையை, உன்‌ கருத்துக்‌ 
திசைந்தபடி செய்‌” என்று ஓரசரீரிவாக்குத்‌ தோன்றிற்று, 
பாண்டியன்‌ அதுகேட்டுச்‌, சோழனைச்‌, சில யானைகளுங்‌ 
குதிரைகளும்‌ ஆபரணங்களும்‌ பிறவுங்‌ கொடுத்து, அனுப்‌ 
பிவிட்டான்‌, பின்பு, தன்றம்பியாகிய இராசசிங்கனுடைய 
செருக்கடங்கும்வண்ணம்‌, அவன்‌ ௮றுபலிக்குஞ்‌ செல்வ 
வ்களுள்ளே சிலவற்றை மாற்றி, அவனை வேறாக ஒதுக்கி 


௧௮7 


கறி௪ இரசவாதஞ்செய்தபடலம்‌, 


வைத்துவிட்டு, எல்லாவுயிர்களையுர்‌ காய்போலப்‌ பாது 
காத்துக்கொண்டு, வாழ்ந்திருக்தான்‌. 
திருச்‌ சிற்றம்பலம்‌. 
பை க்‌ க கை 


முப்பத்தாறாவது 
இரசவாதஞ்செய்தபடலம்‌, 
ணட 2-௮ 003 இ ப்‌ 


பாண்டிநாட்டிலே திருப்பவணமெனப்‌ பெயர்கொ 
ண்ட ஒரு சிவதலமுண்டு, அதிலுள்ள இயங்கியற்பொருள்‌ 
நிலையிய்ற்பொருளெல்லாஞ்‌ சிவலிங்கவடிவம்‌, இந்திரன்‌ 
சூரியன்‌ முதலிய தேவர்கள்‌ பலர்‌, அங்கே சிவபூசை செ 
ய்து, வேண்டிய வரங்களைப்‌ பெற்றார்கள்‌. அ௮ந்தத்தலத்தி 
னுள்ள திருக்கோயிலிலே பணிசெய்யும்‌, உருத்திரகணி 
கையர்களுள்ளே பொன்னனையாளென்‌ பவள்‌ ஒருத்தி யிரு 
ந்தாள்‌. அவள்‌ ஆடல்‌ பாடல்களினாலும்‌ அழகினாலுக 
தெய்வப்பெண்களுக்குச்‌ சமமானவள்‌; தருமநால்வழி 
யொழுகும்‌ ஈல்லொழுக்கத்தினுலோ அவர்களுக்கு மேலா 
னவள்‌. அவள்‌, காடோறும்‌ தன்‌ பரிவாரத்தோடு சூரியோ 
சயத்துக்கு முன்‌ எழுந்து ஸ்நானஞ்செய்து, சிவபூசை 
முடித்துத்‌ திருக்கோயிலை அடைந்து, சிவலிங்கப்பெருமா 
னைச்‌ சேவித்துச்‌, சுத்தநிருத்தமாடி, மீண்டு வந்து, சிவன 
டியார்களைச்‌ சிவனெனப்‌ பாவித்துப்‌ பூசைசெய்து, திரு 
வமுஅ செய்வித்து, அவர்கள்‌ புசித்து எஞ்சியதையே புரி 
ப்பவள்‌. அத அவளுடைய நியமம்‌. 


பொன்னனையாள்‌ இப்படி யொழுகு நாளிலே, அவ 
ரூடைய அன்பை உலகத்தாருக்கு அறிவிக்கும்பொருட்‌ 
டுச்‌, சிவபெருமான்‌, தமது திருவுருவார்ப்பிக்கும்‌ ஆசை 
யை அவளுக்குக்‌ கொடுத்தருளினார்‌. அன்புருவாகெ 
பொன்னனையாள்‌, சிவபெருமானுடைய திருவுருவைக்‌ 
கருவினாற்‌ செய்வித்தும்‌ தினந்தோறும்‌ வரும்‌ பொருளெ 
ல்லாம்‌ மாகேசுரபூசைக்கன்றி எஞ்சாமையினாலே, திரு 
வுருவார்ப்பிப்பது எப்படி என்று வருத்தமாற்றாள்‌. 


இரசவாதஞ்செய்தபடலம்‌, கடுடு 


சிவபெருமான்‌ விபூதியணிர்த திருமேனியும்‌, செம்ப 
வளச்‌ சடையும்‌, கெளபீனவுடையும்‌, கட்டுவாங்கம்‌ பிடி 
த்த திருக்கரமும்‌, யோகபட்டமும்‌, விபூதிப்பையுமுடைய 
ஒரு சித்தவேடம்‌ பூண்டு, பொன்னனையாளுடைய வீட்டு 
க்கு அமுது செய்யும்‌ அடியார்களோடு கூடி வந்து, 
உள்ளே புகாது, புறக்கடையில்‌ ஒரு பக்கத்தே எழுக்சரு 
ளியிருக்தார்‌. சவனடியார்களெல்லாருக்‌ திருவமுதசெய்‌ 
தகொண்டு போனபின்‌, வேறிருந்த சித்தரைப்‌ பொன்ன 
னையாளுடைய அடிச்சியர்கள்‌ கண்டு; “ஐயரே! திருவமுது 
செய்ய உள்ளே எழுந்தருளும்‌” என்றார்கள்‌. அதற்கு 
அவர்‌: “உங்கள்‌ தலைவியை இங்கே அழையுங்கள்‌” என்‌ 
றார்‌. அவர்கள்‌ உள்ளே போய்‌ அதனைப்‌ பொன்னனையா 
ளுக்குத்‌ தெரிவிக்க, அவள்‌ போய்ச்‌ சித்தரைப்‌ பூசை 
செய்து வணங்கி: “எம்பெருமானே! நீர்‌ இங்கெழுந்தரு 
ளுதற்குத்‌ தமியேன்‌ யாது தவஞ்‌ செய்தேன்‌! உள்ளே 
எழுந்தருளுக, தமியேன்‌ உய்யும்பொருட்டு நீர்‌ பணித்த 
ருளும்‌ பணிகளைத்‌ திருவுளத்திற்தசையச்‌ செய்வேன்‌” 
என்று விண்ணப்பஞ்செய்தாள, 

சித்தசுவாமி உண்ணகை செய்து, பொன்னனையாண்‌ 
மீது இருரோக்கம்‌ வைத்து: “ரீ பேரழகுடையை, சற்றே 
இளை த்திருக்கெறாய்‌' எனறார்‌. அதற்குப்‌ பொன்னனை 
யாள்‌: “எம்பெருமானே! அடியேனுக்கு வேறொரு குறை 
யுமில்லை, சிவபெருமானுடைய திருவுரு வார்ப்பிக்க ஆசை 
கொண்டு கருச்‌ செய்வித்தேன்‌. திருவுரு வார்ப்பித்தற்‌ 
குப்‌ பொருளில்லை. நாடோறுந்‌ தமியேன்‌ கையில்‌ வரும்‌ 
பொருளெல்லாம்‌ மாகேசுரபூசைக்கே செல்கின்றன. சிறி 
தம்‌ எஞ்சுகின்றதஇில்லை'? என்றாள்‌, சித்தசுவாமி அவ்வின்‌ 
சொல்லாகிய தேனைச்‌ தமது திருச்செவிவாய்‌ மடுத்து: 
“பெண்ணே! நீ சரீரமும்‌ இளமையுஞ்‌ செல்வமும்‌ ரீர்க்கு 
மிழிபோலச்‌ சிறிதும்‌ கில்யிலலாதவை என்று கண்டாய்‌; 
தீருமமொன்றே நிலையுடைய தென்று துணிந்தாய்‌; தரும 
த்துள்ளுஞ்‌ சிவ தருமமே விசேடம்‌ என்றும்‌, சிவதருமத்‌ 


௧௫௬ இரசவாதஞ்செய்தபடலம்‌, 


அள்ளுஞ்‌ சிவைபூசையே விசேடம்‌ என்றும்‌, சிலபூசையு 
ள்ளும்‌ மாகேசுரபூசையே விசேடம்‌ என்றுக்‌ செளி்து, 
மாகேசுரபூசை செய்னெறாய்‌; ஆதலினாலே, மீ இருமைக்‌ 
கும்‌ உறுதியைப்‌ பெற்றுக்கொண்டாய்‌, நீ உன்‌ கருத்தின்‌ 
படி. இருவுருப்‌ பொன்னினாலே வார்ப்பிப்பாய்‌; உன்‌ வீட்‌ 
டினுள்ள பித்தளைப்பாத்திரம்‌ ஈயப்பாச்கிர முதலியவை 
எல்லாவற்றையும்‌ இங்கே கொண்டுவா'' என்றார்‌, உடனே 
பொன்னனையாள்‌, வெள்ளி செம்பு இரும்பு ஈயம்‌ பித்‌ 
தளை வெண்கலச்‌ தரா முதலிய உலோகங்களெல்லாவற்‌ 
றையுங்‌ கொண்டுவந்து,சித்தசுவாமிமுன்‌ வைத்தாள்‌. சித்‌ 
தசுவாமி அவைகளின்‌ மீதே விபூதியைச்‌ சிதறி; “நீ இன்‌ 
திரவு இவைகளை அக்கினியில்‌ இட்டெடுக்கன்‌,; இவைகள்‌ 
பொன்னாய்‌ வீடும்‌. ௮துகொண்டு சிவபெருமானுடைய 
திருவுரு வார்ப்பிக்கக்கடவாய்‌?” என்றார்‌. பொன்னனை 
யாள்‌: “எம்பெருமானே! நீர்‌ இன்றைக்கு இங்கிருந்து, 
இரவிலே திருவமுது செய்துகொண்டு, இக்காரியத்தை 
யும்‌ முடித்துளிட்டு, விடியுமுன்‌ போம்‌” என்றாள்‌. சித்த 
சுவாமி; “காம்‌ மதுையிற சித்தர்‌” என்று சொல்லி மறை 
ந்தருளினார்‌, 

பொன்னனையாள்‌, சித்தராய்‌ வந்தவர்‌ சோமசுந்தரக்‌ 
கடவுளே என்று செளிர்து, மறைந்து போயினார்‌ என்று 
சிறிது துக்கமும்‌, தன்‌ கவலையை நீசூனார்‌ என்று பெரு 
மகிழ்ச்சியும்‌ அடைந்து, அவ்வுலோகங்களெல்லாவற்றை 
யும்‌ அவர்‌ அருளிச்செய்த படியே அக்கினியில்‌ இட்டெடு 
த்துப்‌, பொன்னானமை கண்டு, ௮துகொண்டு சிவபெரு 
மானுடைய திருவுரு வார்ப்பித்தாள்‌. அத்திருவுருவின த 
பேரழகைப் பார்த்து: “அழகிய பிரானோ” என்று சொ 
ல்லி, அள்ளி முத்தங்கொண்டு, அதனைப்‌ பிரதிட்டைசெய்‌ 
வித்து, அதற்கு இரதோற்சவ முதலியவை நடத்துவித்‌ 
தச்‌, லெகான்‌ சென்றபின்‌ முத்தியை அடைந்தாள்‌. அத்‌ 
திருவுருவம்‌; தன்‌ கபோலத்திலே பொன்னனையாள்‌ இட்ட 
சை ஈகக்‌*குறியையும்‌ ஏம்நாசர்‌ என்னும்‌ காரணக்குறி 


சேர்ழனைமடுவில்வீட்டியபட லம்‌, கடு௭ 


யையுக்‌ கொண்டு, கலியுகத்திலே பொன்‌ னரு வேரு, அக்‌ 
தீயுசத்தாருக்குத்‌ தக்க உருவாகி, எழுர்தருளியிருக்கும்‌. 
திந்ச்சிற்றம்பலம்‌, 
ககட்ட பள 
முப்பத்கேழாவது 
சோழனை மடுவில்‌ வீட்டியபடலம்‌, 
DDD EDDED DEE 
இராசேந்திரபாண்டியன்‌ சிவபசத்தை அடைந்தான்‌. 
அவன்‌ குமாரன்‌ இராசேசபாண்டியன்‌; அவன்‌ குமாரன்‌ 
இராசகம்பீரன்‌; அவன்‌ குமாரன்‌ பாண்டிவமிச தீபன்‌? 
அவன்‌ குமாரன்‌ புரந்‌இரசிச்து; அவன்‌ குமாரன்‌ பாண்டி. 
வமிசபதாகன்‌; அவன்‌ குமாரன்‌ சுந்தரேசபாதசேகரன்‌, 


அந்தச்‌ சுந்தரேசபாதசேகரபாண்டியன்‌, சோமசுந்த 
ரக்கடவுளுக்கு மெய்யன்‌ பனா அரசியற்று நாளிலே, பத்‌ 
அத்‌ தேரும்‌ நூறு யானையும்‌ ஆயிரங குதிரையும்‌ பதிஞயி 
ரங்‌ காலாளு மாத்திரமே வைத்துக்கொண்டு, இத்‌ தணைச்‌ 
சேனைக்குமாத்திரஞ்‌ சிறிது பொருள்‌ செலவிட்டு, எஞ்சிய 
பொருள்களெல்லாவற்றையுஞ்‌ சோமசுந்தரக்கடவுளுக்கே 
செலுத்துவானாயினான்‌; சிவபெருமானுக்கு முடி கண்டிகை 
முதலிய இரத்தினபரணங்களைச்‌ செய்வித்தான்‌; கோபுரம்‌ 
மாட முதலியவைகளை இரத்தினம்‌ இழைக்கப்பெற்ற பொ 
ன்னினால்‌ வேய்வித்தான்‌. 

ஆபிரம்பரிக்கோர்சேவகன்‌ என்னுஞ்‌ சோழனொரு 
வன்‌, பாண்டியனுடைய சேனைச்‌ சுருக்கத்தை அறிந்து, 
அவனை வெல்லக்‌ கருதி, எண்ணில்லாத சேனைகளோடும்‌ 
மதுரையை நோக்கச்‌ சென்றான்‌. அவன்‌ வரவை யறிந்த 
பாண்டியன்‌, திருக்கோயிலை யடைந்து, சோமசுந்தரக்கட 
வளை வணங்கி: “எம்பெருமானே! உமது வலிமையினால்‌ 
இபபூமியை யரசாளுச்‌ தமியேனுடைய வலிமையை ரோக்‌ 
காது, என்‌ சேனையின்‌ சிறுமையை நோக்கச்‌, சோழன்‌ 
தனது வலிமையினால்‌ எனஅ சேசத்தைக்கொள்ள நினைந்‌ 


௧௫௮ சோழனை மடுவில்வீட்டியபடலம்‌. 


தான்போலும்‌, சோழன்‌ அளவில்லாத சேனையோடு வந்து 
இர்ஈகரத்தை அணுனொன்‌” என்று விண்ணப்பஞ்‌ செய்‌ 
தான்‌. அப்பொழுது சிவபிரான து திருவருளினாலே, ஆகா 
ய ததினின றும்‌: “பாண்டியனே நீயே வெற்றியடையும்படி. 
நாம்‌ வந்து யுத்தஞ்‌ செய்வேம்‌”' என்று ஒரசர்ரிவாக்குத்‌ 
தோன்றிற்று. 
அது கேட்ட பாண்டியன்‌, மனமகிழ்ந்து, புறம்‌ போ 
ந்து. குதிரை யேறிக்கொண்டு, சேனை சூழச்‌, சோழனது 
சேனையை எதிர்த்தான்‌. சோழன்‌ சேனைக்குப்‌, பாண்டி 
யன்‌ சேனை, சிவபிரானது இருவருளினாலே ஒரு பெருங்‌ 
கடல்போலத்‌ தோன்நிற்று, சோமசுந்தரக்கடவுள்‌, ஒரு 
வேடவடிவங்கொண்டு, ஒரு வேலாயுதத்தை ஏந்திச்‌, சோ 
மனுக்கு ஒரு யமன்போலப்‌ பாண்டியன்‌ சேனைக்கு முன்‌ 
போய்‌ நின்றார்‌. சோழன்‌ அது கண்டு, கோபித்து: “அயிர 
ஈகுதிரைக்கோர்‌ சேவகன்‌ வந்தேன்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டு போய்‌ எதிர்த்தான்‌. வேடவடிவங்‌ கொண்ட 
சிவபெருமான்‌: “ஆயிரங்‌ குதிரைக்கோர்‌ சேவகன்‌ நீய 
ன்றே! அனநதங்‌ குதிரைக்கு ஒற்றைச்சேவகன்‌ நானே” 
என்று சொல்லிச்‌, சோழனெதிரே போய்க்‌, கோபத்தோடு 
வேலாயுதத்தைச்‌ சுழற்றினார்‌. அது கண்ட சோழன்‌: 
“காம்‌ இனி இவவேலாயுதத்தினால்‌ இறப்பதற்கையமில்லை” 
என்று நினைந்து, குதிரையோடும்‌ ஓடினான்‌, உடனே வேட 
வடிவங்‌ கொண்ட சிவபெருமான்‌ மறைந்தருளினார்‌. பாண்‌ 
டியன்‌ சோழனைத்‌ துரத்திக்கொண்டு போனான்‌. சோழன்‌ 
திரும்பிப்‌ பார்த்‌. து, வேடுவனைக்‌ காணாமையால்‌ ௮ச்சந்திர்‌ 
நீது, பாண்டியனை மதுரைவரையும்‌ துரத்திக்கொண்டு வர்‌ 
தான்‌. பாண்டியன்‌ ஓடி. வந்து, மதுரைககரத்துக்கு மேற்‌ 
குத்திக்கிலுள்ள மிக அழமாகிய ஒரு மடுவில்‌ விழச்‌ சோ 
ழனுர்‌ தன்‌ குதிரையுடன்‌ அதுல்‌ வீழ்ந்தான்‌. பாண்டியன்‌ 
சிவபிரானது இருவருளினால்‌ எழுந்து விட்டான்‌. சோழப்‌ 
அதிலாழ்ந்து இறந்து விட்டான்‌. பாண்டியன்‌, சோழனு 
டைய படைகளையும்‌, குதிரைகளையும்‌, யானைகளையும்‌, 


உலவாக்கோட்டை அருளியபடலம்‌, க்டு௯ 


தேர்களையும்‌, அபூரணமும்‌ வஸ்திரமும்‌ வைத்த பெட்டி 
களையுங்‌ கைக்கொண்டு, சோமசுட்தரக்கடவுள்‌ அணியத்‌ 
தக்க அபரணங்களையும்‌ வஸ்திரங்களையுங்‌ கொடுத்து, 
அவருடைய திருவருட்சடலுக்கு ௮ன்புகதியெனப்‌ பெ 
ரூ, வீற்றிருந்தான்‌. 
திநச்சிற்றம்பலம்‌, 
மூப்பத்தெட்டாவது 
உலவாக்கோட்டை அருஸியபடலம்‌, 
TTA DINED 

ம துரைத்திருககரத்தில்‌ வேளாளர்‌ குலத்திலே அடி 
யார்க்கு ஈல்லான்‌ எனப்‌ பெயர்‌ பெற்ற ஒருவன்‌ இருக 
தான்‌; அவன்‌ சிவபத்தி அடியார்பத்திகளில்‌ மிகச்சிறந்த 
வன்‌, அவன்‌ மனைவி பெயர்‌ தருமசீலை; அவள்‌ கற்பின்‌ 
மிகச்‌ சறெந்தவள்‌ ; தன்னாயக னுக்கு முத்‌ இநெறியிலே தனி 
த்துணேபோன்றவள்‌. 


அவ்வடியார்க்கு நல்லான்‌ வேளாண்மை செய்து, 
அதனால்‌ வரும்‌ ஊதியத்திலே அரசனுக்குக்‌ கொடுக்கறபா 
லதாகிய இறையைக்‌ கொடுத்து, எஞ்சிய பொருளெல்‌ 
லாம்‌, தன குறிப்புவழி யொழுகுந்‌ தருமசலையுடைய துணை 
யினாலே, மாகேசுரபூசையிற்‌ செலவிடுவானாயினான்‌. மணற்‌ 
கேணியைத்‌ தோண்டுக்தோறும்‌ ஊற்றுநீர்‌ பெருகுதல்‌ 
போல, மாகேசுரபூசையிற்‌ செலவிடுந்தோறும்‌ அவனுக்குச்‌ 
செல்வம்‌ பெருகிற்று, அவன்‌ தன்செல்வம்‌ குன்‌ றினும்‌ 
தன்‌ மாகேசுரபூசை நியமங்‌ குன்றான்‌ என்னும்‌ உண்மை 
யைப்‌ பிறருக்கு உணர்த்தும்பொருட்டுச்‌, சோமசுந்தரக்‌ 
கடவுள்‌, அவனுக்கு விளைவில்லாதொழியும்‌ வண்ணஞ்‌ 
செய்தருளினார்‌. விளைவு குன்றியவழியும்‌, அதனைச்‌ சிறி 
அம்‌ பாராட்டாது, அவ்வேளாளன்‌ கடன்‌ வாங்கி, மாகே 
சரபூசையை முன்போலச்‌ சிறப்பாக நடத்தினான்‌. பின்பு 
அவனுகிகுக்‌ கடனுங்‌ கஇடையாவண்ணஞ்‌ சிவபெருமான்‌ 
தடைசெய்தருளினார்‌. 


௧௭௦ உலவாக்கோட்டை அருளியபடலம்‌. 


சிவனடியாரைத்‌ திருவமு த செய்கித்தன்‌ ஜிப்‌ போ௪ 
னஞ்‌ செய்யாமையை நியமமாகக்‌ கொண்ட அவ்வடியார்‌ 
க்கு நல்லான்‌, தன்னுயிர்த்துணையாகிய பத்தினியோடும்‌ 
பட்டி.னியிருக்து, கவலையினால்‌ உள்ளமும்‌ பசியினால்‌ உட 
ம்பும்‌ புழுங்கப்பட்டான்‌, பின்பு: “இனி நிலையில்லாத 
உடம்பிறை பெறும்‌ பயன்‌ யாது! இனி என்‌ மனைவியோடு 
போய்ச்‌ சோமசுக்தரக்கடவுளுகீகு இதனை விண்ணப்பஞ்‌ 
செய்‌ தவிட்டு உயிர்‌ தறத்தலே தணிவு" என்று துணிந்து 
கொண்டு, தன்‌ மனைவியோடு சென்ற, இருக்கோயிலை 
யடைந்து, சிவபிரானை வணங்கி; “எம்பெருமானே! அடி. 
யேனுக்கு வயல்‌ விளைவு குன்றியது; அதனால்‌ உமதடி.யார்‌ 
பூசைக்கு இடையூறு விளைந்தது, கடனும்‌ இடைக்வெறி 
லது; கடன்றர வலலவரைக்‌ காட்டியருளும்‌. காட்டா 
தொழிவீராயின்‌, இப்பொழுதே பிராணனை வீடுவேன்‌'' 
என்று தன்‌ மனைவியோடு விண்ணப்பஞ்செய்தான்‌. அப்‌ 
பொழுது ஆகாயத்தினின்றும்‌: “அப்பனே! அஞ்சாதே, 
நாம்‌ இன்றைக்கு உன்‌ வீட்டிலே வெண்மையாஇய அரி 
சக்கோட்டை யொன்று வைத்தேம்‌. அது எப்பொழு 
தும்‌ எடுக்குந்தோறுஞ்‌ சிறிதுங்‌ குறைவில்லாஇருக்கும்‌. ந 
அதை நாடோறும்‌ பூசை செய்து, அதில்‌ வேண்டியதை 
எடுத்து, மாகேசுரபூசை செய்து, யாவருக்கும்‌ அன்ன 
தான முதலிய நானாவித தருமங்களுரஞு செய்துகொண்டு, 
வாழ்ட்நருக்கக்கடவாய்‌. முத்தியையும்‌ பின்பு தருவேம்‌” 
என்று ஓரசரீரிவாக்குத்‌ தோன்றிற்று, அடியார்க்கு நல்‌ 
லான்‌, அத கேட்டு, மனமகிழ்ந்து, வியந்து, மனையாளோடு 
வீட்டிற்சென்‌று; அங்கிருந்த உலவாககோட்டையைத்‌ 
தன து முன்னைத்‌ தவப்பேறுபோலக்‌ கண்டான்‌. அவன்‌ 
அவ்வுலவாக்கோட்டையை நாடோறும்‌ புட்பஞ்‌ சந்தனம்‌ 
தூபட தீபம்‌ என்ப்வைகளினாலே பூசைசெய்து, அன்னத்‌ 
தின்பொருட்டும்‌ அதற்கு வேண்டும்‌ கருவிகளின்பொரு. 
ட்டும்‌ வேண்டு மட்டும்‌ எடுத்துச்‌, சிவனடியார்கள்‌, வித்‌ 
துவானகள்‌, பிராமணர்கள்‌, பிதிரர்கள்‌, தேவர்கள்‌, விரும்‌ 
இனர்கள்‌, சுற்றத்தார்கள்‌, னேடதர்கள்‌ முதலிய யாவர்‌ 


மாமனாகவர்துவழக்குரைத்தபடலம்‌. ௧௬௧ 


பொருட்டுஞ்‌ செலவு செய்துகொண்டு, குபேரன்போல 
நெடுங்காலம்‌ வாழ்ர்இருந்தான்‌. பின்பு தன்‌ பன்னியோ 
டுஞ்‌ சுற்றச்தாரோடுஞ்‌ சவசாரூப்பியம்‌ பெற்றுச்‌, சவ 
லோகத்தில்‌ வாழ்ந்திருந்தான்‌. 
தீருச்சிற்றம்பலம்‌. 
முப்பத்தொன்பசாவது 
மாமனாக வந்து வழக்குரைத்தபடலம்‌, 
அணக 2 அட OTE 

மதுரைத்திருகரத்தில்‌, வைசியர்‌ குலத்திலே சன 
பதி எனப்‌ பெயர்கொண்ட ஒருவன்‌ இருந்தான்‌. அவன்‌ 
மனைவி பெயர்‌ சுசீலை. அவ்விருவரும்‌ நெடுங்காலம்‌ புத்தி 
ரபாக்கியம்‌ இல்லாமையால்‌ வருக்சமுறும்பொழுது, தன 
பதி, தன்‌ மருமகனையே தனக்குப்‌ புத்திரனாகக்‌ கொண்டு, 
மனையாள்‌ கைக்கொடுக்க, அவள்‌ தொழுது வாங்கி, அன்‌ 
போடு வளர்த்தாள்‌. தனபதி, சன்றக்கை வருர்தீப்‌ 
பெற்ற பிள்ளையைத்‌ தனக்குத்‌ தந்த நன்றியைப்‌ பாராட்‌ 
டாது, தன்‌ மனைவீமேல்‌ வைத்த ஆசை மயக்கத்தனாலே, 
அச்‌ தங்கையோடு நித்சமுக்‌ தீராச்‌ சண்டையிட்டுக்கொ 
ண்டு வந்தான்‌. ஒருநாள்‌ இளையாள்‌ கோபித்து: “உனக 
சூப்‌ பெருமிதம்‌ ஏன்‌! நீ பிள்ளைப்‌ பேறற்ற பாவி, நீ என்‌ 
னருமைப்‌ பிள்ளையினாலன்‌ மோ இருமைப்பயனையும்‌ அடை 
வாய்‌!” என்றாள்‌. தனபதி அது கேட்டு மிக நாணி; 
“மேலைக்காயினும்‌ பிள்ளைப்பேற்றைத்‌ தரவல்ல சவத 
தைச்‌ செய்யவேண்டும்‌” என்று தணிக்து, சுன்‌ செல்வ 
மெல்லாவற்றையும்‌ மருமகனுக்கே யாக்கிவிட்டு, மனையா 
ளோடு தவஞ்செய்யப்‌ போயினான்‌. 

பின்பு, தனபதி வரவு தாழ்த்தமையால்‌, அவன்‌ பரு 
மகனுக்குக்‌ கொடுத்த வீடு விளைநிலம்‌ அடிமை அபரணம்‌ 
'இரவியம்‌ பசுக்கண்‌ முதலிய செல்வங்களெல்லாவற்றை 
யும்‌, தாம்த்தார்கள்‌, வல்வழக்குப்‌ பேசிக்‌ கவர்க்துகொண் 
டார்கள்‌. அதனாலே, தனபதியுடைய தங்கை, தன்‌ புதல்‌ 


௧௬௨ மாமனாகவந்துவழக்குரைத்தபடலம்‌. 


வனோடு தளர்வடைந்து: “சார்பில்லாதவர்களெல்லாருக்‌ 
கும்‌ ஒர்‌ களைகண்ணாயுள்ளவர்‌ சோமசுந்தரக்கடவுளே, 
அதலால்‌ அவரே எமக்குப்‌ புகலிடம்‌” என்று துணிந்து 
கொண்டு, திருக்கோயிலையடைந்து,சோமசுச்சரக்கடவுளை 
வணங்க: “எல்லாருககுக்‌ தந்தையும்‌ தாயுமாகிய சுவாமீ! 
நீரே அடியேங்களுக்குத்‌ தந்தையும்‌ தாயும்‌. அடியேனு 
டைய தமையன்‌, தனக்குப்‌ புதல்வன்‌ இல்லாமையால்‌, 
அடியேனுடைய இந்தப்‌ புதல்வனையே தனக்குப்‌ புதல்வ 
னாகக்‌ கொண்டு, தன்‌ செல்வமெல்லாவற்றையும்‌ இவனு 
க்கே கொடுத்துவிட்டு, அன்றே போயினான்‌. பின்பு 
தாயத்தார்கள்‌ அவைகளெல்லாவற்றையும்‌ வலியினாற்‌ 
கவர்க்துகொண்டார்கள்‌. நான ஒருத்தி, ஒருத்திக்கு இவ்‌ 
வொருமகனேயுள்ளவன்‌. இவனும்‌ அறிவிலாச்சிறுவன்‌. 
அடியேங்களுக்கு வேறு துணையில்லை. அருட்பெருங்க 
டலே! எங்கும்‌ நிறைந்திருக்கின்ற நீர்‌ இவையெல்லாம்‌ 
அறியீரோ' என்று விண்ணப்பஞ்செய்து, பூமியில்‌ விழு 
நீது; சிவபெருமானது திருவருளினாலே சிறிது நித்திரை 
யடைந்தாள. 

அப்பொழுது சிவபெருமான்‌, அவளுக்குச்‌ சொ 
ப்பனத்திலே ஒரு பிராமணராய்த்‌ தோன்றி: “கேளாய்‌, 
பெண்ணே! விடிந்தபின்‌, தாயத்தார்களை ௮ரசனாணையி 
னாலே தருமசபையில்‌ வருவித்து, மறித்துக்கொண்டிரு. 
நாம்‌ வந்து வழக்குத்‌ தீர்த்துக்‌ தருவேம்‌. போ” என்ற 
ருளிச்செய்தார்‌. உடனே தனபதி தங்கை விழித்தெழு 
ந்து; வியந்து: “யாருமில்லாதவருக்குத்‌ தெய்வர்துணை 
யென்ப தறிந்தேன்‌” என்று சிவபெருமானை வணங்கிக்‌ 
கொண்டு, மகனோடு வீட்டிற்சென்றாள்‌. சென்றவள்‌, 
விடிந்தபின எழுந்து, திருக்கோயில்‌ வாயிலில்‌ வந்து, சிவ 
பெருமானை வணங்கிக்கொண்டு, தாயத்தார்களுடைய 
வீட்டுக்குப்போய்ப்‌, பலருங்‌ கேட்க, அவர்களைப்‌ பார்த்‌ ௬: 
“மடைப்பள்ளியிலே நெருப்பிடாதொழிமின்கள்‌. ற 
ங்கும்‌ ஓரடியும்‌ எடுத்துவையா தொழிமின்கள்‌: பொய்வ 
ழக்கால்‌ வென்று போகவிடேன்‌. பலரும்‌ கேட்க அரசனா 


மாமனாகவந்துவழக்குரைத்தபடலம்‌, ௧௬௩ 


ணையிட்டேன்‌. தழுமசபைக்கு வந்து, பெரியோர்கள்‌ 
பண்ணிய திர்ப்பைக்‌ கேட்டு, எங்களுரிமைப்‌ பொருளை த்‌ 
தந்துவிட்டுப்‌, போங்கள்‌” என்று சொல்லி மறித்தாள்‌. 
மதித்தலும்‌, தாயத்தார்கள்‌, அவளை வைது, தள்ளியடி.த்‌ 
தார்கள்‌. அவள, மகனுடனே: “முறையோ முறையோ” 
என்று சொல்லிக்கொண்டு, தருமசபையை அடைத்து, 
சடையாருக்குத்‌ தன்வழக்கைச்‌ சொன்னாள்‌. ௮து கே 
ட்ட சபையார்‌ ஏவலாளர்களை விடுப்பத்‌, தனபதி தங்கை, 
அவர்களோடு போய்த்‌, தாயத்தாரை மறித் துச்‌, சபையிற்‌ 
கூட்டி வக்தாள. 

அப்பொழுது சிவபெருமான்‌, தனபதிபோலத்‌ திரு 
வுருக்கொண்டு, திருச்செவிகளிலே இரத்தினகுண்டலல்‌ 
களும்‌, திருப்புயங்களிலே தோளணிகளும்‌, திருமார்பிலே 
கண்டிகையும்‌ பிரகாசிக்க மோதிரம்‌ இட்ட இருக்கரத்தை 
வீசிச்‌, சிங்கேறுபோலப்‌ பெருமிதத்தோடு நடந்து: “இற்‌ 
கே அரசன்‌ இல்லையோ! பெரியோர்கள்‌ இல்லையோ! அர 
சன்‌ செங்கோல்‌ கொடுங்கோலாயிற்றோ! தெய்வமும்‌ இல்‌ 
லையோ! தருமமும்‌ ஒளித்ததோ!” என்று சொல்லிக்கொ 
ண்டு, தருமசபையை அடைந்தார்‌. அது கண்ட தாயத்தா 
ர்கள்‌ மனந்தளர்க்து ஆச்சரியம்‌ அடைந்து: “வெல்வோம்‌” 
என்னும்‌ மனவலியிழந்து; முன்‌ பொய்வழக்கால்‌ வென்‌ 
றதை நினைந்து நினைந்து, அச்சமும்‌ காணுங்‌ கொண்டு,நின்‌ 
முர்கள்‌. தனபதியாய்‌ வந்த சிவபெருமான்‌, மருமகனையுக்‌ 
தங்கையையுக்‌ தழுவிக்கொண்டு: “ஐயையோ! வறியவர்க 
ளானீர்களே”' என்று சொல்லி அழுதார்‌. தங்கையும்‌ புத 
ல்வனு 5 தனபதியார்‌ பாதத்தில்‌ விழுர்கழுதார்கள்‌. 


தனபதியார்‌, அவர்களை யெடுத்துத்‌ தழுவித்‌, தமது 
கண்ணீர்வெள்ளத்‌ தாழ்த்திப்‌, புதல்வனைப்‌ பார்த து:மா 
லே பஞ்சாயுதத்தைக்‌ காணேன்‌; காலிலே சிலம்பைக்‌ 
காணேன்‌; தோளிலே தோளணியைக்‌ காணேன்‌ ; முகத்தி 
லே சுட்டியைக்‌ காணேன்‌; காதிலே குண்டலங்களைக்‌ 
காணேன்‌ ; வெற்றுடம்பை மாத்திரங்‌ கண்டேன்‌. யாது 


௧௬௪ மாமனாக வக்துவழக்குரைத்தபடலம்‌. 


பெறும்‌ என்று பிள்ளைப்பணிகளையுர்‌: கவர்ந்த கொண்டா 
ர்கள்‌" என்று சொல்லி, வாய்விட்டமு ௮, தங்கையையும்‌ 
மகனையுங்‌ கண்ணீர்‌ மாற்றி, முதுகைத்‌ தடவி: “டீல்கள்‌ 
உங்கள்‌ கவலையை விடுங்கள்‌. தாயத்தார்கள்‌ வழக்குத்‌ 
தோற்றுப்போம்‌, பாருங்கள்‌” என்றார்‌. சனேதெரை வஞ்‌ 
சித்தும்‌, ஈம்பினவரைக்‌ கெடுத்தும்‌, யாசகருக்கு இம்மி 
யும்‌ கொடாது உலோபஞ்செய்தும்‌, கடுவட்டி. வாங்கியும்‌, 
சம்பாதித்ததா! தருமவழியினாலே சம்பாதித்த என்‌ பொ 
ருள்‌ அழியுமா!”' என்றார்‌. சோமசுந்தரக்கடவுள்‌ எழுந்த 
ருளியிருக்குக்‌ திககைரோக்கிச்‌ சிரமேற்‌ கை குவித்து: 
“மாணிக்கம்‌ விற்ற ஈமதூ வைசியகுலத்‌ தலைவரே! நமது 
தாயத்தார்‌ வழக்கை இச்சபையாரிடத்து நின்று தீர்த்தத்‌ 
தந்தருளும்‌” என்றார்‌. பின்பு சபையாரை நோக்க; “அர 
சனத செங்கோலாகிய நூல்‌ கட்டிய தருமமாகிய தட்‌ 
டிலே உங்கள்‌ நாக்காகிய துலாக்கோலையிட்டு, நமது வழ 
க்கையுக்‌ தாயத்தார்‌ வழக்கையுஞ்‌ சீர்தூக்டுத்‌ தீர்ப்புச்‌ 
சொல்லுங்கள்‌” என்றார்‌. 

து கேட்ட சபையார்கள்‌, இருபக்கத்தாருடைய 
வழக்கையுங்‌ கேட்டு, ஈன்றாக ஆராய்ந்து: “தாயத்தார்‌ வழ 
க்குப்‌ பொய்‌ வழக்கு”? என்றார்கள்‌. காயத்தார்கள்‌, அது 
கேட்டு ௮அச்சமுற்று: நமது தனபதிச்செட்டியார்‌ இவர 
ல்லர்‌” என்றார்கள்‌. அப்பொழுது தனபதியார்‌ கைகொட்‌ 
டிச்‌ சிரித்து, அவரவர்‌ குடிப்பெயரும்‌ பட்டமுங்‌ காணி 
யுக்‌ தந்தைதாய்‌ மாமன்‌ மாமி தாயத்தார்‌ அவர்களைப்‌ பெ 
ந்றவர்‌ பிள்ளைகள்‌ உடன்பிறந்தார்‌ மனைவியர்‌ சுற்றத்தார்‌ 
என்பவர்களுடைய பெயர்களும்‌, அவரவர்‌ குணங்களுஞ்‌ 
செய்கைகளும்‌, பிறவுஞ்‌ சிறிதும்‌ வழுவாவண்ணஞ்‌ சொ 
ன்னர்‌. அது கேட்ட பெரியோர்களெல்லாரும்‌; “தனப 
திச்செட்டியார்‌ இவரே” என்றார்கள்‌. உடனே தாயத்தா 
ர்கள்‌: “ஈம்‌ வழக்குத்‌ தோற்றது. பாண்டியன்‌ அறிந்தால்‌. 
நம்மைத்‌ தண்டிப்பான்‌!” என்று நினைந்து: “வீட்டுக்குப்‌ 
போய்‌ வருகிறேன்‌” என்றும்‌, “குள த்துக்குப்‌ போய்‌ வரு 
தறேன்‌” என்றும்‌, ஒவ்வொரு வார்த்தையிட்டுப்‌ போய்வி 


வ ரகுணனுக்குச்சிவலோகங்காட்டியபடலம்‌, ௧௬டு 


ட்டார்கள்‌. போய்திடுதலும்‌, தருமசபையார்கள்‌, தனப 
திச்செட்டியாருடைய செல்வமெல்லாம்‌ அவர்‌ புதல்வனுக்‌ 
கென்று திர்ப்பெழுதிக்‌ கொடுத்தார்கள்‌. உடனே தனப 
தியுருவங்‌ கொண்ட சிவபெருமான்‌ எல்லாருங்‌ காண 


மறைந்தருளினார்‌. 


சுர்தரேசபாதசேகரபாண்டியன்‌ , அதைக்‌ கேள்வியுற்‌ 
றுத்‌, தன பதியுருவங்‌ கொண்டு வந்து மறைந்தவர்‌ சோம 
சுந்தரக்கடவுள என்று அறிந்து, வியந்து, தன பதியுடைய 
புதல்வனுக்குப்‌ பலவரிசைகளைக்‌ கொடுத்துச்‌, சோமசுந்‌ 
தரக்கடவுளுடைய திருக்கோயிலைப்‌ பொன்னினாலே புது 
ககுவித்தான்‌. சிலகாலஞ்‌ சென்றபின்பு, தன்‌ புத்‌ இரனா 
கிய வாகுணபாண்டியனுக்குத்‌ தன்னரசைக்‌ கொடுத்து 
விட்டுத்‌, தான்‌ சிவபிரான அ திருவடிநீழலை யடைந்தான்‌. 

கீநசீசிற்றம்பலம்‌. 


காறபத௱ாவது 
வர்குணனுக்குச்சிவலோகங்காட்டிய்படலம்‌. 
TE ETE TE 
வாகுணபாண்டியன்‌, செங்கோலோச்சி அரசியற்று 

நாளிலே, ஒருகாள்‌ வேட்டை விருப்பினனாய்க்‌, காட்டிற்‌ 
சென்‌ று; ரூரியன்‌ அத்தமிக்கும்‌ வரையும்‌ வேட்டையா 
டிக்கொண்டு, மதுரைககரத்துக்குத்‌ திரும்பினான்‌. இரு 
ம்பிவரும்பொழுஅ, அதிவேகத்தோடு செல்லம்‌ அவன்‌ 
குதிரை, அக்காட்டிற்‌ படுத்து நித்திரை செய்யும்‌ ஒருபீரா 
மணன்‌ மேலே கால்‌ வைக்க, அவன்‌ இறந்து விட்டான்‌. 
பாண்டியன்‌, அதனை அறியாது சென்று, தன்‌ கோயிலிற்‌ 
புகுந்தான்‌. இறந்த பிராமணனுடைய பிரேதத்தை, ௮வன்‌ 
சுற்றத்தார்‌, எடுத்துக்கொண்டு போய்ப்‌, பாண்டியனு 
டைய கடைத்தலைவாயிலிலே போட்டு, ரிகழ்ந்தசைச்‌ சொ 
ல்ல்ட்டி பாண்டியன்‌, வேண்டும்‌ பொருள்‌ கொடுத்து, அவ 
ர்களைக்சொண்டு மயானகிருத்தியத்தை முடிப்பிர் சான்‌. 
அவனைப்‌ பிரமகத்தி பிடித்தது, 

௧௫ 


௧௬௬ வரகுணனுக்குச்சிவலோகங்காட்டியபடலம்‌, 


வாகுணபாண்டியன்‌, தன்னை வுருத்தும்‌ பிரமகத்தி 
நீங்கும்பொருட்டுப்‌, புரோடிதர்கள்‌ விதித்தபடியே, பிரா 
மணபோசனஞ செய்வித்தும்‌, அரசமாத்தைப்‌ பிரதகூதி 
ணஞ்‌ செய்தும்‌, அறுகு கொய்து பசுக்களுக்குக்‌ கொடுத்‌ 
தம்‌, அகமருடணமர்தரத்தால்‌ ஒமம்‌ பண்ணியும்‌, பஞ்ச 
கவ்வியமும்‌ பசுக்கொம்பு தோய்ந்த தீர்த்தமும்‌ உட்கொ 
ண்டும்‌, கோதானம்‌ பூதான முதலிய நானாவித தானங்கள்‌ 
செய்தவிடத்தும்‌, பிரமகத்தி நீங்காது, மெய்‌ சொரிந்த 
அக்கினிபோல மேலிட்டு, அவனை வளைந்துகொண்டது, 
அது ஏங்கும்‌) பெருமூச்செறியும்‌; கை தட்டும்‌; மலைபோ 
லப்‌ பெருக்கும்‌; சிறுகும்‌; கோபித்து ஆரவாரிக்கும்‌; முன்‌ 
னும்‌ பின்னும்‌ பக்கமுக்‌ தொடரும்‌; சிரிக்கும்‌; பிளந்த 
வாயை மெல்லும்‌; பிரியும்‌; திரும்பி வரும்‌; “பழி தா” 
என்று வந்து பிடிக்கும்‌; பாண்டியன்‌ இவவியல்புடைய 
பிரமகத்தியினால்‌ வருந்தும்பொழுது, பிராமணர்கள்‌ பின்‌ 
னும்‌ அவனை நோக்கி: “மகாராசாவே! நீ விரத நியமத்தோடு 
நாடோறுஞ்‌ சோமசுந்தரக்கடவுளை அயிரத்தெட்டுத்தரம்‌ 
பிர தக்ூதிணஞ்‌ செய்யக்கடவாய்‌, இப்படிப்‌ பத்துத்‌ இனஞ்‌ 
செய்து வரின்‌, இப்பிரமகத்தி நீங்கும்‌ வண்ணஞ்‌ சிவபெ 
ருமான்‌ உனக்கு வழி காட்டியருள்வார்‌” என்றார்கள்‌, 

அது கேட்ட வாகுணபாண்டியன்‌, திருக்கோயிலைய 
டைந்து, சோமசுந்தாக்கடவுளை வணங்க; “ஏ ம்பெருமா 
னே! நீர்‌ இர்திரனுடைய பழியைத்‌ திர்த்தருளினீர்‌. பிரா 
மணனுடைய மகாபாதகத்தைத்‌ திர்த்தருளினீர்‌. தமியே 
னுடைய பழியையும்‌ தீர்த்தருளும்‌” என்று விண்ணப்பஞ்‌ 
செய்து, அடியற்ற மரம்போல வீழ்ந்தான்‌, பின்‌ எழுந்து, 
ிரொமணர்கள்‌ சொல்லியபடியே அயிரத்தெட்டுப்‌ பிரத 
கஷிணஞ்செய்து, வணங்கினான்‌. சிவபெருமானது திருவ 
ருளினாலே, அ௮காயத்தினின்றும்‌: “கேளாய்‌ பாண்டியனே! 
ஒல்வோரடிக்கு ஒவ்வோரசுவமேத யாகபலங்‌ கொடம்‌” 
பது பிரதக்ஷிணம்‌. ௮த்துணைச்‌ சிறப்புடைய பிரதக்ஷிணம்‌ 
தினம்‌ ஆயிரத்தெட்டுச்‌ செய்துவர்தாய்‌, இதனாலே நாம்‌ 


வரகுணனுக்குச்சிலோகங்காட்டியபடலம்‌. ௧௬௭ 


மிக்‌ பகிழந்தேம்‌, இனி நீ அஞ்சாதே. சோழராசன்‌ உன்‌ 
னோடு போர்‌ செய்ய வருவான்‌; நீயும்‌ ௮வனோடெதிர்ப்‌ 
பாய்‌, போரிலே அவன்‌ உனக்குப்‌ புறங்காட்டி யோடு 
வான்‌; நீயும்‌ அவன்‌ பினனோடி அவனை எட்டிப்‌ பிடிப்பவ 
ன்போலத்‌ து ச்தும்பொழுது, ஈம்மை நாம்‌ பூசித்துக்கொ 
ண்டிருக்குக தலமாகிய திருவிடைமருதாரிலே போய்ச்‌ 
சேருவாய்‌. அங்கே உன்‌ பிரமகத்திப்பழியை நீக்கயருள்‌ 
வோம்‌” என்று ஓரசரிரிவாக்குத்‌ கோன்‌ றிற்று. வரகுண 
பாண்டியன்‌, அது கேட்டு மனமகிழ்ந்து, சிவபிரானு 
டைய திருவருளைத்‌ ததித்துக்கொண்டு, அரண்மனையை 


அடை௩தான. 


சிலநாள்‌ கழிந்தபின்‌, சோழராசன்‌, வரகுணபாண்டி 
யோடு போர்செய்யக்‌ கருதித்‌, தன்‌ சேனையோடு வந்து, 
மதுரையை அணுநினான்‌. வரகுணபாண்டியன்‌, ௮ஃதறி 
ந்து; தன்சேனையோடு எதிர்ந்து பொருதான்‌. போரிலே 
சோழன்சேனை பாண்டியன்‌ சேனைக்குத்‌ தோத்றோடிற்று, 
சோழனும்‌ காணிப்‌ புறங்காட்டி. ஓடினான்‌. வரகுணபாண்‌ 
டியன்‌, சோழனைப்‌ பீடிக்கும்பொருட்டுத்‌ தரத்திக்கொண் 
டோடும்பொழுது, காவேரிகதியை அடைந்தான்‌, அடை 
ஈது, பூசத் துறையிலே ஸ்நானஞ்செய்‌ து, அக்காவேரிக்குத்‌ 
தென்பக்கத்துள்ள திருவிடைமருதூரிற்‌ சென்று; திருக்‌ 
கோயிலின த €ழைவாயிலைக்‌ கடந்து சென்றான்‌. செல்லு 
தலும்‌, அவனைப்பிடித்த பிரமகத்திப்‌ பழியும்‌ பாசமும்‌ புற 
த்தே நின்றுவிட்டன, வரகுணபாண்டியன்‌, உள்ளேபோ 
ய்ச்‌ சிவலிங்கப்பெருமானைத்‌ தரிசித்து, அக்கினிவாய்ப்ப 
ட்ட வெண்ணெய்ப்‌ பாவைபோல உருகிச்‌, செயலும்‌ 
வாக்கும்‌ அற்று, அறிவுருவாகி, நெடுரேர கின்று, பின்பு 
அளவில்லாத தோத்திரங்களைச்‌ செய்தான்‌. அப்பொழுது 
சிவபெருமான்‌: “பாண்டியனே! உன்‌ பிரமசாயை ழை 
வாிிலிலே நிற்கின்றது; ஆதலால்‌ அந்தவழியாலே போகா 
தே, மேஸ்வாயிலினலே போய்‌, ஈம்மதுரையை அடைதி?” 
என்று திருவாய்மலர்க்கருளினார்‌, வரகுணபாண்டியன்‌, 


௧௬௮ வரகுணனுக்குச்சிவலோக ம்காட்டியபடலம்‌, 


அது கேட்டுச்‌, வெபெருமானைப்‌ பிரிதலாற்றாமையால்‌ 
வாயிறோேறும்‌ அடிக்கடி. வீழ்ந்து வீழ்ந்து; மேலைவாயிலி 
னாலே போவானாயினான்‌. அவன்‌ மேலக்‌ கோபுரத்சைத்‌ 
தன்‌ பெயரினாற்‌ செய்து; வேறுஞ்‌ சில திருப்பணிகளை 
நடத்திக்கொண்டு, அற்கே சிலநாள்‌ வரித்துப, பின்‌ மது 
ரையை அடைந்தான்‌. 


வாகுணபாண்டியன்‌, தன்னைப்‌ பிரமகச்திப்‌ பழி நீக்கி 
யாண்டருளிய சோமசுர்தரக்கடவுளை நாடோறும்‌ அடை 
ந்து தரிசனஞ்செய்து கொண்டும்‌, உலகத்தை நீதி வழு 
வாது பரிபாலித்துக்கொண்டும்‌, சிவபுராணங்‌ கேட்டுக்‌ 
கொண்டும்‌, வாழ்ந்திருந்தான்‌. ஒருநாள்‌, வேதம்‌ அகமம்‌ 
புசாணம்‌ மிருதி முதலிய நூல்களனைத்தும்‌ உலகங்களெ 
ல்லாவற்றினும்‌ உயர்ந்தது 9வலோகம்‌ என்று சொல்வதை 
உட்கொண்டு, அந்தச்‌ சவலோகத்தைக்‌ காண்டற்கு அசை 
கொண்டு, அன்‌ திராத்திரியிலே திருக்கோயிலையடைந்து, 
சோமசுந்தாக்கடவுளை வணங்கி: “எம்பெருமானே! உம்‌ 
முடைய திருவடியைப்‌ பெற்ற மெய்யன்பர்கள்‌ சூழ, நீர்‌ 
சிவலோகத்தில்‌ எழுந்தருளியிருப்பதைத்‌ தரிசித்து வணங்‌ 
கத்‌ தமியேன்‌ ஆசை கொண்டேன்‌” என்று விண்ணப்பஞ்‌ 
செய்தான்‌. உடனே சிவபெருமான்‌ அப்பாண்டியனு 
டைய அன்புக்கு எளியசாகி: “நாம்‌ இன்றைக்கு ஈம்முல 
கத்தை இவ்வுலகத்தில்‌ வருவித்து, இவனுக்குக்‌ காட்டு 
வோம்‌'' என்று இருவுளங்கொண்டார்‌. அப்பொழுது சிவ 
லோகம்‌, கோடி.சந்திரர்கள்‌ பேரொளிபரப்பி ஒருங்குதித்‌ 
தாற்போல, அங்கே வந்து தோன்றியது. 


சிவபெருமான்‌ திருநந்திதேவரை அழைத்து! “நமது 
மெய்யன்‌ பனாசிய வரகுணபாண்டியன்‌ ஈம்முலகத்சைக்‌ 
காண விரும்பினான்‌. அவனுக்குக்‌ காட்டு” என்று பணித்‌ 
தருளினார்‌. ௮௮ கேட்ட இருகந்திதேவர்‌, சிவபெருமானை. 
வணங்கிக்கொண்டு, புறத்து வந்து, வாகுணபாண்டிஃப்னை 
அழைத்துக்கொண்டு போய்‌, நதிகளையும்‌, ஓகை களையும்‌, 
அமுதவாவிகளையும்‌, பொற்றாமரைத்‌ தடாகங்களையும்‌, 


வரகுண்ணுக்குச்சிவலோகங்காட்டியபடலம்‌, ௧௬௯ 


பூஞ்சோலைகளையும்‌. அமு தமயமாகிய அகழையும்‌, திரும 
இலையும்‌, திருக்கோபுசங்களையும்‌, இருவீதிகளையும்‌, திருமா 
ளிகைப்‌ பந்திகளையும்‌, திக்குப்பாலகர்களுடைய புரங்க 
ளையும்‌; பிரமாவுடைய புரத்தையும்‌, விட்டுணுவுடைய பு 
சுதையும்‌; உருத்திரர்களுடைய புரத்கையும்‌ காட்டினார்‌. 
பின்பு வெனடியார்‌ கூட்டத்தைப்‌ பீரம்பினாற்‌ சுட்டிக்‌ 
காட்டுவாராயினார்‌:-- 


“சூரியன்‌ உதிக்கு முன்னே ஸ்நானஞ்செப்து சந்தி 
யாவந்தன முடிச்துக்கொண்டு சிவபெருமானுடைய திரு 
ககோயிலைத்‌ தருவலகஇிடுக லும்‌, இருமெழுக்கிடுகலும்‌, இரு 
நந்தனவனப்பணி செய்தலும்‌, புட்பங்கொய்து திருமாலே 
கட்டிக்‌ கொடுத்தலும்‌, சுகர்ததூபமிடுதலும்‌, திருவிளக்‌ 
கேற்றலும்‌, சிவகோக்இரஞ்‌ செய்தலும்‌, சிவபிரானது 
புகழைக்‌ கேட்டலுமாயெ திருத்தொண்டுகளைச்‌ செய்து 
சிவசாலோக்கிய பதத்தைப்‌ பெற்றவர்கள்‌ இவர்கள்‌, புட்‌ 
பஞ்‌ சந்தனக்‌ தூபம்‌ தீபர்‌ திருமஞ்சனம்‌ திருவமுது முசு 
லிய உபகரணங்களை த்‌ கேடி வைத்துக்கொண்டு, பஞ்ச 
சுத்தி செய்து; சிவலிங்கப்பெருமானைச்‌ சிவாகம விதிப்‌ 
படி மெய்யன்போடு பூசைசெய்து, சிவசாமீப்பிய பதக்‌ 
தைப்‌ பெற்றவர்கள்‌ இவர்கள்‌, ஞூலாக்கினியை வாயுவி 
னால்‌ எழுப்பிப்‌ பிரமரந்திரம்‌ வரையும்‌ கொண்டு போய்‌ 
அங்குள்ள ச்ந்திரமண்டலத்தை இளகப்பண்ணி அதினி 
ன்றும்‌ இடை பிங்கலை சுழுமுனை நாடிவழியாக ஒழுகும்‌ 
அமுதத்தை உண்டு சிவபெருமானைப்‌ புருவநடுவிற்றியா 
னித்துச்‌ சிவசாரூப்பிய பதத்தைப்‌ பெற்றவர்கள்‌ இவர்‌ 
கள்‌. இருபிறப்பாளர்களாகி யாகங்களைச்‌ சிவபெருமான்‌ 
பொருட்டுச்‌ செய்தவர்கள்‌ இவர்கள்‌. புகழையும்‌ பயனை 
யுக்‌ குறியாது தண்ணீர்ப்பந்தல்‌ வைத்தல்‌ முதலிய தரும 
ங்களை நிராசையினாலே செய்தவர்கள்‌ இவர்கள்‌, வேதவி 
தப்யூக்குஞ்‌ சிவாகமவிதிப்படிக்கும்‌ விபூதி ருத்திராக் 
தாரணமும்‌ ஸ்ரீபஞ்சாக்ஷரசெபமுஞ்‌ செய்தவர்கள்‌ இவர்‌ 
கள்‌. வேதத்தில்‌ உள்ள சதருத்திரமந்திரத்தை உச்சரித்‌ 


௧௭௦ வாகுணனுக்குச்சிவலோகம்காட்டியபடலம்‌. 


கவர்கள்‌ இவர்கள்‌, விபூதி ருத்திராக்ஷர்‌ தரித்தவர்‌ யாவ 
சேயாயினும்‌ அவருடைய குணத்தையுங்‌ குலத்தையும்‌ 
பாராது அவரைச்‌ சிவபெருமானாகவே பாவித்தவர்கள்‌ ' 
இவர்கள்‌. நிருவாணதிக்ஷிதர்களுக்குச்‌ சிவஞான நூல்க 
மாத்‌ தானஞ்செய்தவர்கள இவர்கள்‌, சிவாலயங்‌ கட்டுவி 
க்துச்‌ சிவலிங்கப்‌ பிரதிட்டை செய்வித்தவர்கள்‌ இவர்கள்‌. 
சிவபூசை செய்பவர்களுக்கு அதற்கு வேண்டும்‌ திரவியங்‌ 
கப உதவித்‌ தொண்டுசெய்தவர்கள இவர்கள்‌, மாகேசு 
ரபூசை செய்தவர்கள்‌ இவர்கள்‌. சிவனடியார்களுக்குத்‌ 
தொண்டு செய்வதே தவமெனக்‌ கொண்டு செய்து உயர்‌ 
ச்சி யடைந்தவர்கள்‌ இவர்கள்‌. சோமசுந்தரக்கடவுளுக்கு 
ஆலய முதலியவைகளைக்‌ கட்டுவித்து, அபிஷேகம்‌ பூசை 
திருவிழா முதலியவைகளைக்‌ குறைவறச்‌ சிவாகமலிதிப்‌ 
படி செய்வித்து, விபூதியும்‌ ருத்திராக்ூழுமாகிய சிவரசின்‌ 
னங்களே பாண்டிநாடெங்கும்‌ பரவும்படி அரசு செய்து, 
இங்கு வந்த உன குலத்தவர்கள்‌ இவர்கள்‌”? என்று இப்ப 
ட.த இருகந்திதேவர்‌ வரகுணபாண்டியனுக்குச்‌ சிவனடி 
யார்‌ கூட்டத்தைக்‌ காட்டி, அவன்‌ நின்று விழுந்து விழு 
ந்து அஞ்சலிசெய்தகொண்டு வர, அவனை அழைத்துக்‌ 
கொண்டு போய்ச்‌, சருவலோகைக நாயகராடிய சிவபெரு 
மான்றிருமுன்பு விடுத்தார்‌, 

வேதமுஞ்‌ சிவாகமமும்‌ வடிவெடுத்து இருபக்கத்தும்‌ 
கின்று வாழ்த்தத்‌, தும்புருகாரதர்கள்‌ இசை பாடத்‌, தேவ 
ரம்பையர்கள்‌ கூத்தாடக்‌, குறை வேண்ட வந்த தேவர்‌ 
கள்‌ சமயம்‌ பெறாது தூரத்தே நிற்க, விராயகக்கடவுளுஞ்‌ 
சுப்பிரமணியக்கடவுளும்‌ வீரபத்திரக்‌ கடவுளும்‌ வணங்கி 
நின்று ஏவிய பணிகளைக்‌ கேட்கப்‌, பிரம விட்டுணுக்கள்‌ 
வஸ்திரத்தை யொதுக்கி வாய்‌ பொத்தி ஒதுங்கி நின்று 
தீத்தங்குறைகளைச்‌ சொல்ல, இந்திரன்‌ முதலிய அட்டி 
க்குப்‌ பாலகர்கள்‌ தாங்கள்‌ தாங்கள்‌ செய்யுங்‌ காரியத்கு 
றைகளை ஈநடுகடுங்கி நின்று விண்ணப்பஞ்செய்யு, அமரர்‌ 
சித்தர்‌ அசுரர்‌ சாரணர்‌ முதலிய பதனெண்கணங்களுர்‌ 


வரசுணனுக்சச்சிவலோகங்காட்டியபடலம்‌, ௧௭௧ 
னுக்கு 


ஆதிக்க, முனிவர்கள்‌ ௮ரகர சங்கர சிவ சிவ என்று எத்‌ 
தெடுப்ப, ஆயிரகோடி சூரியப்பிரகாசத்தையுடைய இரத்‌ 
இன ரிங்காசனத்தின்மீது உமாதேவியாரோடு சிவபெரு 
மான்‌ எழுக்கருளியிருத்தல்‌ வரகுணபாண்டியன்‌ கண்டு 
வணங்கினான்‌. உரை தடுமாற, உரோமஞ்்‌ சிலிர்ப்பூத்‌, தன 
க்ன்பாகதிய திரையிறந்த நதி வெபெருமானது இருவருளா 
திய கரையிறந்த கடலினிழுப்பத்‌, தான்‌ மிதந்துபோய்ப்‌, 
பரமானந்தமாகிய திவ்வியாமிர்தத்தை வாய்மடுத்தான்‌. 


பின்பு சோமசுந்தரக்கடவுள்‌, அவ்வரகுணபாண்டிய 
னெதிரே சிவலோகம்‌ முன்போல மதுரையாகத, தாமும்‌ 
உ மாதேவியாரும்‌ முன்னிருந்த படியே எழுக்தருளியிருக்‌ 
தார்‌. வரகுணபாண்டியன்‌ சோமசுந்தரக்கடவுளே வண 
ங்கி நின்று, கண்ணீர்‌ சொரிய, நாக்குக்‌ குழற, இவ்வாறு 
அதிப்பானாயினான்‌ :-- 

நாயினேனெனனை நடுிக்கும்பழியகற்றித்‌ 

தாயமினேராகடித்தலையளித்தாப்தாள்‌ சரண்ஞ்‌ 

சேயினேன்‌ காணச்செவலோகங்காட்ட்‌ ப்பின்‌ 

கோயினேர்நின தருட்குன்றேநின்றாள்்‌ சரணம்‌. (4) 

மாழாச்‌ தசெப்யும்வினைவதிபோய்வன்ன ரகற்‌ 

ருமாதடியனேற்கனபுதந்தாய்தாளசரணம்‌ 

ஏழாகநொன்குவகை யாயெழுபிறப்பும்‌ 

பாழாகவென்னைப்பணிகொண்டாய்தாளசரணம்‌. . (௨) 

வெங்கட்பழியின்வினையேனைவேராக்கித்‌ 

இங்கட்குலக்களங்கந்தீர்த்தாய்நின்றாள்சரணம்‌ 

அங்கட்சிவபுரமுண்டன புடையார்க்கென பதையின 

றெங்கட்குக்காட்டியிசைவித்தாய்தாள சரணம. (௩) 

இப்படி. வரகுணபாண்டியன்‌, துதிசெய்து, சோமசு 
ந்தரக்கடவுளுக்குப்‌ பூசை முதலியவைகளை விசேடமாக 
நடத்துவித்துச்‌, செங்கோலோச்ரி அரரியற்றிக்கொண் 
'உருந்தான்‌. 

இப்படிச்‌ சொல்லிய அகத்தியமகாமுனிவரை இருடி 
கள்‌ ரோக்கிச்‌: (சுவாமீ! சோமசுந்தரக்கடவுள்‌ இர்திரனு 


௧௭௨ விறகுவிற்றபடலம்‌. 


டைய பழியையும்‌ வெளளையானையினுடைய சாபத்தை 
பும்‌ பிராமணனுடைய மகாபாதகத்தையும்‌ மதுரையிலே 
நீக்கியருளினாரன்றோ! அவ்வாரறாகவும்‌; வரகுணபாண்டிய 
னுடைய பிரமக்கொலைப்பழியை மதுரையிலே நீக்காது, 
திருவிடை மரு தூரிலே ரீக்கியருளினமை என்னை? அடியே 
ங்களுக்குச்‌ சந்தேக நீங்கச்‌ சொல்லியருளும்‌” என்றார்‌ 
கள்‌. அது கேட்ட அகத்தியமகாமுனிவர்‌: ““முனிவர்க 
ளே! சோமசுந்தரக்கடவுள்‌ புண்ணியமூர்த்தியாதலால்‌, 
தமது மதுரைககரச்தூள்ள அடியார்கள்‌ வேண்டி.யபடியே 
பாதகஞ்‌ செய்து கெட்டுப்போகாது பயந்து நடக்கும்படி 
திருவுளங்கொண்டே, வரகுணபாணடியனுடைய பழியை 
மதுரையிற்றீராது, தருவிடைமருதூரித்‌ நீர்ததருளினார்‌” 
என்றார்‌. அப்பொழுது முனிவர்கள்‌ தலையசைத்துச்‌, சோ 
மசுந்தரக்கடவுளுடைய திருவருளை நினைந்து வியர்து, 
பேரானந்தக்கடலின்‌ மூழழ்கினார்கள்‌. 

அம்மதுரைககரம்‌, அன்று தொடங்கி இன்று வரை 
யு தனக்கொப்பில்லாததாய்த்‌ தவசிகாமணியாகிப்‌, பதி 
னைகுலகங்களினும்‌ பூலோக சிவலோக மெனப்பட்டு, 
விளங்கும்‌. 

த்நச்சிம்றம்பலம்‌. 


நாற்பத்தொராவது 
விறகுவிற்றபடலம்‌, 


வரகுணபாண்டி.யன்‌ அரரியற்று நாளிலே, வடதேசத்‌ 
தினின்றும்‌, ஏமகாதனென்னும்‌ பெயரையுடைய ஒருயா 
ழ்ப்பாணன்‌, வெரு விருதுகளோடு மதுரையை அடை 
ந்து, அப்பாண்டியன்‌ கோயிலிற்‌ புகுகது, அவனை வணங்கி, 
அவன்‌ புகழைக்‌ கொண்டாடி, யாழ்‌ வாசித்தான்‌, பாண்‌ 
டியன்‌, அவ்விசைத்தேனைத்‌ தன்‌ செவிவாய்‌ மடுத்துத்‌, 
தலையசைத்துப்‌, பீதாம்பரங்களும்‌ இரத்தினுபரணங்க 
ளுங்‌ கொடுத்து, அவனுக்கு ஒரு வீடமைப்பித்த] அங்கே 
செல்ல விடுத்துப்‌, போசனபதார்த்தங்களும்‌ அனுப்பினான்‌. 


விறகுவிற்தபடலம்‌, ௧௪௩ 


ஏீமகாசன்‌, தழுகருப்‌ பாண்டியன்‌ செய்த வரிசையி 
ஞலே மிகக்‌ களிப்புறறுச்‌, சன்னேடிசை பாட வல்ல 
யாழ்ப்பாணர்கள்‌ மதுரையில்‌ வேறில்லை என்று செருக்க 
டைந்தான்‌. பாண்டியன்‌ அதனை யறிந்து, பாணபத்திரனை 
அழைப்பித்து: “ரீ வடதேசத்தினின்‌.று வந்த யாழ்ப்பா 
ணலேடு இசை பாடுவாயா?!”” என்றான்‌. பாணபச் திரன்‌ 
வணங்கி நின்று: “மகாராசாவே! சோமசுந்தாக்கடவுளு 
டைய திருவருளினாலும்‌ உனது கரு ணையினாலுக்‌ சமி 
யேன்‌ அவனோடு பாடி வென்று, அவனுடைய விரு தூகளை 
வாங்கி, அவன்‌ செருக்கை அடக்குவேன்‌” என்றான்‌, 
பாண்டியன்‌: ““நாளைக்குப்‌ பாடு; போ” என்றான்‌. 


ஏமகாதன்‌ வீட்டிற்போயீருந்த பின்பு, அவனிடத்தே 
இசை கற்கும்‌ மாணாக்கர்கள்‌, கடைத்தெருக்களினும்‌, 
கவர்வழிகளினும்‌, அம்பலங்களினும்‌, மாடங்களினும்‌,வீதி 
களினும்‌, இசை பாடிக்கொண்டு திரிந்தார்கள்‌, பாணபத்‌ 
தீரன்‌ அவ்விசையைக்‌ கேட்டு வியந்து: “ஏ மநாதனுடைய 
மாணாக்கர்கள்‌ பாடும்‌ முறையிது. ஏமகாதன்‌ பாடு முறை 
எத்தன்மையதோ! நான்‌ நாளைக்கு இசை பாடி அவனை 
வெல்வது எப்படி!” என்று நினைநதுகொண்டு, திருக்கோ 
யிலை யடைந்து, சோமசுந்தரக்கடவுளை வணங்கி: “எம்பெ 
ருமானே! அடியேனுக்குத்‌ துணைசெய்தருளல்வேண்டும்‌'' 
என்று பிரார்த்தித்துக்கொண்டு, வீட்டுக்குத்‌ திருப்பினான்‌. 

அடியார்க்கெளியராதிய சிவபெருமான்‌, வயசின்‌ 
முதிர்நதளைத்த ஒரு மானுடவடிவங்கொண்டு, அழுக்கு 
நிறைந்த துணியை யுடுத்துக்‌, கொடுவாளை வலப்பக்கத 
திலே செருகித்‌, தேய்ந்த செருப்பைப்‌ பாதத்தின்‌ மாட்‌ 
டிப்‌, பழைய உறையில்‌ இட்ட யாழைச்‌ தோளில்‌ இட்டுக்‌, 
குடுமி சரியும்படி தலையிலே சும்மாடு தாக்கி, அதனமீது 
விறகுசுமையை வைத்துக்கொண்டு, திருமுகத்தலே வீய 
ர்க மஸ்ரூம்ப, வருந்தி நடந்து, ஏமநாதன்‌ இருந்த வீட்டு 
வாயிலில்‌ வந்தார்‌. அப்பொழுது மாலைக்காலம்‌ வந்தது. 
சிவபெருமான்‌ விறகுசுமையை இறக்கி, அங்கே ஒரு புறத்‌ 


௧௪௪ விறகுவிற்றபடலம்‌, 


தில்‌ ஊன்றிவிட்டு, ௮வவீட்டுப்‌ புறந்திண்ணையில்‌ இருந்து 
இளைப்பாறிக்கொண்டு, சிறிதே இசை பாடினார்‌, ஏமகாதன்‌ 
௮ தா கேட்டு: “அங்கே இசை பாடுகிறவன்‌ யாவன?” 
என்று சொல்லிக்கொண்டு, விறகு சுமையாளர்‌ முன்‌ வந்து: 
“நீ யார்‌?” என்றான்‌. விறகு சுமையாளர்‌: “நான்‌ பாணப 
ச்திரருடைய அடிமை. அவரிடத்தே இசை கற்கும்‌ மாணா 
க்கர்கள்‌ பலர்‌. நானும்‌ அவர்களுள்‌ ஒருவனாய்‌ இசை கற்‌ 
றுக்கொண்டிருந்தேன்‌. பாணபத்திரர்‌ என்னை நோக்க: 
(நீ தசையெல்லாம்‌ ஒடுங்க வயசிலே மிக முதிர்ஈதுவிட்‌ 
டாய்‌, இனி நீ இசை கற்பதற்கு வல்லையல்லை' என்று சொ 
ல்லி, என்னைத்‌ தள்ளிவிட்டார்‌. அதனால்‌, விறகு வெட்டி 
விற்றாயினும்‌ வயிறு வளர்க்கலாம்‌ என்று, இத்தொழில்‌ 
பூண்டேன்‌” என்றார்‌. ஏமநாதன்‌: “நீ முன்‌ பாடின இரா 
கத்தை இன்னும்‌ ஒருதரம்‌ பாடு” என்றான்‌. விறகுசுமை 
யாளர்‌ யாழை இடத்தோளிலே சாத்திச்‌, சுதிகிட்டி, 
உடற்றொழிற்‌ குற்றங்களும்‌ பாடற்றொழிற்‌ குற்றங்களும்‌ 
இல்லாவண்ணம்‌, எழுது சித்திரம்போல்‌ இருந்த, யாழோ 
சையும்‌ மிடற்றோசையும்‌ ஒற்நுமைப்பட, இவ்வாறு சா தாரி 
சாகம்‌ பாடுவாசாயினார்‌:-- 
விரைசார்மலரோனதியாவிகிரதன்‌ 
அரசாயப்ம துரையமர்ந்கானென்னே 
௮ரசாய்மதுரையமர்ந்தானவனென 
புரைசார்மனனும்புகுந்தானென்னே. 
பாடன மறையுந்கெளியாப்பரமன 
கூடல்கோயில்கொண்டானெனனே 
கூடல்போலக்கொடியேனகமும்‌ 
ஆடலரங்காவமாந்தானெனனே. 
நீல்வண்ணன்றேறாநிமலன்‌ 
ஆலவாயிலமர்ந்தானென்னே 
அலவாயானலரில்வாசம்‌ 
போலென்ஜுளமும்புகுக்கானென்னே, 


விறகுசுமையாள்‌ வடிவம்கொண்ட சவெபெருமான்‌ 
இங்கனம்‌ பாடிய இசைத்தேன்‌, சர்வான்மாக்களுச்குங்‌ 


விறகுவிற்றபடலம்‌, கீ எடு 


காதாகிய கால்வாய்‌ வழியாக ஓடி, உரோமத்துவாரத்தி 
னால்‌ வழியும்படி நிறைந்து, அவர்கள்‌ சரீரத்தை இசை மய 
மாக்கியது. அவ்விசை கேட்ட பொழுது மரங்களும்‌ 
அசையவில்லை; கடலும்‌ ஒலிக்கவில்லை; நதிகளும்‌ பாயவி 
ல்லை: எல்லாஞ்‌ சித்திரம்போலாயின, விஞ்சையர்கள்‌, 
வீணை கை வழுக்கிச்‌ சோர்வாரும்‌, யாழோசையும்‌ மிடற்‌ 
றேசையும்‌ வேறாக வேர்ப்பாரும்‌, நாணமும்‌ உவகையுக்‌ 
தள்ள நாக்கு நடுங்கி மனைவியர்மேல்‌ வீழ்வாருமாயினார்‌ 
கள்‌. சிவபெருமானுடைய தேவ$£தம்‌, உலகத்துள்ள இய 
ங்கியற்பொருள்‌ நிலையியற்பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
விழுங்கத்‌, தன்மயமேயாக்கி, ஏமகாதனுடைய உயிரையும்‌ 
உடம்பையும்‌ உருக்கியது. ஏமநாதன்‌ அவ்விசை வசப்ப 
ட்டிருப்பப்‌, பத்திரனடிமையாய்‌ வந்து இசைபாடிய சிவ 


பெருமான்‌ விறகுசுமையோடு மறைந்தருளினார்‌. 


ஏமகாதன்‌: “இது நான அறிக்க சாதாரியன்று. இவ்‌ 
வுலகத்தாருள்‌ ஒருவராயினும்‌ இதைப்‌ பாட நான்‌ கேட்‌ 
டிலேன்‌. இது தேவகானம்‌. இதை இவனுக்கு உணர்த்தக்‌ 
கடவுளேயன்றி மனிதர்‌ வல்லவரா! இது ஏஅச்சரியம்‌. 
பாணபச்திரனாலே தள்ளப்பட்ட இந்தக்கழவனுடைய 
இசை இதுவாயின்‌, அப்பாணபத்திரனுடைய இசை எத்த 
ன்மையதோ!'' என்று நினைந்தான்‌. நினைந்தவுடனே எழு 
நீது, தன்‌ மாணாக்கர்களுங்‌ குலைகுலைய, வஸ்திரப்பெடமி. 
களும்‌ ஆபரணப்பெட்டிகளும்‌ யாழும்‌ அங்கங்கே கிடக்க, 
மானமும்‌ பயமும்‌ முன்னே இழுத்துச்‌ செல்லப்‌, பல்ல 
க்கு ஒருவழியும்‌, குடையொருவழியும்‌, பாடன்‌ மகளிர்கள்‌ 
ஒருவழியும்‌, மாணாக்கர்கள்‌ ஒருவழியும்‌, பாடற்கழ்மக்கள்‌ 
ஒருவழியும்‌, வேலைக்காரன்‌ ஒருவழியுஞ்‌ செல்ல, அன்றி 
ரவிற்ருனே வடதிசையை கோக்க, ஒட்டெடுத்தான்‌. 


அன்றிரவு, சிவபெருமான்‌, பாணபத்திரனுககுச்‌ 
செய்யனத்திலே தோன்றி; “காம்‌ இன்று ஏமநாதனிட 
த்தே விராகாளாய்ப்‌ போய்‌ நாம்‌ பாணபத்திரனுக்‌ கடிமை 
என்று சொல்லி, இசை பாடி. வென்று, உன்‌ வேண்டு 


௧௭௬ விறகுவிற்றபடலம்‌, 


கோளை முடித்தோம்‌” என்று திருலாய்மலர்க்தருளினார்‌. 
பாணபத்திரன்‌ விழித்தெழுந்து, அச்சமும்‌ உவகையும்‌ 
அன்புங்கொண்டு, சூரியன்‌ உதிக்குமுன்‌ போய்ச்‌, சோம 
சுக்தரக்கடவுளை வணங்கி, அஞ்சலிசெய்து நின்று: “எம்‌ 
பெருமானே! அடியேன்‌ உம்மிடத்து வந்து குறையிரர்‌ 
தது காட்டுக்குப்‌ போகவா! திருமுடிமேல்‌ விறகு சுமக்‌ 
கவா! அருமைத்‌ திருவடி கோவ வந்து அடியேன்பொரு 
ட்டு அடாத வார்த்தை சொல்லவா! ஐயையோ! அடியே 
னிடத்துக்‌ குற்றம்‌ விளைந்ததே. விட்டுணு முதலிய தேவ 
ர்களுடைய நெஞ்ச த்தையும்‌ வேதசிரசுகளாகிய உபநிடத 
ங்களையுங்‌ கடந்த உம்முடைய அருமைத்‌ திருவடிகள்‌ 
எளியேன பொருட்டு இப்பூமியைத்‌ தீண்டினவே. உமது 
பெருமை தமியேனுக்கு எளிதாயிற்றோ! உமது திருவுரு 
வம்‌ நாதாந்தத்தையுங்‌ கடந்த சத்திய ஞானானந்தமயமா 
மென்பர்கள்‌ பெரியோர்கள்‌. அது இன்றைக்கு ஒரு மனி 
தவடிவாய்‌ வெய்யிலிலே விறகுசுமக்து பேதையேனுடைய 
அன்பளவாயிற்றோ! பிரமனாலுங்‌ காணப்படாது மேலேழு 
லகமுங்‌ கடந்து அப்பாலுள்ள அண்டங்களும்‌ கடந்து 
நின்ற உமது திருமுடி ஏறியேன்பொருட்டு விறகு சுமந்த 
தோ!'' என்று இப்படி.த்‌ துதிசெய்து, வலம்‌ வந்து வணங்‌ 
கிக்கொண்டு போய்‌, வரகுணபாண்டியனை வணங்கினான்‌. 


வரகுணபாண்டி.யன்‌, பாணபத்திரனைக்‌ கண்டவுட 


9 


னே, ((ஏமகாதனை அழைத்து வாருங்கள” என்று ஏவலா 
ளர்களை விடுப்ப, அவர்கள்‌ போய்‌, எமகாதனை அவன்‌ 
இருக்க வீட்டிற்‌ பார்த்துக்‌ காணு தேடினார்கள்‌. அது 
கண்டு, அயல்வீட்டார்‌ சிலர்‌, அவர்களை சோக்கி: “ஏமகா 
தன்‌ நேற்திங்கிருந்தான்‌. ஒருவன்‌, விறகு சுமந்துகொ 
ண்டு ஏமகாதனிடத்து வந்து, தான்‌ பாணபத்திரலுக்கு 
அடிமையென்று சொல்லி, இசை பாடினான்‌. ஏமகாதன்‌ 
அர்த்தராத்தரியில்‌ ஓடிவிட்டான்‌” என்றார்கள்‌. ௮3.2௧. 
ட்ட ஏவலாளர்கள்‌ போய்‌, அவர்கள்‌ சொல்லி, படியே 
வரகுணபாண்டியனுக்கு வீண்ணப்பஞ்செய்தராகள்‌. வர 


விறகுவிற்றபடலம்‌, ௧௭௭ 


குணபாண்டியன்‌, வியப்படைந்து, தன்னெதிர்‌ நின்ற 
பாணபத்திரனை நோக்க; “ஏமநாதன்‌ தடியவகை என்னை! 
நீ நேற்று இங்குகின்றும்‌ போனபின்‌ யாது செய்தாய்‌!" 
என்றான்‌. பாணபத்திரன்‌ வணங்கி நின்று: “மகாரா 
சாவே! அடியேன்‌ நேற்று இங்குநின்றும்‌ போனபின்‌ சோ 
மசுந்தரக்கடவுளை வணங்கிக்‌ குறையிரந்து கொண்டு, வீட்‌ 
டுக்குப்‌ போய்விட்டேன்‌, சோமசுந்தரக்கடவுள தமியே 
னுக்குச்‌ சொப்பனத்திலே தோன்றி: (நாம்‌ உன பொருட்டு 
விறகெடுத்துச்‌ சென்று, உன்‌ பகைவனாகிய ஏமநாகனு 
டைய புறங்கடையை அடைந்து சாதாரி பாடி அவனை 
வென்று துரத்திவிட்டேம்‌' என்று திருவாய்மலர்ந்தருளி 
னார்‌. தமியேன்‌ விழித்‌ துவிட்டேன்‌. இதுவே நிகழ்ந்த சமா 
சாரம்‌” என்றான்‌. அப்பொழுது வரகுணபாண்டியன்‌ ; 
ஏவலாளர்கள போய்‌ அறிந்து வந்து சொல்லியதும்‌ பாண 
பத்திரனுடைய கனா நிகழ்ச்சியும்‌ ஒத்தலினால்‌, இது சோம 
சுந்தரக்கடவுளுடைய திருவிளையாட்டே என்று தெளி 
நீது, பாணபத்திரனுடைய அன்பையுஞ்‌ சிவபிரானுடைய 
திருவருனயும்‌ வியந்து புகழ்ந்து, இருக்கோயிலையடை 
நீது, சிவபெருமானை வணங்கிக்கொண்டு, பாணபத்திரனை 
யானைமேலேற்றி, நகர்வலஞ்‌ செய்வித்து, அவனுக்குப்‌ பல 
வரிசைகளைல்‌ கொடுத்து, அவனை கோச்சி: “தேவர்கண்‌ 
முனிவர்கள்‌ முதலாயினோர்கள்‌ யாவருந்‌ தமக்காட்செய்ய 
இருக்குஞ்‌ சிவபெருமான்‌, தம்முடைய அருமைத்திருவடி 
கள்‌ கோவவந்து, உமக்காட்செய்து உமது குறையை 
முடி.த்தருளினாராயின்‌, உமக்கு எல்லாரும்‌ ஏவலாளர்கள 
ன்றோ! ஆதலால்‌, நீர்‌ எனக்குடையவர்‌; கான்‌ உமக்கடிய 
வன்‌. இதுவன்றி, உம்மோடு எனக்கு வேறு வழக்‌இல்லை, 
நான்‌ உம்மிடத்தே குறையீரப்ப தொன்றுண்டு. இன்று 
தொட்டுச்‌ சோமசுந்தரச்கடவுளைப்‌ பாடுதலே உமக்குக்‌ 
கடன்‌'' என்று சொல்லி விடுத்தான்‌. 

பாணபக்திரன்‌, தனக்கு வரகுணபாண்டியன்‌ தநத 
திரவியம்‌ அபரணம்‌ வல்‌இரமுதலியனவகளை விச்துவான 

௧௬ 


௧௭௮ திருமுகங்கொடுத்தபடலம்‌. 


களுக்கும்‌ தன்‌ மாணாக்கர்களுக்கும்‌ பிறருக்கும்‌ பகிர்ந்து 

கொடுத்து, வெகு வரிசையோடு தீன்பாடறதழ்மக்கள்‌ 

ரூம, வீட்டிற்போய்ச்‌ சேர்ந்து, மஇழ்ச்சயற்றிருந்தான்‌. 
திநச்சிற்றம்பலம்‌, 


நாற்பத்திரண்டாவது 


தஇருமுகங்கொடுத்நபடலம்‌, 
ட PSEA CNN 

பாணபத்திரன்‌, வரகுணபாண்டியணஹடைய வேண்டு 
கோளின்‌ படியே, அவனுடைய கோயிலில்‌ இசைபாடுதலை 
விடுத்துச்‌, சோமசுந்தரக்கடவுளுடைய இருக்கோயிலிலே 
முப்பொழுதும்‌ போய்‌, இசைபாடு நியமம்‌ பூண்டான்‌, 
தனக்கு இத்தொழிலன்றி வேறு சொழிலின்மையால்‌, வறு 
மையடைந்தான்‌, சோமசுந்தரக்கடவுள்‌, அது பொறுக்க 
லாற்ராது, பாண்டியனுடைய பொன்னறையிலுள்ள இர 
வியங்களைக்‌ கவர்ந்து கவர்ந்து, பாணபத்திரன்‌ காண 
வைப்பாராயினார்‌. சிலகாட்‌ பொற்காசும்‌, சிலகாள இரத்த 
ஊபரணமும்‌, சிலகாட்‌ பீதாம்பரமும்‌, சிலகாட்‌ சாமரை 
யின்‌ பொற்காம்பும்‌, சிலகாட்‌ சிங்காசனத்தின்‌ பொற்றக 
டும்‌, சிலநாள்‌ இரத்தின முங்‌ கொடுப்பக்‌ கொண்டுபோய்ப்‌, 
பிறரறியாவண்ணம்‌ உருக்கவேண்டியவற்றை உருக்கியும்‌, 
துண்டஞ்‌ சேய்யவேண்டியவற்றைத்‌ துண்டஞ்செய்தஞ்‌ 
செலவழித்தான்‌. சிலகாலஞ்‌ சென்றபின்‌, சிவபெருமான்‌ 
ஒன்றுக்‌ கொடாதொழ்ியப்‌,பாணபத்திரன்போய்ப்‌ போய்‌ 
வனாங்கிக்கொண்டு, சும்மா வந்தான்‌. ஒருநாள்‌, தன்சுற்ற 
த்தாரோடு பசியினால்‌ மிக வருந்தி நித்திரைசெய்யும்‌ பொ 
முது, சிவபெருமான்‌, அவனுக்குச்‌ சொப்பன த்திலே தோ 
ன்றி: “நாம்‌ இதுவரையும்‌ பாண்டியனுடைய பொன்ன 
றையினின்றுங்‌ கவர்ந்து உனக்குத்‌ தந்தேம்‌, பாண்டியன்‌ 
அ.திந்தாற்‌ சநதேகங்கொள்ளுவான்‌. உட்காப்பும்‌ புறக்‌ 
காப்புங்‌, கயற்குறியும்‌ இருக்கக்‌ கவர்ந்தது அற்புதம்‌; இக்‌ 
கள்வன்‌ உயிர்தொறுமொளித்த கள்வனோ பறியேன்‌” 


இருமுகங்கொடுக்தபடலம்‌, ௧௪௯ 


என்பான்‌. ௮ஃதஷ்மியும்‌, பொன்னறைக்‌ காவலாளர்களு 
க்குழ்‌ தண்டங்‌ கிடைக்கும்‌. நம்மேல்‌ உன்போல்‌ அன்‌ பு 
வைத்த சேரமானுக்கு இப்பொழுது ஒரோலையெழுதித்‌ 
சருவேம்‌, கொண்டு போ” என்று திருவாய்மலர்ந்து, 
திருமுகப்பாசுரத்தை எழுதிக்‌ கொடுத்து மறைந்தருளி 
ஞர்‌. அத்திருமுகப்பாசுரம்‌ இது: 

மதிமலி புரிசை மாடக்‌ கூடற்‌ 

பதிமிசை நிலவு பானிற வரிச்றெ 

சன்னம்‌ பயில்பொழி லால வாயின்‌ 

மன்னிய சிவன்யான்‌ மொழிதரு மாற்றம்‌ 

பருவச்‌ கொண்மூப்‌ படியெனப்‌ பாவலர்க்‌ 

குரிமையி னுரிமையி னுதவி யொளிதிகழ்‌ 

குருமா மதிபுரை குலவிய குடைக்கழ்ச்‌ 

செருமா வுகைக்குஞ்‌ சேரலன்‌ காண்க 

பண்பா லியாழ்பயில்‌ பாண பத்திரன்‌ 

தனபேோ லென்பா லன்பன்‌ றன்பாற்‌ 

காண்பது கருதிப்‌ போந்தனன 

மாண்பொருள்‌ கொடுத்து வரவிடுப்‌ ப. தவே. 


பாணபத்திரன்‌, அத்திருமுகத்தை வாம்கிப்‌, பட்டு 
வலஸ்திரத்தினாலே சுற்றித்‌, திருக்கோயிலை வலஞ்செய்து 
வணங்கிக்கொண்டு, மேற்றிசையை நோக்கி நடந்து, மலை 
காட்டிற்‌ சென்று, திருவஞ்சைக்களத்னத அடைந்து, 
அங்கே ஒரு தண்ணீர்ப்பந்தலில்‌ இருந்தான்‌. அன்‌ திரவு, 
சோமசுந்தரக்கடவுள்‌, சேரமான்பெருமாணாயனாருக்குச்‌ 
சொப்பனத்திலே தோன்றி: “தாம்‌ மதுரையிற்‌ சித்தர்‌. 
உன்னைக்‌ கண்டு திரவியம்‌ வாங்கும்பொருட்டு, ஈம்மு 
டைய பாணபத்திரன்‌, ஈம்முடைய ஒலைகொண்டு, இங்கே 
வந்திருக்கின்றான்‌. அவனுக்கு வேண்டும்‌ திரவியங்‌ கொடு 
தீதனுப்பிவிடு?? என்று சொல்லி, மறைந்தருளினார்‌. 


சேரமான்பெருமாணாயனார்‌, விழித்தெழுந்து; தாங்க 
ண்ஃ குவைத்‌ தம்மவர்களுக்குச்‌ சொல்லிப்‌, பாணபத்‌ 
இரனைச்‌ தெடும்பொருட்டு ஏவலாளர்களை விடுத்தார்‌, ஏவ 
லாளர்கள்‌, பாணபத்திரனை எங்கும்‌ தேடித்‌, தண்ணீர்ப்ப 


௧௮௦ திருமுகங்கொடுத்தபடலம்‌, 


ந்தலில்‌ இருக்கக்‌ கண்டு, விரைந்து போய்ச்‌, சேரமானபெ 
ருமாணாயனாருக்குத்‌ தெரிவித்தார்கள்‌. உடனே சோமா 
ன்பெருமாணாயனார்‌, சேனையோடு சென்று, பாணபத்திர 
னைக்‌ கண்டு, சிரசின்மீது கை கூப்பிப்‌, பாடியாடித்‌, தண்டு 
போல்‌ விழுந்து வணங்கினார்‌. திருமுகத்தை வாங்கிக்‌ கண்‌ 
ணிலொற்றி, முடிமேல்‌ வைத்துக்‌, கண்ணீர்‌ பொழிய, 
உடம்பு பூரிக்க, உரோமஞ்‌ சிலிர்க்க, அத்திருமுகத்தை 
வாசித்து, எல்லையில்லாத இன்பக்கடலின்‌ முழுக, அதனைப்‌ 
பொற்றளிகையில்‌ வைத்து, யானைமே லேற்றிப்‌, பாணபத்‌ 
இரனை முன்னிருத்தித்‌, தாம்‌ பின்னிருந்து, வெண்சா 
மரை வீசிக்கொண்டு, கானாவித வாத்தியங்கள்‌ ஒலிப்ப, 
நகர்வலஞ்செய்‌ த, பெண்கள்‌ மக்கலங்‌ கொண்டு எதிர்‌ 
வரச்‌ சென்று, தமது திருமாளிகைக்கு ௮ழைத்துக்கொ 
ண்டு போயினார்‌. அங்கே பாணபத்திரரை ஸ்கானஞ்செய்‌ 
வித்து, ஆசனத்திருத்தி, அருச்சித்துத்‌, திருவமுது செய்‌ 
வித்துக்‌, கலவைச்சாந்து பூசி, வெற்றிலை பாக்கும்‌ முகவா 
சமுங்‌ கொடுத்தார்‌. பின்பு பொன்னறையைத்‌ திறந்து, 
பாணபத்திரனே அழைத்துக்‌ காட்டி: “எம்பெருமானு 
டைய திருத்தொண்டரே! இத்திரவியமெல்லாவற்றையும்‌ 
நீர்‌ கொண்டுபோம்‌'' என்று சொல்லப்‌, பாணபத்திரன்‌ 
எதிர்‌ வணங்கி; “நீர்‌ தருவது தமியேனுக்குப்‌ போதும்‌: 
என்றான்‌. சேரமான்பெருமாணாயனார்‌ கொடுப்பக்‌ கொடு 
ப்பப்‌, பாணபத்திரன்‌, ஆபரணர்‌ திரவியம்‌ பொற்சிவிகை 
பீதாம்பரம்‌ யானை குதிரை முதலிய பலவற்றையும்‌, வேண்‌ 
டுமளவும்‌, வாங்கக்கொண்டான்‌. சேரமான்பெருமாணா 
மனார்‌, பாணபத்திரனை ஏழடி. பின்சென்று விடுத்து, மீண்‌ 
டார்‌, பாணபத்திரன்‌, மதுரையை அடைந்து, சோமசும்‌ 
தரக்கடவுளை வணங்கிப்‌, பிராமணர்களுக்கும்‌ வித்துவான்‌ 
களுக்கும்‌ பிறருக்கும்‌ வேண்டுவன கொடுத்துக்‌, குபே 
ரன்‌ போல வாழ்ந்திருந்தான்‌. 
திருச்சிற்றம்பலம்‌, 
அகவை 


நாற்பத்துமூன்றாவ ௪ 
பலகையிட்டபடலம்‌, 
TOT 

முன்னே முப்பொழுதும்‌ போய்ச்‌ சோமசுரந்தரக்கட்‌ 

வுரை வணங்கி இசை பாடி வந்த பாணபத்திரன்‌, இரவி 
யம்‌ பெற்றபின்பு, அர்த்தயாமத்திலும்‌ போய்‌ வணங்கி, 
இடபதேவருக்குப்‌ பின்‌ புறத்திலே நின்‌ று இசைபாடி வரும்‌ 
நியமம்‌ பூண்டான்‌, ஓரிரவிலே, சோமசுந்தரக்கடவுள்‌ 
முத்துச்சிவிகைமேற்‌ கொண்டு இருப்பள்ளியறைக்கு எழு 
நீதருளும்போது, பாணபத்திரன்‌ எவ்விடையூறடுத்தா லு௩்‌ 
தன்னியமட்‌ தவரானென்பது உலகத்தாருக்கு விளங்கும்‌ 
பொருட்டுப்‌, பெருமழை பெய்தது. பாணபத்திரன்‌, ௮ம்‌ 
மழையிலே ஈனைந்து வந்து, இடபதேவருக்குப்‌ பின்னி 
ன்று, யாழை இடத்தோளிற்‌ கிடத்தி, ஈரம்பெறிந்து, மிட 
ற்றொலி செய்து, நரம்பு நனைந்து இசை மழுங்கச்‌, சரீரம்‌ 
நனைந்து நடுக்குற்‌, விரல்‌ மிறைத்து வலிக்க, மயிர்‌ லும்‌ 
பக்‌, கால சேற்றிலே புதைய, நின்றுகொண்டு, எலும்பை 
யும்‌ உருக்காகின்ற அமுதவிசையை இவ்வாறு பாடுவா 
னயினான:— 
மாதர்சகையாய்மதரேசருண்பலிக்கெம்மனைவாய்வற் த 
காதனமுகத்தரும்பிக்காட்டியென சிநிதைகவர்ந்தார்போலுய்‌ 
காதனமுகத்தருமபக்கையறவுதீரக்கலப்பேன் பாதி 
பேதையுருவாமிருத்தார்காணிவிழித்தாவிபிழைத்தேன்போலும்‌. 

ஒண்ணுதலாய்வெண்டலைகொண்டுண்பலிக்குகம்மனையினூடேசு.. 
டற்‌, கண்ணுதலாருள்ளாளக்கானமிசைத்தென்னுள்ளங்கவர்ர்தார்‌ 
போலுங்‌, சண்ணுதலார்பாடுமவினயங்கண்டாகங்கலப்பேன்பாதி, 
பெண்ணுருவமாயிருந்தார்வெள்கிவிழிச்சாவிபெற்றேன்‌ போலும்‌. 

ஐயரியுண்சண்ணாய்‌திருவாலவாயுடையாரையங்கொள்வான்‌,மை 
யனசைசெய்தென்‌ வனமுலையின்‌ மேற்செங்கைவைத்தார்‌ போலும்‌, 
மையனகைசெய்தென்வனமுலைமேற்கைவைப்பமாழ்கிச்‌ சோர்வே 
ன, தையலிடங்கண்டநெடுநடுங்கிவிழித்தாவிதரித்தேன போலும்‌. 

இங்கனம்‌ பாடிய பாணபத்திரனுடைய தொண்‌ 

டைக்‌ அண்டருளிய சிவபெருமான்‌: “பாணபச்திரா! இக 
தப்‌ பலரை உனக்கே; இதன்மேல்‌ நின்று பாடு” என்று 


ஆகாயத்தில்‌ அருளிச்செய்த, ஒரு பலகையை இட்டருளி 


௧௮௨ இசைவா தவென்றபடலம்‌, 


னார்‌. பாணபத்திரன்‌, அவ்வாணைக்குஞ்சி, அப்பலகைமே 
லேறி நின்று, இசை பாடி முடிந்தபின்‌, பலகையையுங்‌ 
கையிற்கொண்டு, வீட்டுக்குச்‌ இரும்பினான்‌. திரும்புதலும்‌, 
பழை நின்று விட்டது. 
மற்றநாட்‌ காலையிலே, வரகுணபாண்டியன, அந்தச்‌ 
சமாசாரத்தைக்‌ கேள்வியுற்றுப்‌, பாணபத்திரனை அப்பல 
கைமீதிருக்இ: “இவரே எமது சிவபெருமான்‌ என்று 
நிர த, இரத்தினாபரணமும்‌ வீளை கிலமுர்‌ திரவியங்களுங்‌ 
கொடுத்து; வரிசையால்‌ நடத்திவந்தான்‌. பாணபத்திரன்‌, 
நாடோறும்‌ நான்கு காலமும்‌ போய்ச்‌, சோமசுந்தரக்கட 
வு வழிபட்டுக்கொண்டு வந்தான்‌. சிலநாள்‌ கழிந்தபின்‌, 
வரகுணபாண்டியன்‌ சிவசாரூப்பியம்‌ பெற்றான்‌. 


திநச்சிற்றம்பலம்‌. 


நாற்பத்துநான்காவது 
இசைவாதுவென்றபடலம்‌, 
ஆடுக மட ஆவை 
வரகுணபாண்டியன்‌ சிவசாரூப்பியம்‌ பெற்றபின்‌, 
அவன்‌ குமாரனாகிய இராசராசபாண்டியன்‌ அரசியற்றுவா 
னாயினான்‌. அவனுக்கு மனைவியர்கள்‌ பலர்‌. காமக்கிழத்தி 
யர்களும்‌ பலர்‌. அந்தக்‌ காமக்கிழத்தியர்களுள்‌ ஒருத்தி 
அவ்வரசனுக்கு உயிர்‌ போன்றவள்‌. அவள்‌ கீதத்தில்‌ வல்‌ 
லவள்‌; அவளுக்கும்‌ பாணபத்திரனுடைய மனைவிக்குங்‌ 
கதத்தினாலே பகை மூண்டது, காமக்கெச்தி, அது பொ 
ருது, பாணபத்திரனுடைய மனைவிக்கெதிராக ஒரு பாண்‌ 
மகளைப்‌ பாடவிட்டு அவளுடைய செருக்கை அடக்கல்‌ 
வேண்டும்‌ என்று நினைந்து, அதனைப்‌ பாண்டியலுக்குத்‌ 
தெரிவித்தாள்‌. 
பாண்டியன்‌ ஈழகாட்டினின்றும்‌ ஒரு விறலியை அழை 
ப்பித்தான்‌. அவ்விறலி, பாடன்மகளிர்கள்‌ இர ஷமூஞ்‌ 
சூழப்‌, பாண்டியனெதிர்‌ சென்று வணங்கி, இசைபாடி. 
னாள்‌. பாண்டியன்‌ அவளை நோக்கி; ஈநீ நாளைக்குப்‌ பச்தி 


இசைவாதுவென்றபடலம்‌, ௧௮௩ 


ரன்‌ மனைவியை நம்மெதிரே பாட அழை. அதற்கு அவள்‌ 
மறுபபினும்‌, காம்‌ அவள்‌ சார்பாகி உன்னை விலக்‌இனும்‌, 6 
விடாது தொடர்ந்து சபதமிட்டு: (போகாதே நில்‌” என்று 
தடுக்துக்கொள்‌. போய்‌, நாளை வா” என்று சொல்லி வீடு 
த்கான்‌. பின்பு பாணபத்திரனுடைய மனைவியை “அழைப்‌ 
பித்து: “என்னோடு இசைபாட வல்லவர்‌ உண்டோ என்று 
இங்கே ஒருவிறலி வந்திருக்கிறாள்‌. நீ அவளோடு இசை 
பாட வல்லையோ:”” என்றான்‌. அதற்கு அவள்‌: “மகாரா 
சாவே! அடியேனுக்குச்‌ சோமசுந்தரக்கடவளுடைய இரு 
வருளுங்‌ கறபும்‌ இருக்தலினாலே, அவளோடு பாடி. வெல்‌ 
வேன்‌. ஒருபோதும்‌ பின்னில்லேன்‌””என்ருள்‌.பாண்டியன்‌ 
அவளையும்‌: “நாளை வா,போ”' என்று அனுப்பிவிட்டான்‌. 


மற்றைகாள்‌, பாண்டியன்‌, அவ்விருவரையுந்‌ தன்‌ சபை 
யில்‌ அழைப்பித்து, இசை பாடும்படி. பணித்தான்‌. ஈழகா 
ட்டு விறலி, பாணபத்திரனுடைய மனைவியை வைது: 
(இசைபாடலிலே குற்றங்கள்‌ எத்தனை? குணங்கள்‌ எத்‌ 
தனை? யாழுக்குத்‌ தெய்வம்யாது! உயிரெழுத்துக்கு மாத்‌ 
திரை எத்தனை? மெய்யெழுத்துக்கு மாத்திரை எத்தனை? 
இவைகளுக்கு உத்தரஞ்‌ சொல்லிவிட்டு, என்னோடு பாடு; 
இல்லையேல்‌ உனக்கு வசை" என்றாள்‌. பாணபத்திரனு 
டைய மனைவி: “இவள்‌, தன்கல்வியின்‌ பெருமையையும்‌, 
வா தின்‌ பெருமையையும்‌, பலரால்‌ விரும்பப்படும்‌ தன்பெ 
ண்மையின்‌ செருக்கையும்‌ இராசசபை அறியும்படி, வாய்‌ 
இறக்கவேண்டாவோ! பெண்ணே! நான்‌ உன்னோடு வாது 
செய்யுஞ்‌ சண்டைக்கு எதிரன்றித்‌, தியவாயைத்‌ திறந்து 
வையுஞ்‌ சண்டைக்கு எதிரல்லேன்‌, உன்னைப்போல மா 
னம்‌ விற்றுப்‌ பிழைக்கும்‌ பெண்களே அதற்கெதிர்‌' என்‌ 
ருள்‌. பாண்டியன்‌ விலக்குவான்‌்போல விலக்கி: “பெண்‌ 
களே! பாடுங்கள்‌. தோற்றவர்‌ வென்றவருக்கு அடிமை 
யரய்ஜிடுவதே சபதம்‌” என்று மானம்‌ உண்டாக்கினான்‌, 
உண்டக்த்கலும்‌, முன்பு ஈழநாட்டு விறலியும்‌, பின்பு 
பாணப௫திரனுடைய மனைவியும்‌, யாழ்வாரசித்துப்‌ பாடினா 


௧௮௪ இசைவாதுவென்றபடலம்‌, 


ர்கள்‌, சபையார்கள்‌, பாண்டியனுடைய உட்டுடையை 
அறியாமையினாலே, பாணபத்திரனுடைய மனைவியின்‌ பா 
டலை வியந்தார்கள்‌. பாண்டி யனோ ஈழநாட்டு விறலியின்‌ 
பாடலை வியந்தான்‌. சபையார்கள்‌, அவனுடைய உட்கி 
டையை அறிந்துகொண்டு, அவன்போல ஈழநாட்டு விறலி 
யையே புகழ்ந்தார்கள்‌. பாண்டியன்‌, சபையார்களை கோ 
க்கி: “இன்றொருகாளில்‌ அறியத்தக்கதோ இது? என்று 
சொல்லி, விறலியர்‌ இருவரையும்‌ “போங்கள்‌” என்று 
விடுத்தான்‌. ஈழநாட்டுவிறலி, இருக்கை சேர்ந்து, தன்பா 
ட்டைப்‌ பாண்டியன்‌ புகழ்க்தமைபற்றிப்‌ பெருமிதக்‌ 
தலைக்கொண்டு, பெருங்‌ களிப்புந்திருந்தாள்‌. பாணபத்தி 
சனுடைய மனைவி, சோமசுந்தரக்கடவுளை அடைந்து வண 
௩கிக்‌, கண்ணீர்‌ சொரிய ஒதுங்கி நின்று: “எம்பெருமா 
னே! பாண்டியன்‌ ஓரவழக்குப்‌ பேசுவானாயினான்‌. அவன்‌ 
கருத்துக்சசையச்‌ ௪பையாரும்‌ அவ்வியல்பீனர்களாயினா 
ர்கள்‌, இனி நடுவுநிலைமை தூக்கிப்‌ பேசுவார்‌ யாவர்‌! நீர்‌ 
தீமியேன்மீது திருவருள்‌ சுரகது, தமியேனுடைய துன்ப 
த்தை மீக்கியருளும்‌” என்று விண்ணப்பஞ்செய்தாள்‌. அப்‌ 
பொழுது, அகாயத்தினின்றும்‌: “பெண்ணே! நாளைக்கு 
ரீயேவெல்லும்படி. ௮ருள்‌ செய்வோம்‌. அஞ்சாதே” என்று 
ஓரசரிரிவாக்குத்‌ தோன்றிற்று, பாணபத்திரனுடைய 
மனைவி, ௮ கேட்டு, வீட்டுக்குப்‌ போயினாள்‌. 

பாண்டியன்‌, ௮ன்றுபோல மற்றைகாளும்‌ அழைப்பி 
த்துப்‌, பாட்டுக்‌ கேட்டு, முதனாட்‌ சொல்லியபடியே சொ 
ல்லச்‌, சபையார்களும்‌ அப்படியே சொன்னார்கள்‌. பாண 
பத்திரனுடைய மனைவி; “மகாராசாவே! நீ தரவழக்குச்‌ 
சொல்லுதலினாலே, சபையார்களும்‌ அப்படியே சொல்லத்‌ 
அணிந்தார்கள்‌. சோமசுந்தரக்கடவுளுடைய சந்கிதியிலே 
போய்ப்‌ பாடுவோம்‌. அங்கே இருவரேமுடைய பாட்டை 
யும்‌ கேட்டு, இவள்‌ வென்றாள்‌ என்றாற்‌ போதும்‌” என்‌ 
முள்‌, பாண்டியன்‌: “அப்படியே செய்யுங்கள்‌ இிசய்யுங்‌ 
கள்‌”? என்றான்‌. 


இசைவாதுவென்றபடலம்‌, ௧௮௫ 


மற்றநாள்‌, பாண்டியன்‌, மந்திரிமார்களோடும்‌ வித்து 
வான்களோடுஞ்‌ சோமசுந்தரக்கடவுளுடைய சர்நிதியலே 
போய்‌ இருந்துகொண்டு, விறலியர்‌ இருவரையும்‌ அழை 
த்துவரும்படி ஏவலாளர்களை விடுத்தான்‌. ஈழநாட்டு 
விறலி; “பாணபத்திரனுடைய மனைவி இன்றைக்கு என 
க்கு அடிமையாய்விடுவாள்‌ ; சந்தேகமில்லை” என்று கொடு 
ஞ்செருக்கோடு கடுமையாக வந்தாள்‌. பாணபத்திரனு 
டைய மனைவி, கற்புஞ்‌ சிவபத்தியும்‌ மிக்கோங்க, மெல்ல 
வந்தாள்‌. சோமசுந்தரக்கடவுளும்‌, இரத்னபரணங்கள்‌ 
தரித்துக்கொண்டு, அங்குள்ள வித்துவான்கள்‌ கூட்டத்‌ 
இனடுவே, ஒரு வித்தவான்‌ போல்‌ வந்த, எமுந்தருளியிரு 
ந்தார்‌. அச்சபையிலே முன்னே ஈழநாட்டுவிறலி இசை 
பாடினாள்‌. சபையார்கள அதனை விரும்பி யாதொன்றும்‌ 
பேசாதிருந்தார்கள்‌. பின்பு பாணபத்திரனுடைய மனைவி, 
யாழ்கொண்டு, இவ்வாறு இன்னிசை பாடுவாளாயினாள்‌; 
குடங்கைநீரும்பச்சிலையுமிடுவார்க்கிமையாக்குஞ்சரமும்‌ 
படங்கொள்பாயும்பூவணையுந்தருவாய்மதுரைப்பரமேட்டீ 
படங்கொள பாயும்பூவணையும்‌ தருவாய்கையிற்படுகதலகொண் 
டிடங்கடோறுமிரப்பாயென் றேசவார்க்கென பேசுவனே. 
தேனார்மொழியார்விழிவழியேசெல்லாதவர்க்கேலீடென்று 
கானாவேதப்பொருளுரைத்தாய்நீயேமதரைநம்பரனே 
ஈானாவேதட்பொருளுரைத்தாய்‌நீயேபாதிநாரியுரு . 
ஆனாயென்‌ அபிறர்பழித்தாலடியேன்‌ விடையேதறைவேனே. 
வரதனாகியெவ்யயிர்க்குமாயாவிருத்திவலியடக்கிச்‌ 
சரதமானலீட்டின்பந்தருவாப்மதுரைத்தனிமுதலே 
சரதமானவீட்டின்பந்தருவாய்வீடுபெறுவார்போல்‌ 
விரதயோகநிலையடைந்தாயென்‌ பார்க்கென்னான விள ம்புவனே. 


பாணபத்திரனுடைய மனைவியின து யாழிசையையும்‌, 
கழுத்து வீங்காமலுங்‌ கண்ணிமையாலும்‌ பல்‌ வெளிப்‌ 
படாமலும்‌ புருவம்‌ மிமிராமலுற கதப்புத்‌ துடியாமலும்‌ 
பாடியூமிடற்நிசையையும்‌ கேட்டுச்‌, சபையார்களெல்லா 
ருங்‌ குதூகலமடைக்தார்கள்‌. பாண்டியன்‌, தான்‌ இசை 
வல்லவனஞ்சியும்‌; முன்போலவே சொல்லுதற்கு ஒருப்படும்‌ 


௧௮௬ இசைவாதுவென்றபடலம்‌, 


பொழுது, சிவபிரானது திருவருளினாலே தன்‌ மனக்கோ 
ட்டம்‌ நீங்கவிடப்‌; “பாணபத்திரனுடைய மனைவியே வெ 
ன்முள்‌”” என்றான்‌. அப்படியே சபையாரெல்லாருஞ்‌ சொ 
ன்னார்கள்‌, பின்பு, பாண்டியன்‌, ஈழநாட்டு விறலியுடைய 
கழுத்திலே பாணபத்திரனுடைய மனைவியை இருத்துவித்‌ 
தான்‌. அப்பொழுது வித்துவான்‌ வடிவங்கொண்டு வந்து 
எழுந்தருளியிருந்த சிவபெருமான்‌; “இது அற்புதம்‌; இது 
அற்புதம்‌" என்று சொல்லிக்கொண்டு, எல்லாருங்‌ காண 
மின்போல மறைந்தருளினார்‌. அது கண்ட யாவரும்‌ விய 
ந்து; “இது சிவபெருமானுடைய திருவிளையாடல்‌” என்‌ 
றே தெளிந்து, சிவபிரானுடைய திருவருளையும்‌ அடியவ 
ளுடைய அன்பையும்‌ கினைந்து, பேரானந்தக்‌ கடலின்‌ 
மூழ்கினார்கள்‌. 

பாண்டியன்‌, தான்‌ முன்‌ ஓரவழக்குச்‌ சொன்னதை 
நினைந்து பயந்து, ஈழநாட்டு விறலியுடைய கழுத்தில்‌ இரு 
ந்த பாணபத்திரன்‌ மனைவியை இறக்குவித்து; முன்‌ அவ 
ளுக்குப்‌ பற்பல வரிசைகளைக கொடுத்துப்‌, பின்‌ மற்றவ 
ஞச்குஞ்‌ சிலவரிசைகளைக்‌ கொடுத்தான்‌; சபையில்‌ வந்து 
ஒருங்கிருக்து பின்பு திருக்கோயிலீற்‌ புகுந்து வீற்றிருந்த 
பெரும்‌ புலவருக்கும்‌ இரத்தனபரண முதலியவைகளைக்‌ 
கொடுத்தான்‌. “அரசர்களுடைய வலிகளெல்லாந்‌ தெய்வ 
ங்களின்‌ வலிக்கு முன்னில்லா: அ த்தெய்வல்களின்‌ வலி 
களெல்லாஞ்‌ சிவபிரான்‌ வலிக்கு முன்னில்லா' என்று 
பலர்‌ சொல்வதெல்லாம்‌ இப்பாணபத்திரன்‌ மனைவியிட 
தீதே காணப்பட்டது என்று அச்சரியமடைஈது, சிவபெ 
ருமானை வலஞ்செய்து வணஙகிககொண்டு போய்த்‌, தன்‌ 
மாளிகையை அடைந்தான்‌. அவன்‌ சுகுணபாண்டியன்‌ 
என்னும்‌ புத்திரனைப்பெற்று, வாழ்க்திருக்தான்‌. 

திரச்சிற்றம்பலம்‌. 


பை ங்க 4 ந தக்கா 


நாற்பத்தைந்தாவது 
பனறிக்குட்டிக்குமுலைகொடுத்தபடல்ம்‌. 
BT TTT 

வைகையாற்றுக்குத்‌ தெற்கே குருவிருஈததூறை 
எனப்‌ பெயர்‌ கொண்ட ஒரூர்‌ இருக்கின்றது. அவ்வூரிலே, 
தேவகுருவா யெ பிருகற்பதி, இருந்து தவஞ்செய்தார்‌, 
சிவபெருமான்‌, அவருக்கு வரங்கொடுத்துச்‌, குருகாதர்‌ 
என்னும்‌ பெயரோடு அங்கே எழுந்தருளியிருக்கின்‌ ரூர்‌ 


அவ்வூரிலே சுகலன்‌ என்னும்‌ பெயரையுடைய ஒரு 
வேளாளன்‌ இருந்தான்‌. அவன மனைவி பெயர்‌ சுகலை. 
அவள்‌ பன்னிரண்டு புதலவர்களைப்‌ பெற்றாள்‌, அவர்க 
ளைத்‌, தாய்‌ தந்தையர்கள்‌, செல்வச்‌ செருக்கினாலே, கண்‌ 
டியாது, மிகுந்த அன்பினால்‌ வளர்த்தார்கள்‌. வளர்க்கு 
நாளிலே, தாய்‌ தந்தையர்கள்‌ இறந்துவிடப்‌, பிள்ளைகள்‌ 
வேடரோடு கூடிக்‌, காட்டிலே வேட்டையாடிக்கொண்டு 
திரிந்தார்கள்‌. ஒருநாள்‌, அக்காட்டிலே வெய்யில்‌ புகாத 
செடியின்‌ மே தவஞ்செய்துகொண்டிருந்த பிருகற்பதி 
யைக்‌ கண்டு, கைகொட்டிச்‌ சிரித்துக்‌, கற்களை வாரி அவ 
ர்மேல்‌ எறிந்தார்கள்‌. பிருகற்பதி, தமது தவத்துக்கு 
இடையூறு செய்த அப்பிள்ளைகளைக்‌ கோபித்து: “நீங்கள்‌ 
வேளாளத்தொழிலை மறந்து, வேடத்தொழீலைப்‌ பூண்டீர்‌ 
கள்‌, நீங்கள மண்ணுழுற்‌ தொழிலுடையீர்களாதலாற்‌ 
பன்றிக்குட்டி.களாடப்‌ பிறது, காய்‌ தநதைகளை இழந்து 
வருந்தக்கடவீர்கள்‌” என்று சபித்தார்‌. உடனே அப்பிள்‌ 
ளைகள்‌ பன்னிருவரும்‌ பயந்து: “அடியேங்களுக்கு இந்தச்‌ 
சாபம்‌ எப்போது நீங்கும்‌?” என்றார்கள்‌. பிருகற்பதி 
கோபக்‌ தணிந்து: (சோமசுந்தரக்கடவுளே, உங்களு 
க்கு மாதாவாய்‌ முலை தந்து, உங்களைக்‌ காத்துப்‌ பாண்‌ 
டியனுக்கு மந்திரிகளாக்கிப்‌, பின்பு முத்தியைத்‌ தந்தருளு 
வார” எனருர்‌. 
வ்வேளாளப்‌ பிள்ளைகள்‌ பனனிருவரும்‌, அந்தக்‌ 
குருவிருங்த துறைக்குப்‌ புறத்தில்‌ உள்ள காடுகளிலே 
சஞ்சரிக்கும்‌ பன்றிகளெல்லாவற்றிற்கும்‌ ௮ரசாகய பன்‌ 


௧௮௮ பன்றிக்குட்டிக்குமுல்கொடுத்தபடலம்‌. 


நியின து பெட்டை வயிற்றிற்‌ போய்ப்‌ பிறந்து, குட்டிக 
ளாய்‌ இருந்தார்கள்‌. இருக்கு நாளில ஒருகாள்‌, இராசராச 
பாண்டியன்‌, வேட்டைவிருப்பினனாய்ச்‌ சேனைகள்‌ சூழ 
யானைமேற்கொண்டு, மதுரையினின்்‌ நு நீங்கி, மேற்றிசைக்‌ 
காட்டிற்‌ சென்று, பலவிலங்குகளையுங்‌ கொன்று, மேற்கே 
போவானாயினான்‌. அப்பொழுது ஒரு பன்றி, மேற்கூறிய 
பன்‌ றியரசின்முன்‌ ஓடிப்‌ போய்‌ கின்று: “எங்களரசே! 
பாண்டியன்‌ இங்குள்ள மிருகங்களெல்லாவற்றையுங்‌ கொ 
ன்றுகொண்டு வருகின்முன்‌'' என்று சொல்லிற்று, பன்றி 
யரசு, அது கேட்டுக்‌ களிப்படைந்து, தன்‌ பெட்டையை 
நோக்கி; “நான்‌ இன்றைக்குப்‌ பாண்டியனோடு சென்று 
பொருவேன்‌. போரில்‌ வென்று திரும்புவேனோ! இறந்து 
விடுவேனோ! தெரியாது. 8 உன்‌ குட்டிகளைப்‌ பாதுகாத்‌ 
அக்கொண்டு இங்கேயிரு” என்றது. அதற்குப்‌ பெண்‌ 
பன்றி: “என பிராணராயகனே! நான்‌ உன்னைப்‌ பிரிந்து 
இங்கே இருக்கமாட்டேன்‌. நானும்‌ உன்னோடு வருவேன்‌. 
நீ வென்று திரும்புவையானால்‌, கானும்‌ உன்னோடு திரும்பு 
வேன்‌. நீ இறந்துவிடுவையானால்‌, நானும்‌ உன்னோடு இற 
ந்‌ துவிடுவேன்‌. போவோம்‌, எழும்பு” என்று சொல்லி, 
விரைந்தெழுந்து,; தன்‌ குட்டிகளையுங்‌ கூட்டிக்கொண்டு 
புறப்பட்டது. 


பன்றியரசு, பன்றிக்கூட்டங்களெல்லாக்‌ தன்சேனை 
களாய்த்‌ தனக்குமுன்‌ செல்ல, இடிபோல அரவாரித்துக்‌ 
கொண்டு, யுத்தத்துக்கு நடந்தது. முன்சென்ற பன்றிக 
ளூள்ளே பல, பாண்டியனுடைய சேனைவீரர்களோடெதிர்‌ 
ந்து பொருது, அவர்கள்‌ விடுத்த பாணங்களினால்‌ இறக்‌ 
தன. எஞ்சிய பன்றிகள்‌, பாண்டியனுடைய சேனைவீரர்க 
ரூளளே பலரைக்‌ கொன்றன; பலரை ஊறுபடுத்தின; 
பாண்டியனுடைய மந்திரிமார்கள்‌, ௮த கண்டு, கோபம்‌ 
கொண்டு, இருப்புலக்கைகளினாலுஞ்‌ சக்கரங்களினாலும்‌ 
அப்பன்‌ றிகளைச்‌ கொன்றார்கள்‌. ட Fe பா 


சை அதன பக்கத்து நின்ற பெண்பன்றி பா : “நம்‌ 


பன்றிக்குட்டிக்குமுல்கொடுத்தபடலம்‌. ௧௮௯ 


முடைய சேனைகளெல்லாம்‌ இறந்தன. இனி நாஞ்‌ செய்வ 
தென்னை! நாமும்‌ இங்கே வீணாக இறக்கவேண்டுவ தில்லை ; 
தப்பிப்‌ போவதே ரட்‌ என்றது. பன்றியாசு பெண்‌ 
பன்றியை நோக்கி: “ நுண்ணறிவுடையராகி தூலொடு 
பழகினாலும்‌ பெண்ண றிவென்பதெல்லாம்‌ பேதைமையு 
டைத்து: அதலால்‌, உன்னறிவுக்கேற்ற காரியஞ்‌ சொன்‌ 
னாய்‌. இது அறிவுடையோருக்கெல்லாம்‌ இழுக்குடைய 
தன்றோ! இரண்டு சிங்கம்‌ நிற்கிற துறையிலே ஒரு பன்றி 
வந்து தண்ணீர்‌ குடித்துவிட்டுத்‌ திரும்பும்‌; ஒரு பன்றி 
நிற்கிற துறையிலே இரண்டு சிங்கம்‌ வந்து தண்ணீர்‌ குடி 
தீதற்கு அஞ்சும்‌. நான்‌ இத்தன்மைத்தாகிய திடம்பொரு 
நீதிய மரபிலே வந்து பிறந்தேனாதலால்‌, பாண்டியனேடு 
பொருது வென்று புகழை நாட்டுவேன்‌; அல்லது இறப்‌ 
பேன்‌. இப்பூதவுடம்பேயன்றிப்‌ புகழுடம்பு அழிவ இல்லை, 
நீ நில்‌” என்று சொல்லித்‌, தன்‌ பெட்டையை நிறுத்‌ இவிட்‌ 
டுப்‌, பாண்டியன்மீது பெருங்கோபத்தோடெதிர்ந்து செ 
ன்றது, பாண்டியன்‌, அது கண்டு வியந்து, வில்லை வளைத்‌ 
துப்‌, பாணங்களைச்‌ சொரிந்தான்‌. பன்றியரசு, அப்பாண 
ங்களுள்ளே சிலவற்றைப்‌ பறித்து வாயினாற கறித்தும்‌, 
சிலவற்றைக்‌ காலினாலே தேய்த்து முறித்தும்‌, சிலவற்றை 
வாலினாலே முறித்தும்‌, கின்றது. பாண்டியன்‌, மானம்‌ 
பொறாது, ஓரிருப்புலக்கையைத்‌ தன்‌ யானை கையிலே 
கொடுத்து; அதனைச்‌ செலுத்தினான்‌. பன்றியரசு, இடி 
போல்‌ ஆரவாரித்து, அவ்வியானையின து துதிக்கையைச்‌ 
சதித்‌, தன்‌ கொம்பினாலே அவ்வியானேயைக கொன்று 
வீழ்த்தது, உடனே, பாண்டியன்‌, தேர்மீது பாய்ந்து, சக்‌ 
கரத்தைச்‌ சுழற்றிவிட்டான்‌. பன்றியரசு; அதனை விலக்‌ 
திக்கொண்டு, விரைந்து பாய்ந்து, அத்தேர்‌ உடையும்படி. 
தகர்த்தது. உடனே, பாண்டியன்‌ குதிரைமீது பாய்ந்து, 
வேலாயுதத்தை விடும்படி சுழற்றினான்‌, அதை விடுக்கு 
முன்‌, சன்றியரசு, அவனுடைய குதிரைக்குப்‌ பின்‌ போய்‌, 
அதைச்‌ தன்‌ கோட்டினாலே குத்திக்‌ கொன்றது. பாண்டி 
யன்‌, பமிம்லே குதித்து, இருப்புத்தண்டி.னலே பன்றியர 


“எ 


௪௯௦ பன்றிக்குட்டிக்குமுலைகொடுத்தபடலம்‌, 


சைத்‌ தலையிலே அடித்தான்‌. உடனே, பன்‌ றியரசு இற 
ந்து, விமானமேற்கொண்டு, தேவவுலகத்தை அடைந்தது. 


பெண்பன்றி: “ஏன்‌ நாயகன்‌ இறப்ப, நான்‌ இருப்பது 
கற்போ! நான்‌ போர்செய்யின்‌ வெல்லேனாயினும்‌, சுவர்க்‌ 
கஞ்‌ சேரலாம்‌'” என்றெண்ணிப்‌, பாண்டியனை எதிர்த்தது. 
பெட்டையைக்‌ கொல்வது அரசனுக்குத்‌ தருமமன்று 
என்று, அவனுடைய வேடவீரர்களுக்குத்‌ தலைவனாகிய 
சருச்சரன்‌ என்பவன்‌, அ௮ப்பெண்பன்றியோடெதீர்க்து, 
நெடுநேரம்‌ பொருதான்‌. பெண்பன்றி அவனைப்‌ பொருது 
பூமியில்‌ வீழ்த்த, அவன்‌ இருப்புத்தண்டினால்‌ அதனைத்‌ 
தலையில்‌ அடித்துவிட்டு, விழுக்திறந்து சுவர்க்கஞ்‌ சேர்க்‌ 
தான்‌. பெண்பன்றியும்‌ இறந்து சுவர்க்கஞ்‌ சேர்ந்தது. 
இராசராசபாண்டியன்‌ தன்‌ மதுரையை அடைந்கான. 
பன்றி விழுந்து பருப்பதமாயிற்று, அது அன்று தொட 
நதி இன்றுவரையும்‌ பன்றிமலை என வழங்குகின்றது. 
அம்மலையிலே, சித்கர்களும்‌, விஞ்சையர்களும்‌, யோகிக 
ரூம்‌, முத்தி பெறறபொருட்டுத்‌ தவஞ்செய்துகொணடி 
ருப்பார்கள்‌. 

இப்படிச்‌ சொல்லிய அகத்தியமகாமுனிவரை இருடி. 
கள நொக்கி: “சுவாமி! அறிவில்லாத பன்‌ றிமலையின்மீத 
சித்தர்‌ விஞ்சையர்‌ முதலியோரெல்லாருக்‌ தவஞ்செய்தற்‌ 
குக்‌ காரணம்‌ யாது?'' என்று வினாவினார்கள்‌. அசற்கு 
அகத தியமுனிவர்‌: “ரங்கவித்தியாதரன்‌ என்னுங்‌ கந்சரா 
வன்‌ புலத்தியமுனிவருடைய தவத்துக்கு இடையூருகய 
இசைபாட, அவர்‌ அவனைப்‌ பன்றியாம்‌ வண்ணஞ்‌ சபித்த 
னர்‌. வித்தியாதரன்‌: “அடியேனுக்கு இந்தச்‌ சாபம்‌ நீங்கு 
வது எப்போது?” என்று வினாவப்‌, புலத்தியமுனிவர்‌: 
“இராசராசபாண்டியன்‌ வந்து உன்னைக்‌ கொல்வான்‌: 
கொன்‌ றவுடனே நீ இவவுருவத்தைப்‌ பெறுவாய்‌” என்றார்‌. 
அப்படியே அவன்‌ வந்து இறந்து, பின்‌ முன்ிபுருவத்‌ 
தைப்‌ பெற்றான்‌. அந்தக்‌ கந்தருவனுடைய சரிரமாய்க்‌ 
கிடந்த பரிசுத்த பருவதமாதலால்‌, அதன்மீது த்றவிகளெ 


பன்‌ றிக்குட்டிகளை மந்திரிகளாக்கியபடலம்‌, ௧௯௧ 


லலாருந்‌ தவஞ்செய்யலுற்றார்கள்‌. சோமசுந்தரக்கடவு 
ளும்‌ அங்கே விரும்ப எழுக்சருளியிருப்பார்‌'' என்று விடை 
கொடுத்தார்‌. 


“பன்மியாசும்‌ பெட்டையும்‌ இறந்த பின்‌, பன்றிக்கு 
ட்டிகள்‌ பன்னிரண்டும்‌ இகைத்தோடின; முலைப்பாலை விரு 
ம்பி வாடின; பசியால்‌ வருத்தமுற்றன; வெய்யில்‌ சுட 
வெதும்பி, நிழலைக்‌ தேடின; இப்படி. அவைகள்‌ வருந்தும்‌ 
பொழுது, அக்காட்டிலே மீனாக்ஷியம்மையோடு விமான 
மேற்கொண்டு இருவிளையாடல்‌ செய்தருளிய சோமசுந்த 
ரக்கடவுள்‌, அப்பன்றிக்குட்டிகண்மிது திராவுளமிரங்கி, 
அவைகளுடைய தாய்ப்பன்றியின்‌ வடிவங்கொண்டு, 
போய்‌, அவைகளைத்‌ தழுவி மோந்து, முலைப்பால்‌ கொடு 
தீது, மிகுந்த வலிமையையும்‌ ஞானத்தையும்‌ ஈற்குணங்க 
ளையும்‌ அருளிச்செய்த, அவைகளுக்கு முகமாத்திரம்‌ பன்‌ 
திமுகமாகவும்‌ உடம்பு முழுதும்‌ மனிதவுடம்பாகவுஞ்‌ 
செய்துவிட்டு, மறைக்தருளினார்‌. 

திநச்சிற்றம்பலம்‌, 


நாறப்த்தாறாவது 
பன்றிக்குட்டிகளைமந்திரிகளாக்யெபடலம்‌, 
DEE AND Dr NDT 

சோமசுந்தரக்கடவுள்‌ மறழைந்கருளிய பின்‌, பன்றி 
முகக்‌ குமாரர்கள்‌ பன்னிருவரும்‌, உதயசூரியர்கள்‌ பன்‌ 
னிருவர்கள்போல்‌ விளக்குப்‌, பலகலைகளினும்‌ வல்லர்களா 
ய்ப்‌, பன்ஜிமலையில்‌ இருந்தார்கள்‌. அப்படி. யிருக்குராளிலே, 
சோமசுந்தரக்கடவுளூடைய திருவருள்‌ எல்லாவுயிர்களுக்‌ 
கும்‌ பொதுவாயுள்ளது என்னும்‌ உண்மையை உலக த்தா 
ருக்கு அறிவிக்கத்‌ திருவுளங்கொண்ட மிளுிய மமை 
யார்‌, அக்கடவுளை நோக்க: “எம்பெருமானே! பொல்லாத 
விலங்குகிளெல்லாவந்தினும்‌ மிகப்பொல்லாதவைகளாய்‌ 
அசேதனங்களாய்‌ உள்ள பன்றிக்குட்டிகளுக்கு இரங்கி 
மீர்‌ முலை கொடுத்து, முன்னை விலங்கறிவை நீக்யெருளின 


௧௯௨ பன்றிக்குட்டிகளை மநதிரிகளாக்யெபடலம்‌, 


மை என்னை!” என்று வினாவினார்‌. அதற்குச்‌ சோமசுந்தர 
க்கடவுள்‌: “சகல வேதங்களும்‌ அகமங்களும்‌ ஈம்மைச்‌ 
சகீலசீவதயாபரர்‌ என்று சொல்லும்‌. சேதனப்பொருள்‌ 
அசேதனப்பொருள்‌ என்னும்‌ இரண்டும்‌ நமக்குச்‌ சமமே. 
அதனாற்றானே, தாயை யிழந்து பசியினாலும்‌ வெய்யிலினா 
லும்‌ வருத்தமடைந்த பன்றிக்குட்டிகளுக்கு இரங்கி, 
முலைகொடுக்து, அவைகளைக்‌ காத்தருளினோம்‌. அதனால்‌ 
அவைகள்‌ அளவில்லாத வலிமையையுங்‌ கல்வியையும்‌ 
ஞானத்தையும்‌ பெற்றுக்கொண்டன. இனிமேல்‌, அப்பன்‌ 
திமுகக்‌ குமாரர்கள்‌, பாண்டியனுக்கு மந்திரிமார்களாய்‌ 
இருந்து, கம்முடைய கணத்தவர்களாவார்கள்‌'' என்று 


விடை கொடுத்தருளிஞர்‌, 


பின்பு அச்சோமசுந்தரக்கடவுள்‌ அன்றிரவு இராச 
ராசபாண்டி.யனுக்குச்‌ சொப்பனத்திலே தோன்‌ றி; “பாண்‌ 
டியனே! பன்‌ றிமலையிலே பன்‌ றிமுக முடைய பன்னிரண்டு 
குமாரர்கள்‌ இருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ அளவில்லாத 
வலிமையும்‌ கல்வியும்‌ ஞானமுமுடையவர்கள்‌. அவர்களை 
நீ உனக்கு மந்திரிமார்களாக்கிககொள்‌” என்று திருவாய்‌ 
மலர்ந்து, மறைந்தருளினார்‌. பாண்டியன்‌, விழித்தெழுந்து, 
பெருங்களிப்புடையனாகிக்‌ காலையிலே தன்‌ மந்திரிமார்களை 
அனுப்பி அக்குமாரர்களை அழைப்பித்தான்‌. அவர்கள்‌ 
வந்து பாண்டியனை வணங்கப்‌, பாண்டியன்‌, களிப்படை 
ந்து; அவர்களுக்குப்‌ பல வரிசைகள்‌ கொடுத்து, அவர்க 
ளைத்‌ தனக்கு மட்திரிமார்களாக்கி, அவர்களுக்குப்‌ பழை 
யமந்திரிமார்களுடைய கன்னியர்களை விவாகஞ்செய்வித்‌ 
அக்‌ கொடுத்தான்‌. 


பன்றிமுகவீரர்கள்‌ பன்னிருவரும்‌, பாண்டியனுக்குக்‌ 
கவசமுங்‌ கண்ணும்போல்‌, ஒழுகினார்கள்‌ ; பன்னிரண்டுட 
ம்புக்கும்‌ உயிர்‌ ஒன்று என்று சொல்லும்‌ வண்ணம்‌ ஒற்று 
மையுடையர்களாயப்‌, பசுப்பாலோடு தேன்கலர்சாந்போ 
லக்‌ கல்வியறிவோடு புத்திநட்பமுழமுடையர்களாய்‌ இரு 
ந்தார்கள்‌; இறுமாப்புச்‌ சிறிது மின்றி ஏவல்‌ செய்யுஞ்‌ சிறு 


கரிக்குருவிக்கு உபசேசஞ்செய்தபடலம்‌, ௧௧௩ 


வ்ர்கள்போல்‌ ஒதுங்கி நடந்தார்கள்‌; அரசனால்‌ விரும்பப்‌ 
பட்டது எதுவோ, அதனைச்‌ சிறிதும்‌ தீர்ம்‌ விரும்பாது 
விடம்போல வெறுக்கும்‌ இயல்புடையர்கள்‌; அக்கினி காய்‌ 
வோர்‌ அவ்வக்கனியை அணுகாதும்‌ பிரியாதும்‌ இருத்தல்‌ 
போல, அர்சனை அணுகாதும்‌ பிரியாதும்‌ அஞ்சி அவனி 
ல்‌ ஒழுகும்‌ டீர்மையையுடையர்கள்‌ ; உலகத்தா 
றன்‌ யாவராயினுர்‌ தங்கள்‌ சொல்லை மறுத்தல்‌ இல்லாமை 
யால்‌, அவர்களைத்‌ தண்டித்து வாங்கும்‌ பொருளும்‌, எல்‌ 
லாவரசர்களும்‌ தங்கள்‌ பணி கேட்கையால்‌ அவர்களுக்கு 
ஊறுசெய்து பெறும்பொருளும்‌, அக்குமாரர்கள்‌ ஈட்டுவ 
தில்லை, குடிகள்‌ இறுக்கும்‌ இறைப்பொருளொன்றே அவர்‌ 
கள பாண்டியனுக்கு ஈட்டுஞ்செல்வம்‌. பாண்டியனுடைய 
உட்கருத்து தங்கள்‌ கெஞ்சினள் ளே கண்ணாடியின்‌ கிழ 
ல்போலத்‌ தோன்ற, அதனை நன்றாக ஆராய்ந்து, அது தரு 
ம்மாயிற்‌ செய்வர்கள்‌, தருமமன்றாயின்‌ தங்கள்‌ செல்வத்‌ 
அக்கும்‌ உயிருக்கும்‌ இறுதி வரினுஞ்‌ செய்யார்கள்‌. இங்‌ 
ஙனம்‌ ஒழுகப்‌, பாண்டியனுக்குத்‌ தருமத்சையும்‌ புகழை 
யும்‌ நாடோறும்‌ பெருக்இத்‌, தஇிகந்தங்களெல்லாம்‌ வெற்றி 
யையுண்டாக்கி, வாழ்ந்திருநீது, சலெகாலஞ்‌ சென்றபீன்‌, 
சிவலோகத்தை அடைந்து, சிவகணநாதர்களாயினார்கள்‌. 
இராசராசபாண்டியனுஞ்‌ வப அடைக தரன, 
தீருச்சிற்றம்பலம, 
கவைவடதுத்டுடு தகமை 
நாற்பத்தேழாவது 
கரிக்குருவிக்கு உபதேசஞ்செய்தபடலம்‌, 


[சீ 
ரு ஆட ய்‌ > ச்‌ 


இசாசராசபாண்டியன்‌ சிவபதமடைந்தபின்‌ , அவன்‌ 
குமாரனாகிய சுகுணபாண்டியன்‌ அரெற்று நாளிலே, ஒரு 
வன்‌, முற்பிறப்பிலே தருமத்தை மிகச்‌ செய்துஞ்‌ சிறிது 
பாவஞ்‌ செய்தமையால்‌, கரிக்குருவியாய்ப்‌ பிறந்தான்‌. 
அக்கரில்குரு வி, தனக்குக்‌ காகமுதலியவை ஊறு செய்ய, 
இரத்தஞ்சோருக்‌ தலையையுடையதாகிப்‌, பறவைகளுக்கெ 
ல்லாம்‌ எனியதாகி அவ்வூறுபாட்டுக்கஞ்சிப்‌, பட்டணத்தி 


௧௬௪ கரிக்குருவிக்கு உபதேசஞ்செய்தபடலம்‌. 


னின்று நீங்கி, வனத்திலே போய்‌, வழியில்‌ ஒருபக்கத்தில்‌ 
கிற்தின்ற ஒருமரத்தின்மேல்‌ வெட்ட்மேலிட்டு ஒடுங்கிப்‌, 
பெருமூச்செறிந்துகொண்டிருந்த து. 


அப்பொழுது, விபூதி ருத்திராக்தர்‌ தரித்தவரும்‌, 
உள்ளும்‌ புறமும்‌ பரிசுத்தரும்‌, கையிலே குடை பீடித்த 
வரும்‌, தீர்த்தயாத்திரை செய்பவருமாகிய ஒரு சிவபத்தர்‌, 
அம்மரநிழலில்‌ வர்திருந்துகொண்டு, அங்குளள சிலரைப்‌ 
பார்த்து: “தலங்களெல்லாவற்றினுஞ்‌ சிறந்தது மதுரை, 
இர்க்கங்களெல்லாவற்றினுஞ்‌ சிறந்தது பொற்றாமரை 
வாவி, மூர்த்திகளெல்லாவற்றினாஞ்‌ சிறக்தது சொம்கலிங்‌ 
கம்‌. மற்றைத்‌ தலங்களெல்லாவற்றினும்‌ இம்மூன்றனுள்‌ 
ஒவ்வொன்றே சிறப்புற்றிருக்கும்‌. மதுரையிலோ இம்மூ 
ன்றுஞ்‌ சிறப்புறறிருககும்‌. அகனால்‌ மதுரைக்குச்‌ சமமா 
நிய தலம்‌ வேறில்லை. சோமசுந்தரக்கடவுள்‌, தம்மை வழி 
படுவோர்களுக்கு எளியராக, அவர்கள்‌ விரும்பிய வரங்க 
ளெல்லாவற்றையும்‌ இம்மையிற்றானே கொடுத்தருளுவர்‌; 
மற்றைத்‌ தலத்து மூர்ததிகளோ மறுமையினன்றிக்‌ கொ 
டார்கள்‌. அதலால்‌ விசேடமூர்த்தி சோமசுந்தரமூர்‌ தீதி 
யெ என்று போதித்தார்‌. 


அம்மரத்தின்மேல்‌ இருந்த கரிக்குருவி, அதைக்‌ கே 
ட்டவுடனே, ஞானம்‌ பெற்றது, தன்‌ முற்பிறப்பையுர்‌ 
கான்‌ கரிக்குருவியாய்ப்‌ பிறந்தசையும்‌ அறிந்தது. “நான்‌ 
இப்பிறப்பை ஒழித்தற்கு இச்சிவபத்தர்‌ இங்கே சொல்லிய 
கே உறுதி” என்று தணிந்தெழுந்தது; எழுர்து, காட்டி 
னின்று நீங்கி, மதுரையை அடைர்து, பொற்றுமரைவாயி 
யிலே ஸ்நான ம்பண்ணிச்‌, சோமசுந்தரக்கடவுமை வலஞ்‌ 
செய்து, மனசினாலே பூரித்து வணங்கியது. இப்படி மூன்‌ 
றுகாள்‌ கழிந்தபின்‌, மீனாக்ஷியம்மையார்‌ சோமசுந்தரக்க 
டவுளை நோக்கி: “எம்பெருமானே! இந்தக்‌ கரிக்குருவி 
செய்யுஞ்‌ செய்கை என்னை, இதன்‌ வரவு யாது!” எனருர்‌, 
சிவபெருமான்‌ அதன்‌ வரவனை த்தையும்‌ அம்மையாருக்கு 
அ ருளிச்செய்துவிட்டு, ௮க்கரிக்குருவியின்மித திருவரு 


கரிக்குருவிக்கு உபதேசஞ்செய்தபடலம்‌. ௧௯௫ 


ணோக்கம்‌ வைத்து, முன்னாளிலே மார்க்கண்டேயமுனிவ 
ருக்கு மரணத்ைைதை*யொழித்து நித்தியத்துவத்தைக்‌ கொடு 
தீத மிருத்தியுஞ்சயமந்திரத்தை அதற்கு உபதேசித்தருளி 
ரை, உடனே அக்கரிக்குருவி சிற்றறிவு நீங்கப்‌ பேரறிவ 
டைந்து, சிவபெருமானை இவ்வாறு துஇக்கலுற்றது:-- 
எண்ணிலாவுயிர்க்கிறைவபோற்றிவான்‌ 
ஜண்ணிலாமதிச்சடிலபோற்றியென்‌ 
புண்ணியப்பயனபோற்றியங்கயற் 


கண்ணிறாதநினகருணபோழற்றியால்‌. 


இப்படித்‌ அதிச்துக்கொன்டு, பின்பு: “எம்பெரு 
மானே! அறிவின்‌ நிச்‌ செய்‌ த திமையினாலே இடையுறடை 
நீத தமியேனையும்‌ அளல்வேண்டுமோ! எளியவர்‌ எங்கு 
ளார்‌ என்று தேடித்‌ தேடி அவருக்கெளியராவதே உமது 
திருவருளின்‌ செய்கை, தமியேன்‌ முற்பிறப்பிலே தரும 
முடையேனாதலாலன் றே இப்பிறப்பிலே இம்மநதிரத்தைத்‌ 
தமியேனுக்கு உபதேரித்தருளினீர்‌. இது வருபிறப்பீலே 
நன்னெறிக்கே வாயிற்று. அதலினாலே தமியேன்‌ மும்‌ 
மையினும்‌ நலமுடையேனாயினேன்‌. ஆயினும்‌, தமியேனு 
க்கு ஒருகுறையுண்டு. தீய பறவைகளெல்லாட்‌ சமியேனு 
க்கு ஊறு செய்கின்றன, கண்டவரெல்லாம்‌ நகைக்கும்‌ 
படிக்கு எளியனாயினேன்‌'”' என்று விண்ணப்பஞ்‌ செய்‌ 
தத. சிவபெருமான்‌: “அப்பறவைகளுக்கெல்லாம்‌ நீ வலி 
யையாகக்கடவாய்‌” என்று தருவாய்மலர்ந்தருளினார்‌. பின்‌ 
னும்‌, அக்கரிக்குருவி, வணங்கி: “தமியேனுக்கு இன்னும்‌ 
ஒருவரந்‌ தரல்வேண்டும்‌. வலியை என்பத என்னுடைய 
மரபினுள்ள குருவிகளுக்கெல்லாம்‌ பொலியவேண்டும்‌, 
நீர்‌ தமியேனுக்கு உபதேசித்த மந்திரத்தை அவைகளும்‌ 
ஓதஇயோ தி உய்தல்வேண்டும்‌”” என்று விண்ணப்பஞ்செய்‌ 
தது. சிவபெருமான்‌: “அப்படியாகுக” என்று அருளிச்‌ 
செய்தார்‌. 


அக்கரிக்குருவி, தன்னைப்போலவே தன்குலமு£ஞ்‌ சவ 
பிரானம்‌ இதருவருளினாலே பறவைகளுக்கெல்லாம்‌ வலிய 


௧௯௬ நாரைக்குமுத்திகொடுத்தபடலம்‌. 


னவாதி வலியான்‌ என்னுங்‌ காரணப்பெயரைப்‌ பெற்று 
உலகத்திலே சிறப்புறறிருப்பத்‌, தான்‌ சிவபிரானுடைய 
திருவடியை அடைந்தது, இக்கரிக்குருவி, தான்‌ தவஞ்செ 
ய்து ௮அடைந்தவரத்தைத்‌ தன்சுற்றம்‌ எளிதாக அடையும்‌ 
படி, பெற்றுக்கொண்டதனால்‌: “உலகத்திலே தக்கவனெ 
ருவன்வாழத்‌ தன்களைவாழும்‌” என்னும்‌ பழமொழீ 
விளங்கிற்று. 
ஈசனமுக்சன்பில்லார்போலெளியாரில்லையாவர்ச்கும்‌ 
ஈசனடிச்சன்புடைபார்போல்வலியாரில்லையாவர்ச்கும்‌ 
ஈசனபூச்சன்பின்மையினாலெளிதாய்ச்திரிர்சவிச்சயவாப்‌ 
எசனடிக்சகன்புடைமையினால்வலிதாயிற்ரேயெவ்வுயிர்ச்கும்‌. 
தீநச்சிற்றம்பலம்‌, 
ஊணஇடுடுடுடுடுளை 
நாற்பத்தெட்டாவது 
நாரைக்குமுத்திகொடுத்தபடலம்‌: 

பாண்டிநாட்டிலே தென்‌ நிசையினுள்ள ஓரூரிலே ஒரு 
தாமரைத்‌ தடாகமுண்டு, அதிலுள்ள மீன்களெல்லாவற்‌ 
றையும்‌ புசித்‌ துக்கொண்டு ஒருகாரை இருந்தது. சிலகாள 
மழையில்லாமையால்‌, அத்தடாகம்‌ வற்றிப்போயிற்று, 
அந்நாரை, இரையை விரும்பி, அங்குகின்று நீக்‌, விரை 
ந்து சென்று, ஒரு காட்டில்‌ விழுந்தது, அக்காட்டிலே, 
ஒரு கூப்பிடெல்லைச்‌ சத. ரமுடையதும்‌, நான்கு பக்கத்‌ 
தும்‌ படி.த்துறையுடையதும்‌, கரையிலே சந்தியாமடமு 
டையதுமாயெ ஒருகுளம்‌ இருக்கது. முன்‌ விழுந்த காரை, 
இரையை விரும்பி, அக்குளக்கரையை அடைந்தது; அட்‌ 
தீத்தீர்த்தத்திலே இருடிகள்‌ முழுக முழுக எழும்புக்தோ 
றும்‌, அவர்களுடைய தோட்புறத்திலே சாய்ந்த சடையி 
லே தத்துகின்ற மீன்கள்‌ பாய்ந்து பாய்ந்து புரளுதலைப்‌ 
பார்த்தது. பார்த்து: “இம்மீன்கள்‌ இவ்லிருடிகளுடைய 
திருமேனியைத்‌ தீண்ட எத்தவஞ்‌ செய்தனவோ! இம்மீன்‌ 
களைநாம்‌ புசக்கலாகாதுஎன்‌ றுஇரையைவெறுத்நிருந்கது. 


நாரைக்குமுத்திகொடுத்தபடலம்‌, ௧௯௭ 


இருடிகளெல்லாரு ம்‌, அச்தீர்த்தத்தலே ஸ்நானஞ்செ 
ய்து, கரையேறி, க்ததியகருமம்‌ முடித்துச்‌, சந்தியாமடத்‌ 
தில்‌ இருந்துகொண்டு, மதுரைப்‌ புராணம்‌ வாடிக்கலுற்றா 
ர்கள்‌. சோமசுந்தரமூர்த்தி விசேடமும்‌, மதுரைத்‌ தலவி 
சேடமும்‌, பொற்றாமரைக்‌ தீர்த்தவிசேடமும்‌, சோமசுந்த 
ர்க்கடவுள்‌ செய்தருளிய திருவிளையாடல்களும்‌, அவர்‌ 
தம்மையடைந்தவர்களுக்கு எளியவரென்பதும்‌; அதில்‌ 
எடுத்துச்‌ சொல்ல, அந்நாரை கேட்டது. கேட்டவுடனே, 
அறியாமை நீங்கி, மெய்யதிவடைந்து, சிவபிரானிடத்து 
ள்ள அன்பு “(வா வா” என றிழுப்ப எழுந்து, மதுரையை 
அடைந்து, பொற்றாமரைவாவியிலே ஸ்கானம்பண்ணிச்‌, 
சோ மசுந்தரக்கடவுளை வலஞ்செய்து வணங்கி, அவர்‌ திரு 
முன்‌ இருந்‌ தகொண்டு, அவருடைய திருமேனியைத்‌ தியா 
னஞ்செய்தது, இப்படியே பதினைந்துநாள்‌ நியமமாக அனு 
ட்டித்தபின்‌, ஒருநாள்‌, பொற்றாமரைவாவியிலே ஸ்நான 
ஞ்செய்யப்‌ புகுந்தபோது, பசியினாலே மிக வருர்தி, ௮ங்‌ 
குள்ள மீன்களைக்‌ கவர்நதுண்ணும்பொருட்டுச்‌ சிறிது 
நினைந்தது, பின்பு சிவபிரானது இருவருளினாலே அறிவு 
வர: ஐயையோ! இந்தப்‌ புண்ணிய தீர்த்தத்துள்ள மீன்‌ 
களைப்‌ புசித்தற்கு எனக்கு இப்போது இசை எழுந்ததே! 
இப்பிறவி எப்போது நீங்கும்‌!” என்று நினைந்து துக்கித்துப்‌, 
பின்னுஞ்‌ சோமசுந்தரக்கடவுளுடைய திருமேனியைத்‌ 
தியானித்துக்கொண்டிருந்தது. 


அப்படி யிருக்கும்பொழுது, சோமசுந்தரக்கடவுள்‌ ; 
அர்காரைக்கு அது நினைந்த வடிவாய்த்‌ தோன்றி: “உன 
க்கு வேண்டும்‌ வரம்‌ யாது? சொல்‌” என்று திருவாய்மல 
ர்க்தருளினார்‌. நாரை வணங்கி; “எம்பெருமானே! இப்பிற 
வியை நீக்கித்‌ தமியேனைச்‌ வெலோகத்திலே சேர்த்துக்‌ 
கொள்ளல்வேண்டும்‌. தமியேனுடைய குலத்தனவாகிய 
நாரைகளும்‌ மற்றைப்‌ பறவைகளும்‌ இந்தப்‌ புண்ணிய தீர்‌ 
த்தத்தில்‌ உள்ள மீன்களைப்‌ புரிக்ன்‌ , ஒருகாலத்தும்‌ நீம்‌ 
காத பழி வர்து சேரும்‌. ஆதலினால்‌ இந்தத்‌ தீர்த்தத்திலே 


௧௯.௮ திருவாலவாயானபடலம்‌. 


மீன்கள்‌ எக்காலமும்‌ இல்லாதொழிதற்பொருட்டும்‌, ஒரு 
வரச்‌ தரல்வேண்டும்‌”” என்று விண்ணப்பஞ்‌ செய்தது. 
சோமசுந்கரக்கடவுள்‌, அப்படியே வாங்கொடுத்து, மறை 
ந்சருளினார்‌. நாரை, இவசாருப்பியம்‌ பெற்று, விமான 
மேற்கொண்டு, பஞ்சதுந்துபிகளொலிப்பத்‌, தேவர்கள்‌ 
பூமாரி பொழியச்‌, சிவலோகத்தை அடைந்து, நந்திகணத 
அள்‌ இருந்தது. 


அன்று தொட்டு இன்று வரையும்‌ பொற்றாமரை 
வாவியிலே நீர்வாழுயிர்கள்‌ ஒன்றும்‌ இல்லாதொழிக்கன, 
இக்காரை, கன்‌ சுற்றமேயன்றி வேற்றுப்‌ பறவைகளுர்‌ 
சன்போலவே நற்கதியடையும்படி,, வேண்டிற்றே, இக்கா 
ரையினது அன்போ, செவபிரானது இருவருளோ, எ.து 
வியக்கறபாலது! எவ்வெவர்க்கும்‌ மேலாகிய சிவபெரு 
மான்‌ தம்மன்பருக்கு மிக எளியராயிருப்ப தென்னை! 


சுகுணபாண்டியன்‌, தன்னாட்டிலே, பாவமாகய களை 
யைக்‌ களைந்து, தருமமரகிய பயிரை வளர்த்து, அதன்‌ 
பயனை. நுகரும்பொருட்டுச்‌ சுவர்க்கத்தை அடைந்தான்‌, 
திநச்சிற்றம்பலம்‌. 
சமைய இடடுடடு இக 


நாற்பத்தொன்பதாவது 


திருவாலவாயானபடலம்‌, 
அகம அகடு இதற்கடுத்த மை 

சுகுணபாண்டியன்‌ சுவர்ககமடைந்தபின்‌, சத்திர 
ரதன்‌, சத்திபூடணன்‌, சித்திரத்‌ துவசன்‌, சித்திரவருமன்‌, 
சித்திரசேனன்‌, சித்திரவிக்கிரமன்‌, இராசமார்த்தாண்டன்‌, 
இராசசூடாமணி, இராசசார்த்தூலன்‌ , துவிசராசகுலோகத்‌ 
தமன்‌, அயோதனப்பிரவீணன்‌, இராசகுஞ்சான்‌, பரராச 
பயங்கான்‌, உக்கிரசேனன்‌, சத்துருஞ்சயன்‌, வீமரதன்‌, 
வீமபராக்கிரமன்‌, பிரதாபமார்த்தாண்டன்‌, விக்திரீமகஞ்‌ 
சுகன்‌, யுத்தகோலாகலன்‌, அதுலவிக்கிரமன்‌, அ தலக£ர்‌ 
தீதி என்னும்‌ இருபத்திரண்டு பாண்டியர்களும்‌, ழி வழி 


திருவாலவாயானபடலம. ௧௯௯ 


மைந்தர்களாய்‌, ௮7 சியற்றினார்கள்‌, அதுல£ர்ச்‌இபாண்டி. 
யனுக்குப்‌ பின்‌, அவன்‌ குமாரனாகிய $ீர்த்திவிபடணன்‌ 
அரசியற்று நாளிலே, பிரளயகாலம்‌ வந்தது. அப்பொ 
முத, சத்தச்முத்திரமுங்‌ கரைகடந்து, அர்த்‌ துப்‌ பொங்கி, 
ஒருங்கெழுந்து, உலகத்தை அழித்தன. சோமசுக்கரக்கட 
வுரூடைய விமானமும்‌, மீனாக்ஷியம்மைகோயிலும்‌, இடப 
மலையும்‌, யானைமலையும்‌, காகமலையும்‌, பசுமலையும்‌, பன்‌ றி 
மலையும்‌, அழியாதிருந்தன. வெள்ளம்‌ வற்றியபின்‌, சவபெ 
ருமான்‌, உலகத்தை முன்போலப்‌ படைத்துச்‌, சந்திரன்‌ 
சூரியன்‌ அக்கினி என்னும்‌ மூவருடைய குலத்தினின்‌ றுக்‌ 
தமிழ்வேந்தர்‌ மூவரையும்‌ படை த்தருளினார்‌. 
அப்பொழுது, சந்திரகுலத்துதித்த வம்மிசசேகாபா 
ண்டியன்‌, சோமசுக்தரக்கடவளுடைய திருக்கோயிலைச்‌ 
சூழ ஒருறுககரம்‌ நிருமித்து, அதில்‌ இருந்துகொண்டு, 
அரசுசெய்தான்‌. அவன்‌ நீதி வழுவாது அரசுசெய்தமை 
யால்‌, கலிப்பகை புறந்தந்தோட, அவனாடெங்கும்‌ பல 
வளங்கள்‌ சுரக்கச்‌, சனங்கள்‌ நாடோறும்‌ பெருகினார்கள்‌, 
அச்சனங்களெல்லாம்‌ வசித்தற்கு இடம்‌ போதாமையி 
னலே, பாண்டியன்‌, திருக்கோயிலை யடைந்து, சோமசுக்‌ 
தரக்கடவுளை வணங்கி: “எம்பெருமானே! தமியேன்‌ இத்‌ 
தனை மனிதர்களும்‌ இருக்கத்தக்கதாக ஒரு நகரம்‌ ரிருமிக்‌ 
கவேண்டும்‌, இக்ககரச்துகீகு அதியிலே வரையறுக்கப்ப 
ட்ட ப்‌ காண்கிலேன்‌, இன்றைக்கு அதனைக்‌ 
காட்டியருளும்‌'' என்று பிரார்த்தித்தான்‌. அப்பொழு, 
சிவபெருமான்‌, அரைஞாண்‌ கெளபீனம்‌ பூணூல்‌ சன்ன 
வீரங்‌ குண்டலம்‌ பாத௫இிற்கிணி கங்கணம்‌ என்பவையெ 
ல்லாம்‌ பாம்பினாலே தரித்த ஒரு சித்தராய்‌, விமான ததிணி 
ன்றும்‌ எழுந்தருளி வந்த, மகாமண்டபத்தின்‌ பக்கத்‌ 
திலே நின்று, தமது திருக்காத்திலே கங்கணமாயுள்ள 
பாம்பைப்‌ பார்த்து: “6 இவனுக்கு இந்ககரத்தெல்லையை 
அளட்து காட்டு” என்று பணித்தருளினார்‌. பாம்பு; அவ 
ரை வண: எம்பெருமானே! இந்த ஈகரம்‌ அடியேன்‌ 


௨௦௦ சுர்தரப்பேம்பெய்தபடலம்‌. 


பெயரினால்‌ விளங்கும்படி அருள்செய்யும்‌" ஏன்று பிரார்‌ 
ததித்தது, சிவபெருமான்‌: “அப்படி யாகுக?”' என்றார்‌. 
பாம்பு, விரைந்து ழக்குத்திக்கலே போய்‌, வாலை நீட்டி, 
நகரத்தை வலமாகச்‌ சூழும்படி உடம்பை வளைத்து, வாலை 
வாயில்வைத்துப்‌, பாண்டியனுக்கு எல்லை காட்டி விட்டுத்‌, 
இரும்பிப்‌ போய்ச்‌, சித்தர்கையிற்‌ கங்கணமாயிற்று, சித்‌ 
தர்‌ தமது திருக்கோயிலினுள்‌ எழுந்தருளினார்‌. 

பாண்டியன்‌; அப்பாம்பு கோலிய படியே சுவபெடு 
தீது, மதில்‌ செய்வித்துத்‌, தெற்குவாயிலுக்குத்‌ திருப்பர 
ங்குன்றமும்‌, வடக்குவாயிலுக்கு இடபமலையும்‌, மேற்கு 
வாயிலுக்குத்‌ திருவேடகமும்‌, சிழக்குவாயிலுக்குத்‌ திரு 
ப்பூவணமும்‌, எல்லையாக, வகுத்தான்‌. அம்மதில்‌ ஆலவாய்‌ 
மதிலெனவும்‌, அந்ககரம்‌ ஆலவாயநகரம்‌ எனவும்‌, பெயர்‌ 
பெற்றன. பாண்டியன்‌, அந்ககரத்தையும்‌ மண்டபங்கோ 
புர முதலியவைகளையும்‌ புதியவாக கிருமித்‌ துச்‌, சோமசு 
நதரக்கடவுளுக்கு, இரத்தின கிரீடமும்‌ இரத்தினுபரணங்‌ 
களுஞ்‌ செய்து, சாத்துவித்தான்‌; அத்திருவாலவாய்‌ நகர 
த்திலே பலவகைக்‌ குடிகளையும்‌ இருக்கிப்‌, பலவளங்க 
ளும்‌ பெருக, அ௮ரசுசெய்துகொண்டிருந்தான்‌, 

திநச்சிற்றம்பலம்‌, 
ஐம்பதாவது 
சுந்தரப்பேரம்பெய்தபடலம்‌. 
அடை EDDC 

வம்மிசசேகரபாண்டியன்‌ செங்கோல்‌ நடாத்தி அர 
சியற்று நாளிலே, வீக்கரமசோழன்‌, பாண்டியனேோடு யுத்த 
ஞ்செய்யக்‌ கருதிக்‌, கயபதி நாபதி தரகபதி முதலிய 
வடதேசத்தாசர்களைத்‌ தனக்குப்‌ போர்த்துணேவர்களா 
கக்‌ கொண்டு, எண்ணில்லாத சேனைகளோடு புறப்பட்டுப்‌, 
பாண்டி நாட்டையடைந்தான்‌. பாண்டியன்‌, அலதயறி 
ந்து, திருக்கோயிலையடைர்து, சோமசுந்தரக்கடவுளை வண 
ங்கி; “ப. ரமகருணாகிதியே! விக்சிமசோழன்‌ அழ்யேனோடு 


சுர்கரப்பேரம்பெய்தபடலம்‌, ௨௦௧ 


யுக்தஞ்‌ செய்யும்பொருட்டு வடசேசத்தரசர்களோடும்‌ 
எண்ணில்லாத சேனைகளோடும்‌ வரத, பாசறையில்‌ இருக்‌ 
தின்றான்‌. அடியேனிடத்து அத்துணைச்சேனை இல்லையே 
இதற்கு யாது செய்வேன்‌” என்று விண்ணப்பஞ்செய்‌ 
தான்‌. அப்பொழுது, சிவபெருமான்‌, ஆகாயத்தில்‌ அசரீரி 
யாய்‌ நின்று: “பாண்டியனே! அஞ்சாதே. நீமுன்னே 
போய்‌, அவனோடு போர்‌ செய்‌. பின்‌ நாமும்‌ உனக்குத்‌ 
துணையாய்‌ வந்து, உனக்கு வெல்வி கிடைக்கும்படி. பொ 
ருவேம்‌” என்று திருவாய்மலர்ந்கருளினார்‌. பாண்டியன்‌; 
அத கேட்டு, மன மகிழ்ந்து, கண்ணீர்பொழிய வணங்கிக்‌ 
கொண்டு, புறப்பட்டான்‌. அப்பொழுது ஓரொற்றன்‌ 
வந்து: “விககிரமசோழனுடைய சேனை இடபமலைக்குச்‌ 


99 


சமீபித்து வந்து விட்டது” என்றான்‌. 

பாண்டியன்‌; தேர்மேற்கொண்டு, பலவாத்தியங்கள்‌ 
ஒலிப்ப, நால்வகைச்‌ சேனைகளுஞ்‌ சூழ, யுத்தத்துக்குச்‌ 
சென்றான்‌. பாண்டி.யனுடைய சேனைக்கும்‌, திருவாலவாய்‌ 
மதிலை வளைந்த சோழனுடைய சேனைக்கும்‌,யுத்தடந்த து. 
இரண்டு படையும்‌ பின்னிடாது பொரும்‌ பொழுது, 
சோழனுடைய போர்த்‌ துணைவர்களாகிய வடசேசத்தர௪ 
ர்கள்‌ எதிர்ந்து பொரப்‌, பாண்டியனுடைய சேனை உடை 
நீதது. அது கண்ட சோழன்‌, தருக்கடைந்து, வெற்றிச்‌ 
சங்கை எடுத்தூதினான்‌. 


அப்பொழுது, சோமசுந்தரக்கடவுள்‌, ஒரு வேடவடி. 
வங்கொண்டு, பாண்டியனுக்குச்‌ சேனாதிபதியாய்‌ வில்லை 
வளைத்துச்‌, சுந்தரேசர்‌ என்னும்‌ திருநாமம்‌ எழுதப்பெற்ற 
பாணங்களைச்‌ சோழனுடைய சேனையின்மீது செலுத்தி 
னார்‌. அப்பாணம்‌ ஒவ்வொன்று நூறு நூறு வீரர்களைக்‌ 
கொல்லச்‌ சோழன்‌ அத கண்டு: “இப்பாணமொன்றுக்கு 
இவ்வளவு வலி ஏது” என்று வியந்து, அப்பாணமொ 
ன்றை எடுப்பித்து, வாசித்து: “இது சுந்தரேசர்‌ என்று 
எழுதப்பட்டிருக்கின்றது. சோமசுந்தரக்கடவுளே பாண்‌ 
டியனுக்முத்‌ தணை செய்கின்றார்‌” என்று பயந்து, மீண்டு 

லி 


௨0௨ சய்கப்பலகைதந்தபடலம்‌. 


போவானாயினான்‌. போகும்பொழுத, அவனுக்குப்‌ போர்த்‌ 
துணைவர்களாய்‌ உள்ள வடதேசத்தரசர்களெல்லர்ரும்‌: 
“நில்‌ நில்‌” என்று அவனைச்‌ சூழ்ந்து: “நீ போருக்குத்‌ தோ 
ற்றோடுகின்றாயே. உன்னாண்மை என்னை! மானமென்னை! 
போகாதே வா” என்று திருப்பிக்கொண்டு, பாண்டியனு 
டைய சேனைமேற்‌ சென்று, பாணங்களை விடுத்தார்கள்‌, 
வேடவடிவங்கொண்டு வந்த சோமசுந்தரக்கடவுள்‌, ஒரு 
பாணத்தைச்‌ செலுத்தி, அவர்கள்‌ செலுத்திய பாணங்க 
ளெல்லாவற்றையும்‌ துணித்‌ தவிட்டுப்‌, பின்னும்‌ பற்பல 
பாணங்களை விடுத்துச்‌, சோழனுடைய சேனையை அழித்‌ 
தார்‌, சோழன்‌, தன்சேனை மடிந்தது கண்டு பயந்து, எஞ்‌ 
செ சிறுசேனை சூழத்‌ தோற்றோடிவிட்டான்‌. வேடவடிவன்‌ 
கொண்ட சிவபெருமான்‌, பாண்டியனுடைய மலர்ந்த 
முகத்தைப்‌ பார்த்து, அருணகை சிறிது செய்து, மறைந்‌ 
தருளினார்‌. 

பாண்டியன்‌, வெற்றிச்‌ சங்கூதி, யானைமேலேறிப்‌, 
பெண்கள்‌ மங்கல மேந்தச்‌ சென்று, இருககரத்தற்‌ புகுர்‌ 
தான்‌. தனக்கு வெற்றித்தருவையளித்த சோமசுந்தரக்‌ 
கடவுளுக்கு, இரத்தனபரணங்களும்‌ வில்லும்‌ அவருடைய 
இருகாமட்‌ திட்டிய பாணமுஞ்‌ செய்வித்துச்‌ சாத்தி, நீதி 
வழுவாமல்‌ ௮ரசுசெய்துகொண்டிருந்தான்‌. 

தீநச்சிற்றமபலம்‌. 
ஐம்பத்தொராவது 
சங்கப்பலகைதந்தபடலம்‌, 
DIED DIE 

வம்மிசசேகரபாண்டியன்‌ அரசரியற்றுங்‌ காலத்திலே, 
பிரமதேவர்‌, 'காசியிலே பத்தசுவமேதயாகஞ்‌ செய்து முடி 
ந்த தினத்திலே, ஸ்கானஞ்செய்யும்பொருட்டுச்‌, சரசுவதி 
சாவித்திரி காயத்திரி என்னு மனைவியர்‌ மூவரோடும்‌, கங்‌ 
காஈதியை ரோக்கிச்‌ செல்வாராயிஞனார்‌. செல்லும்பொழுது, 
சரசுவதி, ஒரு விஞ்சையப்‌ பெண்ணுடைய தெத்தைக்‌ 


சங்கப்பலகை தநதபடலம்‌, ௨௦௩ 


கேட்டுக்கொண்டு நின்றாள்‌. பிரமதேவர்‌, கஙகாநதிக்க 
ரையை அடைந்து சரசுவதி வரவு தாழ்ப்ப, மற்றை மனை 
வியர்கள்‌ இருவரோடும்‌ ஸ்5ானஞ்செய்‌ தகொண்டு கரை 
யேறினார்‌. ஏறும்பொழுது, சரசுவதி வந்து: “என்னைய 
ன்றி நீர்‌ ஸ்கானஞ்செய்தமை என்னை!” என்று கோபித்‌ 
தாள. பிரமதேவர்‌: “குற்றம்‌ உன்மேலதாக, நீ நம்மைக்‌ 
கோபிப்பதென்னை! இந்தத்‌ தீங்கை நீ எண்ணில்லாத மனி 
தப்பிறப்பெடுத்து நீக்கக்கடவாய்‌'' என்று சபித்தார்‌. சர 
சுவதி, பயந்து ஈடுங்கி: “உமக்கு உயிர்த்துணையாயுள்‌ 
ளேன்‌ மனிதப்பிறப்படைந்து மயங்குவேனோ!” என்றாள்‌. 
பிரமதேவர்‌: “உன்‌ சரீரமாகய முதலெழுத்தைம்பத்தொ 
ன்றினுள்ளே, அகாரமுதல்‌ ஹாகாரமிறுதியாகிய நாற்பத்‌ 
செட்டும்‌, காற்பத்தெட்டுப்‌ புலவர்களாய்ப்‌, பூமியில்‌ அவத 
ரிக்கக்கடவன. அவ்வெழுத்‌ தக்களெல்லாவற்றினும்‌ ஏறி 
நின்று அவ்வவற்றின்‌ றன்மையை அடைந்து வெவ்வேறாக 
இயக்குகின்ற அகாரத்துக்கு முதல்வர்‌ சோமசுந்தரக்கட 
வுளே; ஆதலால்‌, அவர்‌, ஒருபுலவராயத்‌ திருவுருத்‌ தரித்‌ 
அச்‌, சங்கப்பலகைமேல்‌ ஏறியிருக்து, காற்பத்தொன்ப 
தாம்‌ புலவராக, ௮ப்புலவர்களுடைய உள்ளத்திலே நின்று, 
அவரவருக்கு அறிவைத்‌ தோற்றுவிச்‌ தருளூவர்‌” என்றார்‌. 

அப்படியே ஆகாரமுதலிய நாற்பத்தெட்டெழுத்தும்‌ 
வெவ்வேறு மனிதர்களாய்ப்‌ பிறந்தன, அவர்கள்‌, சம்ஸ்‌ 
திருத பாடையையும்‌ பதினெண்பாடைகளையும்‌ ஆராய்ந்‌ 
ததிந்து, தமிழிலே தலைமைப்‌ புலமையை அடைத்தார்கள்‌. 
அவர்கள்‌ இரத்தினாபரணங்களன்‌ றி உருத்திரா க்ஷ மாலையுந்‌ 
தீரிப்பவர்கள்‌; பாமாலையாலன்றிப்‌ பூமாலையாலுஞ்‌ சிவ 
பூசை செய்பவர்கள்‌; தேசந்தோறும்‌ போய்ப்‌ போய்‌, ௮ன்‌ 
கங்கே. புலமையால்‌ வென்று வென்று, தர்மிரபர்ணி£தி 
இரத்தை அடைந்து, மதுரையை கோக்கிச்‌ சென்றார்கள்‌. 
செல்லும்பொழுது, சோமசுந்தரக்கடவுள்‌, ஒரு புலவ 
சாய்‌ அவர்களெதிரே சென்று: “நீங்கள்‌ யாவிர்‌? எங்கு 
நின்றும்‌, வருகின்‌ றீர்கள்‌'' என்று வினவ, அவர்கள்‌; “(நாத்‌ 


௨௦௪ சங்கப்பலகை தந்தபடலம்‌, 


கள்‌ புலவர்கள்‌. தாமிரபர்ணிகதி தீரத்தினின்றும்‌ வருத 
ன்றேம்‌” என்றார்கள. சோமசுந்தரக்கடவுள்‌: “நீம்கள்‌ 
மதுரைக்கு வநது; நமது சோமசுந்தரக்கடவுளை வணங்‌ 
க்ல்வேண்டும்‌'” என்று சொல்லி, அவர்களை அழைத்துக்‌ 
கொண்டு மதுரையை அடைந்து, சோமசுந்தரக்கடவுளை 


வணங்குவித்து, மறைந்தருளினார்‌, 


புலவர்கள்‌, அ௮ச்சரியமடைந்து, சோமசுந்தரக்கட 
வுளை வெவ்வேறு செய்யுள்களினாலே அதித்‌ து, வணங்கிக்‌ 
கொண்டு, வம்மிச சேகரபாண்டியனைப்‌ போய்க்‌ கண்டார்‌ 
கள்‌. பாண்டியன்‌, அவர்களுடைய கல்வியறிவொழுக்கங்‌ 
களைக்‌ கண்டு, மனமகிழ்ந்து, அவர்களுக்குப்‌ பற்பல வரி 
சைகளைக்‌ கொடுத்துச்‌, சோமசுந்தரக்கடவுளுடைய தீரு 
க்கோயிலுக்கு வடமேற்றிசையிலே ஒரு சங்கமண்டபம்‌ 
உண்டாக்‌ இ, அவர்களை அதில்‌ இருத்தினான்‌. ௮௮ கண்ட 
முன்னைப்‌ புலவர்கள்‌, மனம்‌ புழுங்கி, ௮ச்சங்கப்புலவர்க 
ளோடு வாது செய்து தோற்றார்கள்‌. மற்றைத்‌ தேசத்துப்‌ 
புலவர்களும்‌ அப்படியே வந்து வந்து; வாதுசெய்து 
தோற்றுர்கள்‌. 

சங்கப்புலவர்கள்‌, ஒருநாள்‌, சோமசுந்தரக்க்டவுளை 
வணங்க: “£எம்யெருமானே! புலவர்கள்‌ யாவரும்‌ வந்து 
வந்து வாதஞ்‌ செய்கின்றார்கள்‌. புலமையை உள்ளபடி 
தூக்கி அளக்க வல்ல ஒரு சங்கப்பலகை அடியேங்களுக்‌ 
குச்‌ தந்தருளும்‌” என்று விண்ணப்பஞ்செய்தார்கள்‌, அப்‌ 
பொழுது, சவபெருமான்‌, ஒரு புலவர்‌ வடிவங்கொண்டு, 
ஒரு பலகையுடன்‌ எழுந்தருளி வந்து: ““புலவிர்காள்‌! இப்‌ 
பலகை ஒருமுழச்‌ சதுரமுடையது; சந்திரனிலும்‌ வெண்‌ 
மையுடைய து; மர்திரவலியையுடையது; உம்போல்வார்க 
ரூக்கெல்லாம்‌ ஒவ்வொரு முழம்‌ வளர்ந்து இருக்கை 
தரும்‌. இது உங்களுக்கு அளவுகோலாய்‌ இருக்கும்‌” 
ஏன்று சொல்லிக்‌, கொடுத்தருளினார்‌. சங்கப்புலவர்கள்‌, 
அப்பலகையை வாங்கிக்கொண்டு, திருக்கோயிலை வலஞ்‌ 
செய்து, தங்கள்‌ சங்கமண்டபத்திற்‌ புகுந்து, பூமாலை தூக்‌ 


ச்ங்கப்பலகைதநதபடலம்‌, ௨௦ட 


இச்‌, சங்கப்பலகையைப்‌ பனிநீர்‌ தொய்ந்த சந்தனம்‌ புட்‌ 
பம்‌ வெள்ளைப்பரிஓட்டநர்‌ தூபந்‌ தீப மு. தலியவற்றினாலே 
பூசை செய்து, வணங்கினார்கள்‌; வணங்கி, நக்கீரர்‌ முன்‌ 
னேறினார்‌; அதன்பின்‌ கபிலரும்‌ அதன்பின்‌ பரண்ரும்‌ 
ஏறினார்கள்‌. மற்றைப்‌ புலவர்களும்‌, இம்முறையே ஏறி 
யேறி, ஒருங்கிருந்தார்கள்‌. அவர்களெல்லாருககும்‌, அச்‌ 
சங்கப்‌ பலகை, ஒவவொருமுழமும்‌ வளர்ந்து; இடங்‌ 
கொடுத்தது. 

அச்சங்கப்புலவர்கள்‌ எண்ணில்லாத செய்யுள்களை ச்‌ 
செய்துகொண்டிருக்கும்‌ பொழுது, அவர்கள்‌ செய்த நூல்‌ 
களெல்லாம்‌, சொல்வளத்தினாலும்‌, பொருள்வளத்தினா 
லும்‌, செய்யுட்குறிப்பின லும்‌ ஒற்றுமையுடையனவாய்‌, 
மயங்கிக்‌ கடந்தன. அதனால்‌, அவர்கள்‌, வேறுபாடறி 
யாரது: “இது என்னுடைய பாடல்‌; இது உம்முடைய 
பாடல்‌” என்று மாறுபாடு கொண்டார்கள்‌. அப்பொழுது, 
சோமசுந்தரக்கடவுள்‌, ஒரு புலவராய்‌ வந்து தோன்றி: 
':புலவிர்காள்‌! உங்கள்‌ செய்யுள்களைக்‌ கொண்டு வாருங்‌ 
கள்‌" என்று அருளிச்செய்ய, அவர்கள்‌ அவைகளைக்‌ கொ 
ண்டு வந்து, இருமுன வைத்தார்கள்‌. சிவபெருமான்‌, 
அவைகளை ஆராய்ந்து, அவ்வவர்‌ செய்யுள்களை அவவவர்‌ 
கையில்‌ எடுத்துக்‌ கொடுத்தருளினார்‌, வாங்கிய சங்கப்பு 
லவர்கள்‌ மன மகிழ்ந்த; “நீர்‌ எங்களோடும்‌ ஒருபுலவ 
சாய்‌ எழுந்தருளியிரும்‌'” என்று பிரார்த்தித்து, அவரைத்‌ 
தங்களோடு சங்கப்பலகையில்‌ இருத்தினார்கள்‌. அவர்‌ அவ 
ர்களுக்கு ஈ்ொயகமாய்‌ எழுந்தருளியிருந்தார்‌. 


இசாற்பத்தொன்பது புலவர்களும்‌ பின்னும்‌ பற்பல 
தமிழ்‌ நூல்களைச்‌ செய்துகொண்டு இருக்கு நாளிலே, 
வம்மிசசேகரபாண்டியன்‌, வம்மிசசூடாமணிக்கு முடி 
சூட்டிவிட்டுத்‌; தான்‌ சிவபெருமானது திருவடியை 
அடைந்தான. 
திரச்சிற்றம்பலம்‌, 


டட 


ஜம்பத்திரண்டாவது 
கருமிக்குப்பொற்கிழியளித்தபடலம்‌. 
DPN AMEE 
வம்மிசசூடாமணிபாண்டியன்‌, சோமசுந்தரக்கடவுள்‌ 
பொருட்டுத்‌ திருகந்தனவனம்‌ உண்டாக்கிச்‌, சம்பகவன 
முக்‌ தனியே வைத்தான்‌. அதிலே மலர்ந்த சம்பகப்‌ பூக்க 
ளைக்கொய்து, இண்டை முதலிய பலவித மாலைகளைத்‌ 
தொடுத்துச்‌, சோமசுந்தரக்கடவுளுக்குச்‌ சாத்‌ தவித்தான்‌. 
சம்பகமாலையணிந்த சோமசுந்தரக்கடவுளுடைய இருக்‌ 
கோலத்தைத்‌ தரிசித்து, வியந்து: “இவர்‌ சம்பகசுந்தரர்‌'” 
என்று சொல்லி, வணக்கினான்‌. இன்றைக்கும்‌ அக்கடவு 
ளுக்கு அத்திருநாமம்‌ வழங்குகின்றது. அவருக்குச்‌ சம்‌ 
பகமாலை சாத்துவித்த காரணத்தினாலே, வம்மிசசூடாம 
ணிபாண்டியனுஞ்‌ சம்பகபாண்டியன்‌ எனப்‌ பெயர்‌ பெற 
முன்‌. சம்பக பாண்டியன்‌ சம்பகசுக்தரருக்குப்‌ பணி செய்‌ 
தகொண்டு வருநாளிலே, இளவேனிற்காலம்‌ வந்தத. 


அவ்விளவேனிற்காலத்திலே, ஒருநாள்‌ , சம்பகபாண்‌ 
டியன்‌, தன்னுடைய தேவியோடும்‌, வெப்பந்க்கத்தின 
பொருட்டு, ௮ச்சம்பகவனத்தில்‌ ஒரு சந்திரகாந்தக்‌ குன்‌ 
றில்‌ இருந்தான்‌. அவனுக்கு நேரே, ஒரு நறுமணர்‌ தோன்‌ 
றும்படி, தென்றற்காற்று வீசிற்று, பாண்டியன்‌, அவ்வா௪ 
த்தை மோந்து: “இது ஒரு திவ்விய வாசம்‌, தென்றற்கா 
ற்றான அ சோலையில்‌ வெளவிய வாசமன்று, காற்றுக்கும்‌ 
வாசமில்லை. இது எவ்வாசமோ!”” என்று நினைந்து, தன்னு 
டைய தேவியைத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌; அவளுடைய 
கூந்தலின்‌ வாசமாயிருந்ததைக்‌ கண்டு: “இவவாசம்‌ வண்‌ 
டுக்குந்‌ தெரியாது” என்று நினைந்து மதிழ்கது: “இவ்வா 
சங்‌ கூந்தலுக்கு இயற்கையோ செயற்கையோ!” என்றை 
யங்‌ கொண்டான்‌. நான்‌ ஐயுற்ற கருத்தை யாவராயினும்‌ 
அறிந்து பாடல்‌ செய்வராயின்‌, அவரே இவவாயிரம்‌ 
பொன்னுக்கும்‌ உரியர்‌'' என்று சொல்லி, ஒரு பொற்கி 
மியை ஏவலாளர்கைக்‌ கொடுத்தான்‌. அவர்கள்‌, அதைக்‌ 
கொண்டுபோய்ச்‌, சங்க மண்டபத்தின்‌ முன்னே தூக்கினா 
ர்கள்‌. சங்கப்புலவர்களெல்லாரும்‌, தனித்தனியே அராய்‌ 


தருமிக்குப்பொற்திழியளித்தபடலம்‌, ௨௦௭ 


ந்தாராய்க்து; பாண்டியனுடைய மனக்கருத்தை அறியாது 
வருக்தினார்கள்‌. 


அப்பொழுது, அதிசைவருள்‌ ஒருவனும்‌, தந்‌ைததா 

யில்லாதவனும்‌, பிரமசாரியும்‌, விவாகத்தில்‌ விருப்புடைய 
மாகிய தருமியென்பவன்‌, சோமசுந்தரக்கடவுள்‌ சக்கி 
தியை அடைந்து, வணங்க: “எம்பெருமானே! அடியேனு 
க்குத்‌ தக்தையுக்‌ தாயுமில்லை. விவாகத்தில்‌ விருப்பமுற்றிரு 
க்கின்றேன்‌. அதற்குப்‌ பொருள்‌ சதிதுமில்லை. அடியேன்‌ 
வேதசிவாகமங்களெல்லாம்‌ ஓதனேனாயினும்‌, இல்வாழ்க்‌ 
கையின்றி உமது பூசைக்கு அருகனாவேனே! அகேன்‌. நீர்‌ 
சர்வஞ்ஞர்‌. பாண்டியனுடைய மனக்கருத்தையறிர்து, 
ஒரு செய்யுள்‌ செய்து தந்தருளூம்‌” என்று விண்ணப்பஞ்‌ 
செய்தான்‌. உடனே, சோமசுந்தரக்கடவுள்‌, ஒரு தமிழ்ச்‌ 
செய்யுளைச்‌ செய்‌ து கொடுத்தருளினார்‌. அது இது: 

கொங்குதேர்‌ வாழ்க்கை யஞ்சிறைத்‌ அம்பி 

காமஞ்செப்‌ பாது கண்டது மொழிமோ 

பயிலியது கெழீஇய நட்பின்‌ 

மயிலியற்‌ செறியெயிற்‌ றரிவை கூந்தலின்‌ 

நறியவு முளவோ$£ யறியும்‌ பூவே. 

தருமி, வணங்கி, அச்செய்யுளை வாங்கிக்கொண்டு 

போய்ச்‌, சங்கமண்டபத்தை அடைந்து, அங்குள்ள புல 
வர்கள்‌ கையிலே நீட்டினான்‌. அவர்கள்‌ யாவரும்‌ வாக்கி, 
வா௫ித்துச்‌, சொற்சுவையையும்‌ பொருட்சுவையையுந்‌ 
தூக்கி; நன்று நன்று என்று மகிழ்ச்சியடைந்து, பாண்‌ 
டியனெ திரே போய்‌, அப்பாட்டைச்‌ சொன்னார்கள்‌. பாண்‌ 
டியன்‌, தன்‌ மனக்கருத்தொத்தலினாலே, முடியசைத்‌ த, 
மனமஇூழ்க்து: “இச்செய்யுள்‌ கொண்டு வந்த பிராமணன்‌), 
இப்புலவர்களோடு se ஆயிரம்‌ பொன்னையும்‌ கிரகித்து 


க்கொள்ளக்‌ கடவன்‌” என்றான்‌. 

அரசனேவலினாலே தருமி புலவர்களோடு போயச்‌ 
சங்கமண்டபத்தின்‌ முன்னே தூங்கிய பொற்கிழியை அறு 
க்கும்‌ பொழுது, ஈக்‌ேோர்‌, அவனை விரைந்தணு ச; '*நில்‌ நில்‌". 


௨0௮  தருமிக்குப்பொற்குழியளித்தபடலம்‌. 


என்று தடுத்து: “இச்செய்யுளிலே குற்றமிருக்கின்றது 
என்றார்‌. உடனே தருமி ஏங்க, மெல்லச்‌ சென்று, ௮ச்‌ 
செய்யுளைச்‌ சோமசுந்தரக்கடவுள்‌ திருமுன்‌ வைத்து! 
“எம்பெருமானே! ஏழையேஜலுக்கு நீர்‌ இப்பிழைப்பாட்‌ 
டைத்‌ தந்தது என்னை! வறுமைகோயினால்‌ வருந்திப்‌ பல 
நாள்‌ உம்மை வழிபடும்‌ அடியேன்‌ உம்மால்‌ இப்பொழுது 
பெற்ற பொருளை இழந்தேன்‌ என்று தமியேன்‌ பேசிலேன்‌. 
எவ்வெவர்க்கு மேலாகிய உமது செய்யுளுக்குச்‌ சில்வாழ்‌ 
நாட்‌ சிற்றறிவினையுடைய புலவர்‌ குற்றஞசொன்னாரா 
யின்‌, யார்‌ உம்மை மதிப்பார்‌! இவ்விகழ்ச்சி உமக்கல்லது 
எனக்கேது” என்று சொல்லி, கின்‌ றிரங்கினான்‌. 


அப்பொழுது; சோமசுந்தரக்கடவுள்‌; ஒரு புலவர்‌ 
வடிவங்கொண்டு, விபூதியைத்‌ திரிபுண்டரமாகத்‌ தரித்‌ 
துக்‌, கண்டிகை பதக்கங்‌ குண்டலம்‌ மோதிரமுதலியவை 
களை அணிந்து, திருவடிகளிலே பாதுகை மாட்டிக்கொ 
ண்டு, முத்துக்குடை நிழற்ற; வெண்சாமரம்‌ வீசக்‌, கற்‌ 
றுச்சொல்லிகள்‌ பின்வரச்‌ சென்று, சங்கமண்டபத்தை 
அடைந்து, கேர்நின்று, அங்கிருந்த புலவர்களை நோக்கி: 
நமது செய்யுளுக்குக்‌ குற்றஞ்சொன்னவர்‌ யாவர்‌!” என்‌ 
ரூர்‌. என்னுமுன்னர்‌, நக்கீரர்‌, அஞ்சாது: “(கானே சொன்‌ 
னேன்‌” என்றார்‌. புலவர்‌: “யாது குற்றம்‌!” என, ஈக்சரர்‌: 
“சொத்குற்றமின்று; பொருட்குற்றம்‌”” என்றார்‌. புலவர்‌; 
“பொருட்‌ குற்றம்‌ என்னை!” என, நக்கீரர்‌: “கூந்தலுக்கு 
வாசம்‌ பூவின்சார்பாகிய செயற்கையாலன்‌ றி, இயற்கை 
யாலில்லையே” என்றார்‌. புலவர்‌: “பதுமினியுடைய கூந்த 
லோ” என, நக்கீரர்‌: “அதுவும்‌ அத்தன்மையதே” என்‌ 
ரர்‌, புலவர்‌: “தெய்வப்பெண்களுடைய கூந்தலோ'' என, 
நக்கீரர்‌; “அதுவும்‌ மந்தார நறுமலர்‌ அளைந்து மணத்த 
லாற்‌ செயற்கையதே” என்றார்‌, புலவர்‌: நீ வழிபடுகின்ற 
திருக்காளத்தியப்பருடைய சக்தியாகிய ஞானப்பூங்கோ 
தையம்மையாருடைய கூந்தலும்‌ அத்தன்மையதோ” என, 


நக்கீரர்‌; “அதுவும்‌ அத்தன்மையதே” என்றார்‌. உடனே 


பபரனைக்கரையேற்றியபடலம்‌, ௨0௯ 


புலவர்‌ நெற்றிக்கண்ணைச்‌ சிறிது காட்ட, நக்€ரர்‌ அதற்கு 
மஞ்சா; “இந்திரனுக்குப்போல உமதுடம்பு முழுதுங்‌ 
கண்ணானாலும்‌, உமது பாடல்‌ குற்றமே குற்றம்‌” என்‌ 
ரூர்‌, நக்கீரர்‌, சிவபெருமானது நெற்றிக்கண்ணினுடைய 
அக்கினிவெப்பத்தினாலே பொறுக்கலாற்றா த, பொற்றும 
னரவாவியிலே போய்‌, விழுர்து அழுந்தினார்‌. அவரை வெ 
ன்ற புலவர்‌ தருவுருக்‌ கரந்தருளினார்‌. 

தீரச்சிற்றம்பலம்‌. 


ம்பத்‌ துநூன்ருவது 
£ரனைக்கரையேற்றியபடலம்‌, 
அண CE படை 
நக்கீரர்‌ சவபிரான.து நெற்றிக்கண்ணின்‌ அக்கினியி 

னாலே பொற்றாமரைவாலியில்‌ விழுந்து அயருழப்ப, மற்‌ 
றைப்புலவர்களெல்லாருங்‌ கண்டு, பொறாது நடுங்கினர்‌ 
கள்‌, நக்கீரர்‌ இல்லாத சங்கம்‌, அரசன்‌ இல்லாத குடியும்‌, 
நாயக மணியில்லாத கண்டிகையும்‌, ஞானம்‌ இல்லாதவர்‌ 
கல்வியும்‌, போன்றது: “ஐயையோ! சொற்பொருள்‌ வடி 
வாலிய சிவபிரானோடு வாது செய்த இப்பிழையோ 
பெரிது. இது திர்வதெப்படி! உய்வது ௮ரிதரிது'” என்று 
யாவருஞ சிந்தித்தார்கள்‌. “சிவபிரான்‌, தமது திருக்கை 
லாசமலையை எடுத்த இராவணனுங்‌ கையில்‌ வீணைகொண் 
டிசைபாடச்‌ திருவுள மகிழ்ந்து அவன்‌ செய்த திங்கைப்‌ 
பொறுத்ததுமன்றி அவனுக்குத்‌ தேரும்‌ வாளும்‌ கொடுத்‌ 
தருளினாரன்றோ! இப்பிழை யாவரானு நீக்கரிது. யாவரு 
க்குர்‌ தேவராகிய சிவபிரானே திருவுளந்‌ திரும்பினால்‌, 
இது நீங்கிவிடும்‌. இதுவே தணிவு” என்று தங்களுள்ளே 
சொல்லிக்‌ கொண்டு போய்ச்‌, சங்கப்புலவர்கள்‌, சோம 
சுக்தரக்கடவுளை வணங்க: 

திருத்தனேசரணஞ்சரணம்மறைச்சென்னிமேல்‌ 

நிருத்தனேச.ரணஞ்சரணநநிறைவேத நால்‌ 

அருத்தனேசரணஞ்சரணந்திருவாலவாய்‌ 

ஒரு ச்தனே சரணஞ்சரணங்களுனக்குநாம்‌, 


௨௧௦ தீரனைக்கரையேற்றியபடலம்‌. 


என்று துதித்து: “எம்பெருமானே! புண்ணியஞ்‌ செ 
ய்தவருக்கு இன்பத்தையும்‌ பாவஞ்‌ செய்தவருக்குத்‌ துன்‌ 
பத்தையுங்‌ கொடுப்பது உமது இருவருளியற்கை, அத 
னால்‌, அத, உயிர்களுக்கெலலாம்‌ தாயும்‌ தந்தையுமாஞும்‌, 
நக்கீரர்‌ கல்விச்செருக்‌ இனால்‌ அறிவழிந்து உமது செய்யு 
ளைப்‌ பிழையென்‌ றமையால்‌, நீர்‌ அவரை நெற்றிக்கண்ணி 
னால்‌ விழித்து, அவவெப்பத்தினால்‌ அவர்‌ பொற்றாமரை 
வாவியில்‌ விழும்படி. செய்தீர்‌, இனிப்‌ பெருங்கருணை கூர்‌ 
ந்து; இப்பிழையைப்‌ பொறுத்தருளும்‌” என்று விண்ணப்‌ 
பஞ்செய்தார்கள்‌. 

அப்பொழுது, சோமசுந்தரக்கடவுள்‌, மீனக்ஷியம்மை 
யாரோடு எழுந்து போய்ப்‌, பொற்றாமரைவாவிக்கரையை 
அடைந்து, புலவர்‌ கூட்டத்துள்ளே நின்றுகொண்டு, 
அருட்கண்ணினாலே பார்க்க, நக்£ரர்‌, தம்முடைய பொறி 
புலன்‌ கரணமெல்லாஞ்‌ சிவபெருமானுடையனவேயாக, 
அவரது பெருங்கருணைக்கடலின்‌ ஆழ்ந்து, அன்‌ புறாவமா 
யினர்‌. “உலகமாதாவாகிய ஞானப்பூங்கோதையம்மையா : 
ருடைய கூந்தலுக்குத்‌ தீங்கு சொல்லிய கொடிய நாவின்‌ 
குற்றத்தை அவரேயன றி, யாவர்‌ பொறுப்பார்‌!” என்று, 
'இருக்காளத்தியப்பர்மீது நேரிசை வெண்பாவினாலே கை 
லைபாதி காளத்திபாதியந்தாதி பாடினார்‌. சிவபெருமான்‌, 
அதைத்‌ திருச்செவிமடுத்து, நேர்‌ வந்து, அவருடைய 
கையைப்‌ பிடித்துக்‌ கரையிலேற்றியருளினார்‌. 

நக்கீரர்‌, சோமசுந்தரக்கடவுளையும்‌ மீனாக்ஷியம்மை 
யாரையும்‌ வணங்கச்‌, சிவபெருமான்‌ தீமை செய்தவரு 
க்கு நிக்கிரகமும்‌ சன்மை செய்தவருக்கு ௮றுக்செகமுஞ்‌ 
செய்தமையைப்‌ பொருளாகக்‌ கொண்டு, கோபப்பிரசா 
தம்‌ பாடினார்‌. பின்பு, பெருந்தேவபாணியும்‌ திருவெழுகூ. 
ற்றிருக்கையும்‌ பாடிச்‌, சிவபெருமானுடைய இருவடி.க 
ளில்‌ வீழ்ச்‌. து வணங்கியெழுந்தார்‌. மற்றைப்‌ புலவர்களுக்‌ 
தனித்தனியே துதித்து வணங்கினார்கள்‌. வெபெருமான்‌, 
நக்‌£ரருக்குத்‌. திருவருள்‌ சுரர்து: “நீ முன்‌ போலப்‌ பலவர்‌ 


தரனுக்லெக்கணமுபதேசித்தபடலம்‌, ௨௧௧ 


கூட்டத்துள்‌ இருக்கக்கடவாய்‌”' என்று பணித்து, மறைந்‌ 
தருளினார்‌, 

நக்கீரரும்‌ மற்றைப்‌ புலவர்களும்‌, சங்கமண்டபத்தின்‌ 
முன்னே தூங்கிய பொற்கிழியை அறுத்துத்‌, தருமிக்குக்‌ 
கொடுத்துப்‌, பாண்டியனைக்கொண்டுஞ்‌ லெ வரிசைகள்‌ 
கொடுப்பித்துக்‌, கல்விச்செல்வர்களாய்‌ வாழ்ந்திருந்தார்‌ 
கள்‌, சம்பகபாண்டியன்‌, நாடோறுஞ்‌ சோமசுந்தரக்கட 
வுளைத்‌ தரிசித்துப்‌, பற்பல திருப்பணிகளை நடத்திக்கொ 
ண்டி ருந்தான்‌. 

திநச்சிற்றம்பலம்‌. 
றத்தை 
ஐம்பத்‌ துகான்காவது 
ரனுக்கிலக்கணமுபதேசித்தபடலம்‌. 
அலி ட்டை 

சோமசுந்தரக்கடவுளுடைய அஞ்ஞையினாலே சங்க 
ப்புலவர்‌ கூட்டத்திற்‌ சேர்ந்த நக்கீரர்‌, அழுக்காறு நீக்க, 
அக்கடவுளுடைய திருவடிகளிலே அன்புகொண்ட மனத்‌ 
தராதிச்‌: “சிவபிரானது நெற்றிக்கண்ணின்‌ எரிந்த மன்‌ 
மதன்‌ பிரம விட்டுணுக்களாலுங்‌ காக்கப்பட்டவனல்‌ 
லன்‌. அவ்வக்கினிக்கண்‌ நம்மைச்‌ சுட்டபோது நம்மை 
வெப்பந்தீர்த்துக்‌ காத்தது இப்பொற்றாமரைவாவி,இ தவே 
நம்மை இருமையினுங்‌ காப்பது” என்று சிந்தித்து, ராடோ 
தும்‌ முப்பொழுதினும்‌ பொற்றாமரைவாவியிலே ஸ்நானஞ்‌ 
செய்‌ அ, சோமசுந்தரக்கடவுளை வழிபடு நியமம்‌ பூண்டார்‌. 


சிவபெருமான்‌, தம்மை ஈக்‌£ரர்‌ வந்து வழிபடு நியமத்‌ 
தை நோக்கித்‌ இருவுள மகிழ்ந து: “இலக்கணம்‌ இவனுக்கு 
இன்னுந்‌ தெரிக்திலது. அதனால்‌ இவன்‌, இது வழாநிலைச்‌ 
சொல்‌ இது வழுச்சொல்‌ என்பது; ௮றிகலன்‌. இவனுக்கி 
லக்கணம்‌ யாரைக்கொண்டு போதிப்பிக்கலாம்‌'' என்று 
சிந்இிப்பாராயினார்‌. அப்பொழுது உமாதேவியார்‌,செங்கை 
கூப்பி; (எம்பெருமானே! முன்னொருராட்‌ கைலாச லை 


௨௧௨  ரனுக்லெக்கணமுபதேரித்தபடலம்‌, 


யிலே பிரமா விட்டுணு இந்திரன்‌ முதலிய தேவர்களுஞ்‌ 
சனகன்‌ முதலிய முனிவர்களும்‌ பிழ்ரும்‌ உம்மைத்‌ தரிசி 
க்க வந்து கூடியிருந்தார்கள்‌. அதனாலே; பூமியின்‌ வடகி 
மக்கெல்லை தாழ்ந்தது: தென்மேற்கெல்லை உயர்ந்தது, 
தேவர்கள்‌, அது கண்டு, உம்மை வணங்கி: “உமக்குச்‌ 
சமமாவார்‌ ஒருவரை அங்கே இருக்கவிடுத்தால்‌, இப்பூமி 
சமமாய்‌ நிற்கும்‌ என்றார்கள்‌. அப்பொழுது, நீர்‌, “கம்மை 
யொப்பவன்‌ அகத்தியமுனிவனே, ஈமது பார்ப்பதியை 
யொப்பவள்‌ அம்முனிவனுடைய பாரியாகிய உலோபாமு 
த்திரையே' என்று திருவாய்‌ மலர்ந்து; அவனைத்‌ தென்னா 
ட்டுக்கு விடுத்தருளினீர்‌. அவன்‌, விடைபெறும்பொழு து, 
உம்மை நோக்கி: அடியேன்‌ போகும்‌ தேசக்‌ தமிழ்காடாத 
லாலும்‌, ௮ங்குள்ளவர்களெல்லாருக்‌ தமிழின்‌ மிக வல்ல 
வர்களாதலாலும்‌, கேட்டவர்களுக்கு உத்தரஞ சொல்லல்‌ 
வேண்டுமாதலாலும்‌ அடியேனுக்குத்‌ தமிழிலக்கண நூலை 
அருளிச்செய்யும்‌' என்றான்‌. அவ்வாறே நீர்‌ முதனூலையரு 
ளிச்செய்தீர்‌. அது தெளிந்த பின்னும்‌. (உம்மை எப்போது. 
தரிசிப்பேன்‌' என்றான்‌. கடம்பவன த்திலே நம்மைத்‌ தரி 
சித்து வணக்க விரும்பிய வரங்களெல்லாம்‌ ஈம்மிடத்தே 
பெற்றுக்கொண்டு, பொதியமலையிலே போயிரு' என்று 
விடுத்தருளினீர்‌. அவன்‌, அப்படியே போய்‌, உலோபாமு 
தீதிரையோடும்‌ அங்கே இருக்கின்றான்‌. இது உமது இரு 
வுள்ளத்‌ துக்கு இசைந்ததாயின்‌, இக்கக்சோனுக்கு அவ்வகத்‌ 
தியனைக்‌ கொண்டு இலக்கணம்‌ உணர்த்துவித்தருளும்‌'' 
என்று விண்ணப்பஞ்‌ செய்தார்‌. 

அது கேட்ட சிவபெருமான்‌: “அப்படியே செய்‌ 
வேம்‌” என்று அகத்தியமுனிவரை நினைந்தருளினார்‌. ௮௧ 
தீதியமுனிவர்‌, அதனையறிநது, செரரின்மீது அஞ்சலிசெ 
ய்து; உலோபாமுத்திரையோடு புறப்பட்டு, இகாயநரெறி 
க்கொண்டு சென்று, மதுரைத்‌ இருக்கோயிலுட்‌ புகுக்து, 
சோமசுக்தரக்கடவுளையும்‌ மீனக்ஷியம்மையாரையும்‌ வண 


ங்‌, அங்கிருந்தார்‌, அப்பொழுது, நக்போரும்‌, பொற்றும 


தீரனுக்கிலக்கணமுபதேரித்தபடலம., ௨௧௩ 


ரைவாவியிலே ஸ்கானஞ்செய்து, தரிசன த்தின்பொருட்டு 
அங்கு வந்து சேர்ந்தார்‌. சிவபெருமான்‌, அக த்தியமுனி 
வரை எதிர்வர நோக்கி: “முனிவனே! இர்ஈக்‌நரனுக்கு 
இயற்றமிழ்‌ தெரிந்திலது. ம ஈம்மிடத்திற்‌ கற்றுக்கொண்ட 
படியே இவனுக்குக்‌ கற்பிக்கக்கடவாய்‌'' என்று பணித்த 
ருளினார்‌. ௮கத்தியமுனிவர்‌, அப்பணியைச்‌ சிரத்தினும்‌ 
மனத்தினுக்‌ தாங்க, ஈக்&ரருக்கு, முதனூலேத்‌, தொகை 
வகை விரி முறையினாலே, காண்டிகையுரையானும்‌ விரு 
தீதியுரையானும்‌, ஜயர்திரிபறப்‌ போதித்தார்‌. அப்போத 
சைத்தியைக்‌ கண்ட முதனூலாசிரியராகிய சவெபெரு 
மான்‌, திருவுள மகிழ்ந்து, அவவகத்தியமுனிவரைத்‌ 
தழுவி, வேண்டிய வரங்களெல்லாங்‌ கொடுத்து, இருக்கை 
யிற்‌ செல்ல விடுத்தருளினார்‌. 


உலோபாமுத்திரையோடும்‌ அக த்தியமுனிவர்‌ விடை 
கொண்டு போன பின்‌, உமாதேவியார்‌, சிவபெருமானை 
நோக்கி; *இந்நக்€ரனுக்கு நீரே கற்பியாது, இவ்வகத்திய 
னைக்கொண்டு கற்பித்ததென்னை?” என்று வினாவச்‌, சிவ 
பெருமான்‌: “(தம்மை நித்தமும்‌ வழிபடூவோருக்கும்‌, கம 
க்குப்‌ பொருள்‌ கொடுப்போருக்கும்‌, தம்மிடத்தே பொறா 
மையில்லாதவருக்கும்‌, தமது சொல்லைக்‌ கடவாதவருக்‌ 
குமே நூல்கற்பித்தல்‌ தருமம்‌. இவன்‌ ஈம்மிடத்தே 
பொறுமை கொண்டதனால்‌, நாம்‌ கறபியாது, அகத்திய 
னைக்கொண்டு கந்பிப்பித்தேம்‌” என்று திருவாய்மலர்‌௩ 
தருளினார்‌ 

அகத்தியமுனிவரிடத்தே முதனூல்‌ கற்றுக்கொண்ட 
நக்கரர்‌,வழுவும்‌ வழாநிலை முடிபும்‌ உற்று நோக்கி: “நான்‌, 
அறியாமையினாலே சருவஞ்ஞராயெ சிவபெருமானுடைய 
பாடலிலே, பொருட்குற்றஞ சொன்னேனே. வேதிரசுந்‌ 
தீண்டாத திருவடிகள்‌ பூமியிலே தீண்டும்‌ வண்ணம்‌ எழு 
ந்தருளிவந்த பெருங்கருணைப்‌ பெருமானுக்குப்‌ பிழைசெ 
ய்தேனே. “அற்பவித்தையுடையோர்‌ மகாகருவமுடை 
யோர்‌” என்னும்‌ பழமொழி என்னளவினதாயிற்றே. சிவ 


லல 


௨௧௪ சங்கத்‌ தார்கலகந்தீர்த்‌தபடலம்‌, 


பெருமானுக்கு அடியேன்‌ செய்த தீங்கனொல்‌, அடியேனை 
அவருடைய நெற்றிக்கண்ணின்‌ அஃகினி சுட்டதன்றி, 
அடியேனுடைய கெஞ்சமுஞ்‌ சுடுகின்றதே'' என்று நினை 
நத நினைந்து, துக்கசாகரத்கழுக்தினார்‌. மாதாவானவள்‌ 
தன்‌ குழந்தையைக்‌ கைக்கின்ற மருந்தைப்‌ பருகச்செ 
ய்து அதனது கோயை ஒட்டுதல்போலத்‌, தமியேனைத்‌ 
தண்டித்து அறிவுறுத்திய பெருங்கருணைப்‌ பெருமானு 
க்கு ஏழையேன்‌ செய்யத்‌ தகுவது யாது!” என்று, வரம்‌ 
பில்லாத அ௮னந்தசாகரத்தழுக் தினார்‌. தமக்கு அகத்தியமு 
னிவர்‌ போதித்தருளிய மூகனூலை மற்றைப்‌ புலவர்களுக்‌ 
கும்‌ போதித்துச்‌, சிவபெருமானுடைய திருவடித்தாம 
களிலே பதிந்த பத்தியோடிருந்தார்‌. 
தீரச்சிற்றம்பலம்‌. 


ஓம்பத்தைந்தாவ து 
சங்கத்தார்கலகந்தீர்த்தபடலம்‌, 
DICE EE 
கடைச்சங்கப்புலவர்‌ நாற்பத்தெண்‌ மரும்‌, வெவ்வேறு 
தமிழ்ப்பாடல்‌ செய்து, செருக்குற்றுத்‌, தங்களைத்‌ தாங்‌ 
கள ஈன்குமதித்துத்‌, தங்களுண்‌ மாறுபட்டுத்‌, தங்கள 
ஏற்றத்‌ தாழ்வுகளை அளக்கவல்ல முதனூலாசிரியராகய 
சோமசுந்தரக்கடவுள்‌ சந்கதியை அடைந்து, வணக்கி: 
“அடியேங்கள்‌ தொடுத்த இப்பாடல்களுள்ளே நன்றுந்‌ 
தீதும்‌ தூக்கி வேறுபாடு காட்டி அடியேங்களுடைய ஐயத்‌ 
தைத்‌ தீர்த்தருளும்‌” என்று விண்ணப்பஞ்செய்தார்கள்‌. 
சிவபெருமான்‌, மூலலிங்கத்தினின்றும்‌ ஒருபுலவரா 
ப்ச்‌ தோன்றி, வந்து: புலவீர்காள்‌! இந்ககரத்திலே தன 
பதி எனப்‌ பெயர்‌ கொண்ட ஒருவணிகன்‌ இருக்கின்றான்‌. 
அவன்‌ மனைவி குணசாலினி. அவர்கள்‌ செய்த பெருந்த 
வத்தனாலே, ஒரு புத்திரன்‌ அவதரித்திருக்கின்‌ ரான்‌. 
அவன்பெயர்‌ உருத்திரசருமன்‌) ஐந்து பிராயமுடைய 
வன்‌; ஊமை, அவனை நீங்கள்‌ அழைத்துக்கொண்டுபோய்‌ 


சங்கத்தார்கலகந்தீர்த்தபடலம்‌, ௨௧௫ 


அவனெதிரே உங்கள்‌ பாடல்களைச்‌ சொல்லுங்கள்‌. 
அவன புத்திக்கிளைந்த பாடல்‌ எதுவோ, அதுவே யாவ 
ராலும்‌ ஈன்குமதிக்கப்படும்‌ பாடல்‌” என்று இருவாய்மல 
க்ந்கருளினார்‌. புலவர்கள்‌: “எம்பெருமானே! அவன்‌ 
ஊமையானால்‌, அடியேங்களுடைய பாடல்களைக்‌ கேட்டு, 
கல்லன என்பதும்‌ தீயன என்பதும்‌ பகுத்தறிர்து அடி. 
யேங்களுக்குத்‌ தெரிவிப்பது எப்படி?” என்றார்கள்‌. அச்‌ 
ற்குச்‌ சிவபெருமான்‌: ““அவ்வூமைப்பிள்ளை, தனக்கிசை 
யச்‌ சொல்லாழமும்‌ பொருளாழமுங்‌ கண்டானாயின்‌, 
கண்ணீர்‌ வார; மெய்ம்மயிர்‌ சிலிர்ப்பத்‌, தலையசைத்து, 
மகிழ்ச்சி கூருவன்‌, அப்பொழுது உங்கள்‌ கலகமெல்‌ 
லாம்‌ நீங்கிவிடும்‌” என்று அருளிச்செய்துவிட்டு, உள்ளே 
புகுக்தருளினார்‌, 


பின்பு, புலவர்களெல்லாரும்‌, உருத்திரசராமரை 
அழைத்துக்கொண்டு போய்ச்‌, சங்கப்பலகையில்‌ இருத்தி, 
அவரை வெண்பூவினாலும்‌ வெண்சந்தனத்தினாலும்‌ பூசி 
தீது; வணங்கி, அவர்‌ திருமுன்னே £ழிருந்து, தங்கள்‌ 
தங்கள்‌ பாடல்களைச்‌ சொன்னார்கள்‌, உருத்திரசருமர்‌, 
அவைகளைக்‌ கேட்டுச்‌, சிலருடைய சொல்லமைதியை 
மகிழ்ந்தார்‌; சிலருடைய பொருளமைதியை மகிழ்ந்தார்‌; 
சிலருடைய சொல்லமைதியை இகழ்ந்தார்‌; சிலருடைய 
பொருளமைதியை இகழ்ந்தார்‌; லெருடைய சொல்லின்ப 
த்தையும்‌ பொருளின்பத்தையும்‌ ஒருங்கே புகழ்ந்தார்‌; நக்‌ 
தீரர்‌ கபிலர்‌ பரணர்‌ என்னும்‌ மூவருடைய பாடல்களைக்‌ 
கேட்டபொழுது, அவ்வாறாகாது, சொற்றோறும்‌ பொரு 
டோறும்‌ நுழைந்து, அவற்றின்‌ இன்சுவையை உண்டு, 
திருமேனி பூரிப்பக்‌, கண்ணீர்‌ வார, மெய்ம்மயிர்‌ சிலிர்ப்‌ 
பச்‌, சிரமசைத்துப்‌ பெருமகிழ்ச்சியுற்றார்‌. உடனே புலவ 
ர்கள்‌ கலகம்‌ ஒழிந்தது. அம்மூவர்‌ செய்யுளும்‌ பாடதறி 
லகமாய்ச்‌ சிறந்தோங்கிென, 

திருச்சிற்றம்பலம்‌, 


டக்க ந தற்‌] 


ஐம்பத்தாறுவது 
இடைக்கா....ன்பிணக்குத்தீர்த்தபடலம்‌, 
அகமது ஏவு = 

சம்பகபாண்டியன்‌ சிவபதமடைந்தபின்பு, பிரதாப 
சூரியபாண்டியன்‌, வம்மிசத்‌ துவசபாண்டியன்‌, ரிபுமாத்த 
ன பாண்டியன்‌, சோழவம்மிசாந்தகபாண்டியன்‌, சேரவம்‌ 
மிசார்சகபாண்டியன்‌, பாண்டியவம்மிசேசபாண்டியன, 
வம்மிசசிரோ மணிபாண்டியன்‌, பாண்டியேசுவரபாண்டி 
யன்‌, குலத்துவசபாண்டியன்‌, வம்மிசவிபூடணபாண்டி. 
யன்‌, சோமகுடாமணிபாண்டியன்‌, குலசூடாமணிபாண்‌ 
டியன்‌, இராசசூடாமணிபாண்டியன்‌, பூபசூடா மணிபாண்‌ 
டி. யன்‌, குலேசபாண்டியன்‌ என்னும்‌ பதினைவர்‌, வழிவழி 
வரது பிறந்து, அரசுசெய்தார்கள. 

அவர்களுள்ளே, குலேசபாண்டியன்‌, இலக்கணவில 
க்யெ நூல்களெல்லாங்‌ கரைகண்டோனாதலால்‌, சங்கப்ப 
லகை அவனுக்கு ஏற இடங்கொடுத்தது. அவன்‌ கல்வி 
யின்‌ மிகச்சிறந்தவன்‌ எனக்‌ கேள்வியுற்றுக்‌,கபிலருடைய 
நண்பராகிய இடைக்காடர்‌, தமிழ்ச்செய்யுள்‌ செய்தகொ 
ண்டு வந்து, அவனைக்‌ கண்டு, வாசித்தார்‌. அப்பொழுது, 
சொற்சுவையும்‌ பொருட்சுவையும்‌ அருந்த வல்ல பாண்‌ 
டியன்‌ பொறுமையினாலே, முடியசைக்காதும்‌ முகமலர்‌ 
ச்சி சிறிதும்‌ காட்டாதும்‌, யாதொன்றும்‌ பேசாதும்‌, 
வாளாவிருந்தான்‌. இடைக்காடர்‌, தம்மை மானம்‌ பிடர்‌ 
பிடித்துத்‌ தள்ளத்‌, திருக்கோயிலினுள்ளே புகுந்து, சோ 
மசுந்தாக்கடவுளை வணங்கி: “திருவாலவாயுடைய நாய 
கரே! தமிழறியும்பெருமானே! குலேசபாண்டியன்‌ செல்‌ 
வப்பொருள்போலக்‌ கல்விப்பொருளு மிக்குடையனெ 
ன்று கேள்வியுற்றுச்‌,செய்யுள்‌ செய்துகொண்டு வர்தேன்‌. 
சிறிதும்‌ முடியசைக்காது, அவமதித்தான்‌. செய்யுள்செ 
ய்து வருணித்தவருக்கு மனமகிழ்ந்து ஒருபயனுங்‌ கொ 
டாத கடலும்‌, கழிக்கரையும்‌, மிருகமும்‌, பறவையும்‌, மர 
மும்‌, மலையும்‌, சுரமுமாகிய ௮ஃறிணைப்பொருள்களுள்‌ 
ஒன்றுபோல்‌ இருந்தான்‌. அவன்‌ அடியேனை இகழ்ந்தானோ! 
இல்ல்‌, சொல்வடிவாகிய உமாதேவியாரையுஞ்‌ சொற்‌ 


இடைக்காடன்‌ பீணக்குத்தீர்த்தபட லம்‌. ௨௧௭ 


பொருள்‌ வடிவாகிய உம்மையுமே இகழ்ந்தான்‌, எனக்‌ 
கென்னை!” என்றடிவிண்ணப்பஞ்‌ செய்துவிட்டுத்‌, சணி 
யாதகோபம்‌ இழுப்ப, வடதிசை ரோக்கிச்‌ சென்றார்‌. 
அதனைத்‌ திருச்செவி மடுத்த சிவபெருமான்‌, இடைக்காட 
ருக்கும்‌ அவர்‌ ஈண்பராயெ கபிலருக்கும்‌ மன மடிழ்ச்‌சி 
உண்டாகும்பொருட்டுத்‌, தம்முடைய இலிங்க வடிவ 
ததை மறைத்து, உமாதேவியாரோடும்‌ எழுந்து, புறம்‌ 
போந்து, தமது இருக்கோயிலுக்கு நேர்‌ வடக்கே வைகை 
யாற்றுக்குத்‌ தெற்கே ஓராலயங்‌ கண்டு, அங்கெழும்‌ சருளி 
யிருந்தார்‌. சங்கப்புலவர்களும்‌, எழுந்து, சிவபெருமான்‌ 
போன வழியே போய்‌, அங்கிருந்தார்கள்‌. 


அன றீரவு புலா வரும்‌ வைகறையிலே, திருப்பள்ளி 
யெழுச்சிக்காலச்திலே சேவிக்க வந்த அடியார்கள்‌, வெலி 
ங்கத்‌ திருமேனியைக்‌ காணாத: “இத என்ன அதிசய 
மோ?!” என்று சந்தேடித்தழுது: “இதை ஓடிப்போய்‌ ௮1 
சனுக்கறிவித்தல்வேண்டும்‌ என்று புறப்பட்டு வந்தார்‌ 
கள்‌. வரும்பொழுது, இலக்குமியை நீத்த தாமரை மலர்‌ 
போலப்‌ பொலிவழிந்த நகரத்தைக்‌ கண்டார்கள்‌. கண்டு, 
அரசனிடத்தே புகுந்து, மன நடுகடுங்கி, நாக்கு வரண்டு: 
“மகாராசாவே!நாம்‌ ஒன்று சொல்ல அஞ்சுகின்றேம்‌.நாம்‌ 
இப்பொழுது சோமசுந்தரக்கடவுளைத்‌ திருப்பள்ளியெழு 
ச்சியிலே தரிரசிக்கப்போனோம்‌. சிவலிங்கத்‌ திருமேனியைக்‌ 
காணோம்‌. பட்டணமும்‌ பொலிவழிந்தது” என்றார்கள்‌. 


அச்சொல்‌ அ௮க்கினியிற்‌ காய்ச்சிய வேல்போலச்‌ தன்‌ 
செவியிற்‌ புகுதலும்‌, பாண்டியன்‌, சிங்காசன த்தினின்‌ 
றுங்‌ 8ழேவிழுந்து, உயிரொடுங்க அறிவொடுங்கச்‌, றிது 
பொழுது கடந்து, அறிவு சிறிது வடி எழுந்து, இரண்டு 
கைகளையுஞ்‌ சிரமீது கூப்பி, அழுது, கண்ணீர்வெள்ளக்‌ 
தாழ்ந்து: “எம்பெருமானே! எம்பெருமானே! அடியேன்‌ 
யாது பிழைசெய்தேன்‌! மகாமேருமலையிலோ, சிவபுரத்‌ 
திலா, திருக்கைலாசமலையிலோ, மெய்யடியாரது நெஞ்ச 
தீதிலோ, வேதசிரசிலோ, எங்கே போனீர்‌! எங்கே 


௨௧௮ இடைக்காடன்பிணக்குத்தீர்த்தபடலம்‌. 


போனீர்‌!” என்று சொல்லிச்‌ சொல்லித்‌, தளர்த லுற்றான்‌. 
அப்பொழுது சிலர்‌ வந்து: “மகாராசாவே! ஒர திசயங்‌ கண்‌ 
டோம்‌, வைகையாற்றுக்குச்‌ தென்கமையிலே சங்கப்புல 
வர்களோடும்‌ மீனுட்சியம்மையாசோடுஞ்‌ சோமசுந்தரக்க 
டவுள வந்து எழுந்தருளியிருக்கின்றார்‌ ' என்றார்கள்‌. அவ்‌ 
வார்த்தை தன்‌ செவியிலே நுழைந்து புகுந்திழுப்பப்‌, 
பாண்டியன்‌, எழுந்து; அச்சத்தோடு விரைந்து நடந்து 
சென்று, வைகையாற்றுக்குத்‌ தென்கரையில்‌ மீனாக்ஷியம்‌ 
மையாரோடும்‌ எழுந்தருளியிருக்கின்‌்ற சிவலிங்கப்பெரு 
மானக்‌ கண்டு வணங்கிக்‌, கண்ணீர்‌ வார்ந்து, பேரானஈ 
கப்‌ பெருங்கடலின்‌ ஆழ்ந்து, நாக்குழறித்‌ தடுமாறி கின்‌ நு: 
“எம்பெருமானே! வேதங்களும்‌ அறியாத திருவடிகள்‌ 
சிவப்ப, ஈகம்‌ பொலிவழிய, உலகமாதாவோடும்‌ இங்கு 
வந்து எழுந்தருளியிருக்குங்‌ காரணம்‌ யாது! அடியேனால்‌ 
யாதாயினும்‌ பிழையுளதோ! அடியேனுடைய சுற்றத்தா 
ாாலாயினும்‌ பசைவராலாயினுங்‌ கள்வராலாயினும்‌ வில 
ங்கு முதலியவற்றாலாயினுந்‌ தமிழ்நாட்டுக்கு இடையூறெய்‌ 
இயதோ! பிராமணர்கள்‌ ஒழுக்கங்‌ குன்றினார்களோ! தவ 
முக்‌ தருமமுங்‌ குறைந்தனவோ! இல்லறமுந்‌ துறவறமும்‌ 
வழுவினவோ! தமியேன்‌ அறியேன்‌ அறியேன்‌” என்று 
விண்ணப்பஞ்‌ செய்தகொண்டு, இவ்வாறு ததிப்பா 
ஞயினான:-- 
கள்ளேறுகடுக்கைஈறுஞ்சடையானேபோத்திபெருங்கருளை 
போற்றி, வெள்ளேறுகொடியுயர்த்தவிடையானேபோற்தியருள்‌ 
விகிர்தாபோற்றி, புள்ளேறுகொடியுயாத்சபுனிதனயன்‌ நேருகபு 
னிதாபோற்தி, வள்ளேறசிறுகுழவிமதி நு தலிங்கயற்கண்ணிமனணாள 
போற்றி. 
பாதமலரிணைபோற்றிபீன்னிரண்டுகையானைப்பயர்தாய்போற்றி 
வேதமுடிகடந்தபர ஞானத்திலானந்தலளைவேடோற்றி [த்தி 
போதவடி.வாய்கால்வர்ச்கசைவிறர்‌ துநிறைந்தபரம்பொருளேபோ 
மாதவளநீறணிநதமனனாவங்கயற்கண்ணிமனணாளபோற்தறி. 
பொக்கமுடையார்செய்யும்பூசை தவங்கண்டெகும்‌ புராணபோ 


ற்றி, தக்கன மகம்பொடியாகத்திறாப்புருவரெரித்தகொடுர்தழலே 


இடைக்காடனபிணக்குத்தர்த்தபடலம்‌, ௨௧௯ 


போற்றி, செக்கமலக்கண்ணிடக்தகண்ணனுக்குத்திகரியருள்செல்‌ 
வாபோற்றி, மைக்குஷளயனை யமணிகண்டாவங்கயற்கண்ணிமணா 
ளபோற்றி. 

இங்கனம்‌ பாண்டியன்‌ இத்த பொழுது, சோமசுந்‌ 
தரக்கடவுள்‌ : “பாண்டியனே! உனது தோத்திரத்தை நாங்‌ 
கேட்டு மகழ்ந்தேம்‌. எல்லாத்‌ தலங்களுள்ளுக்‌ திருவால 
வாயே உயர்ந்தது. இங்கே சுயம்புலிங்கங்கள்‌ ௮கேகமு 
ண்டு, அசுரர்களும்‌ இயக்கர்களுஞ்‌ சித்தர்களும்‌ இராக்கத 
ர்களூட தேவர்களும்‌ முனிவர்களும்‌ மனிதர்களுக்‌ தாபித்த 
இலிங்கங்களும்‌ அகத முண்டு, அவ்விலிங்கங்களூள்‌ ளே 
அறுபத்துநான்கு உயர்ந்தன; அவைகளுளளும்‌ எட்டு 
உயர்ந்தன; அவ்வெட்டும்‌ அட்டதிக்குப்‌ பாலகர்களாலே 
பூசிக்கப்பட்டவை. அவைகளுள்‌, நாம்‌ வந்திருக்கும்‌ இலி 
ங்கம்‌, கம்முடைய தோழனாயெ குபேரன்‌ பூரித்த இலிய்‌ 
கம்‌, இத்தெய்வத்தானங்களெல்லாம்‌ ஓரூழிக்காலத்தில்‌ 
இறந்தன. நம்முடைய தோழன்‌ தாபித்த இலிங்கமாத 
லால்‌, காம்‌ இங்கே வர்திருந்தேம்‌. இருத்தலினால்‌, இத்தெ 
ய்வத்தானம்‌ இன்றுமுதல்‌ உத்தரவாலவாய்‌ என்று சொல்‌ 
லப்படுக, நாங்‌ கடம்பவனத்தை ஒருபொழுதும்‌ விட்டு 
நீங்குவேமல்லேம்‌. நீயும்‌ வேறு தீங்குடையையல்லை, 
இடைக்காடன்‌ செய்த செய்யுளை இகழ்ந்தாய்‌, அவனிட 
த்து வைத்த அருளினால்‌, காம்‌, அது பொறுக்கமாட்டா த, 
இங்கே வந்தேம்‌” என்று அசரிரிவாக்கனால்‌ அருளிச்செய்‌ 
தார்‌. பாண்டியன்‌ அது கேட்டு: “எம்பெருமானே! சிறி 
யோர்‌ செய்த குற்றத்தைப்‌ பொறுப்பது பெரியோருக்‌ 
குப்‌ பெருமையன்றோ'” என்று சொல்லி, வணங்கினான்‌. 
அப்பொழுது; சோமசுந்தரக்கடவுள்‌, மீனாக்ியம்மையா 
ரோடும்‌ புலவர்களோடுக்‌ தமது திருக்கோயிலிலே புகு 

சருளினார்‌. 

சிவபெருமானுக்குப்‌ பின்னே நடந்து போய்‌ விடை 
கொண்டு திரும்பிய பாண்டியன்‌, இடைக்காடரைச்‌, சங்‌ 
கப்புலவர்களோடும்‌, அழைத்துக்கொண்டுபோயத்‌ தன அ 
த்‌ புகுக்து, வாழை கமுகு மேற்க 


௨௨௦ வலைவீசினபட்லம்‌, 


ட்டி கொடி மாலை சாமரை தீபம்‌ பூரணகும்ப முதலியவ 
ற்றால்‌ அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்திலே, இடைக்கா 
டரை அலங்காரஞ்செய்து, புலவர்கள்‌ சூழப்‌ பொன்சை 
னத்தின்மீதருத்தித்‌,்‌ தான்‌ சிங்காசனத்தின்‌ மீதிருந்து, 
வெண்‌ பூமாலையும்‌ வெண்‌ பட்டும்‌ முத்துமாலையுக்‌ தரித்துக்‌ 
கொண்டு, மங்கலவாத்தியங்கள்‌ ஒலிப்பப்‌, பிராமணர்கள்‌ 
அசி கூறப்‌, பெண்கள்‌ பல்லாண்டு சொல்லப்‌, பிரபந்தம்‌ 
கேட்டு, இடைக்காடருக்குஞ்‌ சங்கப்புலவர்களுக்கும்‌ இர 
ச்தினபரணமும்‌ பட்டுக்‌ திரவியமும்‌ யானையுங்‌ குதிரை 
யும்‌ விளைகிலமுங்‌ கொடுத்து, அவர்கள்‌ பின்‌ காலினால்‌ 
ஏழடி நடந்து போய்‌: “புலவிர்காள்‌! நான இடைக்காட 
ருக்குச்‌ செய்த குற்றமெல்லாம்‌ பொறுத்தருளக்‌ கடவீர்‌ 
கள்‌” என்று பிரார்த்தித்து வணங்கினான்‌. அதற்குப்‌ புல 
வர்கள்‌: “மகாராசாவே! நீ சொல்லிய சொல்லாகிய அமி 
ர்தத்தினாலே எங்கள்‌ கோபாக்கினி தணிந்தது. சோமசுந்‌ 
தரக்கடவுள அ திருவருளினால்‌, இன்னமும்‌ உனக்கு அள 
வில்லாத புகழும்‌ பாக்கயமும்‌ உண்டாகக்கடவன ” 
என்று சொல்லிக்கொண்டு, போயினார்கள்‌, 
குலேசபாண்டியன்‌, தான்‌ செய்த பெருந்தவத்தி 
னாலே அரிமர்த்தனபாண்டியனைப்‌ பெற்றுப்‌, பலகாலஞ்‌ 
சென்றபின்‌, அவனிடத்தே தன்னரசை ஓஒப்பித்துவிட்டுத்‌, 
தான்‌ சிவபிரானது திருவடியை அடைந்தான்‌. 
தீநச்சிற்றம்பலம்‌. 


லம்பத்தேழாவது 
வலை வீசின படலம்‌, 

அவுல்‌ 
திருவர்லவாயில்‌ எழுந்தருளியிராகின்ற சோமசுந்தரக்‌ 
கடவுள்‌, வேறிடத்து எழுக்தருளியிருக்துகொண்டு, மீனா 
கூியம்மையாருக்கு அதிரகரசியமாகிய வேதப்பொருளை 
உபதேரித்தருளவாராயினார்‌. அப்பொருளை யெல்லாம்‌,எம்‌ 
பெருமாட்டியார்‌, யாதகாரணத்தாலோ, கவலை றிது 


வலைவீசினபடலம்‌, ௨௨௪ 


தோன்ற, விருப்பமின்றிக்‌ கேட்டார்‌. செவபெருமான்‌,௮ஃ 
கறிந்து, தேவியாை நோக்கி: “நீ ஈம்மிடத்தே பராமுகை 
யாகி, வேதப்பொருளை விருப்பமின்‌ றிக்‌ கேட்டாய்‌. இக்‌ 
குத்றத்தினாலே, தருமமின்றி மீன்படுக்‌ தழலும்‌ இழிஞரா 
திய பரதவர்குலத்து மகளாகக்‌ கடவாய்‌” என்று பணித்‌ 
தீருளினார்‌. பணித்தருள லும்‌, தேவியார்‌ அஞ்சி; “எம்பெ 
ருமானே! உம்மைப்‌ பிரிந்து வாழவல்லனோ' என்று 
விண்ணப்பஞ்செய்‌ து; வணங்கினார்‌. சிவபெருமான்‌ அது 
கண்டு, இருவுளமிரங்கி; “நீ பரதவராசனுக்கு மகளாய்‌ 
வளருகாளிலே, நாம்‌ வந்து, உன்னை விவாகஞ்செய்து 
கொள்வேம்‌'” என்று திருவாய்மலர்க்து, அவரைப்‌ போம்‌ 
படி. விடுச்து, இருந்தருளினார்‌. 

விராயகக்கடவுள்‌, அதனையறிநது, தந்ைதையாரா இய 
சிவபிரானார்‌ திருமுன்‌ வநது: “இச்செய்இியெல்லாம்‌ வீளை 
ந்தது இவைகளாலன்றோ”' என்று, அங்கிருந்த புத்தகங்க 
ளெல்லாவற்றையும்‌ புழைக்கையால்‌ வாரிக்‌, கடலினெறி 
ந்தார்‌. முருகக்கடவுளும்‌, தந்தையார்‌ திருக்கரத்திருந்த 
புத்தகத்தைப்‌ பறித்துக்‌, கடலின்‌ எறிந்தார்‌. அப்பொ 
ழுது; சிவபெருமான்‌, தருஈந்திதேவரை வெகுண்டு கோ 
க்கி: “நாம்‌ இருக்குஞ்‌ சமயமறியாது இவர்களை உள்ளே 
விடுத்தாய்‌. இக்குற்றத்தினாலே, நீ சுறாவருக்கொண்டு கட 
லிற்‌ புகுந்து உழலக்கடவாய்‌'' என்று சபித்தருளினார்‌. 
விநாயகக்கடவுளுக்குச்‌ சாபம்‌ விதிக்கின்‌ அத தம்மைச்‌ 
சாருமாதலால்‌, அவருக்குச்‌ சாபம்‌ விதித்திலர்‌. முரு 
கக்கடவுளை நோக்கி: “நீ மதுரையின்‌ வணிகர்குலத்து 
ஊமைப்பிள்ளையாகக்கடவாய்‌'' என்று பணித்தருளினர்‌. 
அறு நிற்க, 

பாண்டிராட்டிலே €மைச்சமுக்திரக்‌ கரையினுள்ள 
ஒரு கெய்தனிலத்தூரிலே, ஒருவன்‌, முற்பிறப்பிலே பெரு 
ந்தவஞ்‌ செய்தும்‌, சிறிது திவினைசெய்ததனாலே, பரதவர்‌ 
சாதியிற பிறந்தான்‌. அவன்‌, அங்குள்ள பரதவர்கள்‌ கட 


லிற்‌ படுக்கும்‌ மீனைத்‌ திறையாகக்‌ கொண்டு, அவர்சளுக்‌ 


௨௨௨ வலைவீசினபடலம்‌, 


கெல்லாம்‌ அரசனாய்‌ இருந்தான்‌. அவன்‌ சிவபெருமானு 
டைய திருவடியிலே மிக்க அன்பையுடையவன்‌. அவன்‌, 
பிள்ளைப்பேறில்லாமையால்‌, மிக்க வருத்தங்கொண்டிரு 
ந்தான்‌. ஒருநாள்‌, அவன்‌ தன்‌ கிளைஞரோடும்‌ மீன்படுக்‌ 
கும்‌ பொருட்டுச்‌ சமுத்திரத்துக்குச்‌ சென்றபொழுது, 
அதன்‌ கரையிலே, ஒருபக்கத்திலே ஒரு புன்னைமர நிழ 
லிலே, உமாதேவியார்‌, ஒருகுழந்தையாய்‌, அழுதகொ 
ண்டு டெந்தார்‌. பரதவராசன்‌ அது கண்டு: “சிவபெரு 
மானே பிளளைப்பேறில்லாத சிறியேன்‌ பொருட்டிரங்கித்‌ 
தந்தருளிய குழந்தை இது” என்று, தன்‌ வலப்புய௩ 
துள்ள, மனமதிழ்௩து, எடுத்துத்‌ தழுவிக்‌, கற்பினிற்‌ சிற 
ந்த தன்‌ மனையாள்‌ கையிற்‌ கொடுத்தான்‌. மனையாள்‌, 
தான்‌ பெறாது பெற்றெடுத்த குழந்தையைத்‌ தழுவி,முத்த 
மிட்டு, உச்சிமோந்து, பேரானந்தத்தோடு வளர்த்தாள்‌. 
இருகந்திதேவர்‌, சிவபெருமான்‌ பணித்தருளியப 
டியே, சுறாமீன்‌ வடிவங்கொண்டு, அச்சமுத்திா த்திலே 
திரிந்தார்‌. அச்சுறாமீன்‌, விமாயகக்கடவுளும்‌ முருகக்கட 
வுளும்‌ ௮அச்சமுத்திரத்தெறிந்த புத்தகங்களெல்லாவற்றை 
யுக தன்‌ சரரின்மீதுஞ்‌ சிவபெருமானுடைய திருவடிக 
ளைத்‌ தன்‌ மனத்தினுளளும்‌ அடக்கிக்கொண்டு, மந்தர 
மலைபோல உழக்கும்‌; தோணி படவுமுதலியவைகளை ச்‌ 
இட்டி, அவைகள்‌ திழியும்படி தட்டும்‌; அவைகள்‌ சரக்‌ 
கோடு கவிழும்படி முட்டும்‌; தன்மேலே சீறி வருஞ்‌ சுறுக்‌ 
களெல்லாவற்றையும்‌ முடுக்கி வெட்டும்‌; மற்றை மீன்க 
ளெல்லாவற்றையுங்‌ கோடு கோத்து வீசும்‌; ௮ச்சமுத்திர 
தீதிலே மரக்கலங்கள்‌ போகாவண்ணம்‌ அச்சுருமீன்‌ இங்‌ 
ஙன௩ திரிதலும்‌, பரதவராசன்‌, அம்மீனைப்‌ பிடிக்கும்பொ 
ருட்டுப்‌ படவின்மேலேறி, வலையை வீசினான்‌. அம்மீன்‌, 
அப்படவைச்‌ சுற்றிப்‌ பாய்ந்து, தன்‌ வாயினாற்‌ கிழித்தது. 
உடனே, பரதவன்‌ ஒரு தோணிமேந்‌ பாய்ந்து வலையை 
வீச, அம்மீன்‌ அத்தோணியையும்‌ உடைத்தது. உடனே 
பரதவராசன்‌ ஒரு மரக்கலத்திற்‌ பாய்ந்து, வலையை வீரி 


வலைவீசின படலம்‌, ௨௨௩ 


னான்‌. வலையை முன்னே வீசினாற்‌ பின்னே எழுந்தும்‌, 
பின்னே வீசினால்‌ முன்னே எழுந்தும்‌, வலப்பக்கத்தில்‌ 
வீசினால்‌ இடப்பக்கத்தில்‌ எழுந்தும்‌, இடப்பக்கத்தில்‌ வீடு 
னில்‌ வலப்பக்கத்தில்‌ எழுந்தும்‌, அம்மகரமீன்‌ திரியும்‌. 
ஓரோர்தரம்‌ வலையில்‌ அகப்படும்‌; மனமகிழ்ந்து வலையை 
இழுக்க, அவ்வலையினின்‌ றும்‌ வழுவி ஓடிவிடும்‌, பரதவரா 
சன்‌, தன்‌ இளைஞரோடும்‌ அம்மீனைப்‌ படுத்தற்கு வேண்‌ 
டுக்‌ தொழில்களெல்லாஞ்‌ செய்யவும்‌, ௮ஃதகப்படாமை 
யால்‌, மனத்துயரங்‌ கொண்டு; “இச்சுறாமீனை எவன்‌ பீடி 
ப்பானோ, அவனே என்னுடைய புத்திரிக்கு மணமகனாத 
ற்கு உரியவன்‌” என்று மனம்‌ வலித்திருந்தான்‌. 


சோமசுந்தரக்கடவுள்‌, தம்முடைய கணநாதருள 
ஒருவர்‌ வலைஞாவேடம்‌ எடுத்து, வலையையும்‌ பறியையுவ்‌ 
கொண்டு தம்பின்னே ஈடந்து வரத்‌, தாம்‌ ஒரு பரதவ 
வேடங்கொண்டு, சென்று,மேற்கூ நிய நெய்தனிலத்‌ தூரை 
அடைந்தார்‌. அவ்வூரினுள்ள பரதவராசன்‌, அவருடைய 
வரவை நோக்கி; “நீயார்‌”' என்று வினாவ, அவர்‌: “(நான்‌ 
மதுரையின்‌ உள்ள வலைஞர்களுக்கெல்லாம்‌ அரசனாய்‌ 
உள்ளவனுடைய புத்திரன்‌ ” என்றார்‌. அது கேட்ட பரத 
வராசன்‌: “இந்தத்‌ துறையிலே ஒரு சுறாமீன்‌ மிக்க சீற்ற 
கொண்டு திரிின்றது, அதனை நீ பீடித்தாயாயின்‌, நான்‌ 
என புத்திரியை உனக்கு விவாகஞ்செய்து தருவேன்‌” 
என்றான்‌. அது கேட்ட பரதவவடிவங்கொண்ட சிவபெ 
ருமான்‌, ஒரு படவிற்‌ பாய்ந்து சென்று, வலையை வீசினர்‌. 
சுறாமீன்‌ அவ்வலைபினகப்பட்ட து. அகப்படுதலும்‌, வெ 
பெரு மான்‌, வலையைச்‌ சுருக்கியிழுத்துக்‌, கரையிலே போ 
ட்டார்‌. வலைஞர்களெல்லாரும்‌, அது கண்டு, வியந்து, 
ஆரவாரித்தார்கள்‌. பரதவராசன்‌, மனமிகமகிழ்ந்து, தன்‌ 
புத்திரியை ௮ப்பரதவவேடங்கொண்ட சிவபெருமானுக்கு 
விவாகஞ்செய்து கொடுத்தான்‌, 


திருமணக்‌ கோலம்கொண்ட வலைஞராகிய சிவபெரு 
மானும்‌ உமாசேகியாரும்‌ இடபாரூடராய்த்‌ தாமாந்தன்‌ 


௨௨௪ திருவாதவூடிகளுக்குபதேசித்தபடலம்‌, 


மையை அறிதற்குரிய இருக்கோலத்தோடு ஆகாயத்திலே 
தோன்ற; சுறவு வடிவங்கொண்ட_ தருகந்திதேவரும்‌ 
பழைய வடிவத்தைக்‌ கொண்டார்‌. பரதவராசன்‌, இட 
பாரூடராய்‌ அகாயத்திலே காட்சிகொடுத்தருளிய 9வபெ 
ருமான்‌ உமாதேவியார்‌ என்னும்‌ இருவருடைய இருபா 
கோக்கம்‌ பெற்றமையால்‌, நல்லறிவு தோன்ற; சிவபெரு 
மானுடைய திருவடிக்€ழ்‌ வீழ்ந்து வணங்கித்‌ தோத்திரஞ்‌ 
செய்வானாயினான்‌:-- 
இரக்கமிலிழிர்தயாக்கையெடுத்‌ தழலேழையேனைப்‌ 
பு.ரக்சகவின்றென்போல்வர்தபுண்ணியவடிவம்போ ற்றி 
அ.ரக்கெறிபவளச்செவ்வாயணங்களே மணந்தென்பாசங்‌ 
கரக்கவெள்‌ விடைமேனின றகருணையேபோற்றியென்றான்‌. 

இப்படித்‌ அதித்துமின்‌ ற பரதவராசனைச்‌ சிவபெரு 
மான்‌ நோக்கி: “அன்பனே! நீ நெடுங்காலம்‌ மக்கட்பேறி 
ன்றி வருக்தின து கண்டிரங்‌ 5), நாம்‌ உமையை உனக்கு 
மகளாகத்‌ தந்து, பின்‌ வந்து மணஞ்‌ செய்தோம்‌. நீ இப்‌ 
பூவுலகத்திலே குபேரன்‌ போலப்‌ பல போகங்களை அதுப 
வித்து வாழ்ந்து பின்னர்‌ ஈம்முடைய உலகத்தை அடை 
வாய்‌.” என்று இருவருள்‌ புரிந்து, திருஈந்திதேவரோடும்‌ 
அடியார்‌ கூட்டத்தோடும்‌ இருவுச்தாகோசமங்கை என்‌ 
னும்‌ ஸ்தலத்தை' அடைந்து, அம்கெழுந்தருளியிருக்‌ த, 
உமாதேவியார்‌ வணங்கிக்‌ கேட்ப வேதத்தின்‌ இரகூயப்‌ 
பொருளைத்‌ திரட்டி அவருக்கு உபதேித்து, அன்பர்‌ 
கள்‌ அறுபதினாயிரவருக்கும்‌ அருள்செய்து பாசரீக்கி 
முத்திகொடுத்த,உமாதேவியாரோடும்‌ மதுரையை அடை 
ந்தருளினார்‌. 

திநச்சிற்றம்பலம்‌, 
டட இலைய 
ஓம்பத்தெட்டாவது 
திருவாதவூடி.களுக்குபதேசித்தபடலம்‌, 
DPA DIONE 
பாண்டிவளநாட்டிலே, வைகையாற்றின்‌ கரையிலு 


ள்ள திருவா தவூரிலே, அமாத்தியப்‌ பிராமணகுலத்திலே, 


திருவாதவூடிகளுக்குபதேரித்தபடலம்‌. ௨௨௫ 


வைதிகமார்க்கமுஞ்‌ சைவமார்க்கமும்‌ விளங்கவும்‌, பெள 
த்தமதமாெயெ இருளுீடைர்தோடவும்‌, பாலசூரியன்போல 
ஒரு சற்புத்திரர்‌, சிவபெருமானுடைய தஇருவருளினாலே, 
தீருவவதாரஞ்செய்தார்‌. அவருக்குத்‌ திருவாசவுளர்‌ என 
நாமகரணஞ்‌ செய்தார்கள்‌. அவர்‌, கர்ணவேதனமுதலிய 
மற்றைச்‌ சடங்குகளும்‌ வேதவிதிப்படி செய்யப்‌ பெற்று, 
இளம்‌ பிறைபோல வளருவாராய்ப்‌, பதினாறுவயசினுள்‌ 
வேதமுதலிய அறுபத்துநான்கு கலைகளையும்‌ கற்று வல்ல 
ராயினார்‌. இச்‌ திருவாதவூரருடைய கள்வித்திறமை முத 
லியவற்றை அறிந்தவர்‌ சொல்ல அரிமர்த்தனபாண்டியன்‌ 
கேட்டு, அவரை வரவழைத்து, மன மகிழுமாறு பலவரி 
சைகளளித்த, மந்திரி யுத்தியோகங்‌ கொடுத்து, மேம்ப 
டுத்தினான்‌. தஇருவாதவூரர்‌, படைக்கலப்பயிந்சி முதலி 
யன உணர்த்தும்‌ நூல்களையும்‌, மனுசாத்திர முதலிய ரீதி 
நூல்களையும்‌ ஐயந்திரிபந முற்றக்‌ கற்றோராதலினால்‌, மற்‌ 
றை மந்திரிமாரெல்லாரினுஞ்‌ சிறந்து, முதன்‌ மந்திரியாக, 
அரிமர்த்தளபாண்டியனுக்குக்‌ கண்ணுங்‌ சவசமும்‌ போ 
லக்‌ காரியஞ்‌ செய்சொழுகி, உயிர்கள்‌ களிக்க வெண்கொ 
ற்றக்குடை நீழலில்‌ உலகத்தைக்‌ காத்து, முறைசெய்‌ 
இருந்தார்‌, 

இப்படி. யிருக்குகாளிலே, மெய்ப்பொருளிது பொய்‌ 
ப்பொருளிது என்று உள்ளபடி பகுத்தறியும்‌ வீவேகம்‌ 
இவர்‌ மனத்திலுண்டாயது. உண்டாகவே, நிலையில்லாத 
இம்மை மறுமை யின்பங்களி னுவர்ப்பு வரப்‌ பெற்றுச்‌, 
செம்மையாகிய மனத்தையுடையராய்‌, மோக்ஷத்தைய 
டையும்‌ சகெறியையே அராய்வாராயினார்‌. “பெளத்தம்‌ 
முதலாகிய புறச்சமய நூல்களும்‌ நித்தமாகிய வேதத்தைத்‌ 
தழுவிய அகச்சமயநூல்களும்‌ மனத்தினுள்ள மாசை அறு 
த்து அரனருளை அறிவியா ; அதனால்‌ மித்தையாகிய ஆண 
வக்கட்டு அறாத; அகவே வீடடைதல்‌ இல்லையாம்‌, அன பு 
செய்து அரனருள்‌ பெற்ற அடியவர்க்கன்றி ஏனையோர்‌ 
க்கு முத்தி அரிது என்று வேதம்‌ கூறும்‌, ௮வ்வேதத்தின்‌ 


௨.௦ 


௨௨௬ இருவாதவூரடிகளுக்குபதேசித்தபடலம்‌. 


உண்மைப்பொருளை யெல்லாம்‌ சத்திரிபொாதமடைந்த பரி 
பக்குவர்க்குச்‌ சிவாகமம்‌ உய்த்துணர்ச்தும்‌ என்று மெய்‌ 
யுணர்க்தோர்‌ கூறுவர்‌, வேதமுடிவினும்‌ ஆகமத்தின்‌ முடி 
வினும்‌ எய்தும்‌ பொருள்கட்குத்‌ தம்முள்‌ வேற்றுலம்‌ 
இல்லை; அவைகளை வேற்றுமையுள்ளனவாய்க்‌ காட்டு 
ன்ற மாறுபாட்டினை நீக்கி, மலசம்பந்தத்சைப்‌ போக்கி, 
உடையானாகய தன்னையும்‌ உடைப்பொருளாகிய என்னை 
பும்‌ அறிவிக்கின்ற ஞானாசிரியன்‌ வருவது எக்காலம்‌? 
உண்மை அன்பினுக்கு எளிவரும்‌ கருணையினையுடைய 
அசாரியன்‌ அருளாலன் றிக்‌, கல்வியினாலே இப்பாசத்தைக்‌ 
கழிக்கக்‌ கருதுவது, கடலைத்‌ தெப்பத்தினாலன றிக்‌ கையி 
னாலே கடக்கக்‌ கருதுதல்‌ போலாம்‌.” என்று இவ்வாறு 
எண்ணித்‌, திருவாதவூரர்‌ மோக்ஷத்தை அடைதல்‌ வேண்‌ 
டும்‌ என்னும்‌ பேராசையாற்‌ றொடக்குண்டு, வேதாகமாதி 
சாத்திரங்களிலே வல்ல பெரியோர்கள்‌ தம்மிடத்து வருந்‌ 
தோறும்‌, தாம்‌ அவரிடத்துச்‌ சென்று காணுந்தோறும்‌, 
அவர்களோடு மிகவும்‌ அளவளாவி மெய்ப்பொருள்‌ ஆரா 
ய்ந்தார்‌, இப்படிப்‌ பலரிடத்தும்‌ ஆராய்ந்தும்‌, ஞானாசாரிய 
ரகப்படாமையால்‌, தாகத்துக்கு உவர்மீருண்டு விடாய்த 
ணியாதார்களைப்‌ போல, அகத்தமை வருது, சோசகாயக 
னிடத்‌ தனபுவைத்து நடக்கும்‌ மனத்தையுடைய ஒரு 
பெண்ணைப்போல, சிவபெருமானிடத்தலே மெய்யன்பு 
வைத்து, அரசனுடைய அமைச்சுரிமைத்‌ தொழிலையும்‌ 
கவிடாதவராயொழுகினார்‌. இப்படியொழுகுக்‌ திருவாத 
வரர்‌, ஒருநாள்‌ பாண்டியராசனுடைய சபையிலே போய்‌ 
நிற்கும்பொழுது, குதிரைப்பந்தி காப்பவர்‌ அரசன்முன்‌ 
சென்று வணக்கி நின்று: “(மகாராஜாவே, நமது குதிரை 
(வெள்ளத்தில்‌ இறந்தனபோக ஒழிந்த குதிரைகள்‌ நோயு 
டையனவும்‌ மூப்புடையனவுமாயின. நல்லகுதிரை ஒன்று 
மில்லை” என்றார்கள்‌. அதுகேட்ட அரசன்‌, இருவாதவூ 
ரரை நோக்கு; “நீர்‌ நமது பண்டாரத்தைத்‌ இறந்து வேண்‌ 
டிய பொருளை எடுத்துக்கொண்டு சென்று, சமுத்திரக்க 
ரையில்‌ வந்திறங்குங்‌ குதிரைகளைத்‌ தெரிந்து, விலைக்குவா 


திருவாதவூரடிகளுக்குபதேரித்தபடலம்‌. ௨௨௭ 


சதிக்‌ கொண்டு வருதிர்‌?' என்று சொல்லி வீடுத்தனன்‌. 
மனம்வேறுபட்டு அமைச்சியல்‌ பூண்டொழுகுக்‌ திருவாத 
வூரர்‌, பண்டாரத்தைத்‌ திறந்து குதிரை வாங்குதற்கு வே 
ண்டய இரவியமெடுச்தூக்கொண்டு தாழிட்டிறுக்கி, அரச 
னிடத்து விடைபெற்றுப்‌ புறப்பட்டுப்‌, பொற்சுமைகளை 
ஒட்டகங்களிலேற்றுவித்து முன்செல்லும்படி அனுப்பி, 
பொற்றாமரைவாவியிலே ஸ்நானஞ்‌ செய்து, சிச்திவிமாயக 
ரையும்‌ மீனக்ஷியம்மையாரையும்‌ வணக்கப்‌, பின்னர்ச்‌ 
சோமசுந்தரக்கடவுளுடைய திருவடிகளை வணங்கி, அவர்‌ 
சந்நிதானத்தில்‌ நின்று: “எம்பெருமானே! இப்பொருள்க 
ளெல்லாவற்றையும்‌ தேவரீருக்கும்‌ தேவரீருடைய அடியா 
ர்களுக்கும்‌ உரியனவாகச்‌ செய்தல்வேண்டும்‌. அடியேனு 
டைய குறை இதுவே.” என்று வேண்டுதல்‌ செய்தார்‌. 
அப்பொழுது, சோமசுந்தரக்கடவுளுடைய திருவருள்‌ 
போல, அருச்சகராகிய அதிசைவரொருவர்‌ எதிரேவந்து 
விபூதி கொடுத்தார்‌. அதனைத்‌ திருவாதவூரர்‌: ““ஈமக்கிது 
போலும்‌ நன்னிமித்தமில்லை. இது ஈன்னெறிக்கே தவே” 
என்று இருகரங்களினாலும்‌ வாங்கத்‌ தரித் தச்‌, சோமசக்‌ 
தரக்கடவுளிடத்தே விடைபெற்றுக்‌ கொண்டு மீண்டு, 
வாத்தியங்கள்‌ முழங்கவும்‌, சாமரங்கள்‌ இரட்டவும்‌, சந்‌ 
திரவட்டக்குடை நிழல்‌ செய்யவும்‌, சேனைகள்‌ சூழவும்‌. 
இரத்தினச்‌ சிவிகைமேற்‌ கொண்டு சென்றார்‌. 

இப்படிச்‌ இருவாதவூரர்‌ வழிக்கொண்டூசெல்‌ ஓமுன்‌, 
சோமசுந்தரக்கடவுள்‌ இவருடைய இருவினை யொப்பையும்‌ 
மலபரிபாகத்தையும்‌ பார்த்து, மார்ச்சார சம்பந்தமாக 
இவரை வலியவந்தாண்டு தொண்டுகொண்டருளத்‌ திருவு 
ளற்கொண்டு, கருணையால்‌ ஜர்‌ பிராமண அசாரியராத, 
இருப்பெருந்துறைக்கு வந்து, மாணாக்கர்‌ கூட்டஞ்சூழ 
ஒரு குருந்தமர நிழலில்‌ வீற்றிராந்தருளினார்‌. பிறவியாகிய 
கடலைக்‌ கடக்கவருந்‌ இருவாதவூரர்‌ சேன்களோடு அளவி 
றந்த காட்டுவழிகளைக்‌ கடந்து சென்று, பெருங்கருணைக்‌ 
கடலாயெ ஞானாசாரியர்‌ வீற்றிருக்குஈ்‌ திருப்பெருர்‌ துறை 


௨௨௮ திருவாதவூரடிகளுக்குபதேசித்தபடலம்‌, 


யை அடுச்து, அதை அணுக அணுக, மகிழ்ச்சி மிகவும்‌, 
கூப்பிய கரங்கள்‌ சிரமேலேறவும்‌, கண்களினின்‌ று ஆனந்த 
பாஷ்பம்‌ சொரியவும்‌, உள்ளத்திலே திருவருள்‌ விளைய 
வும்‌ ந்தார்‌. இப்படி ஈடக்கின்ற இருவாதவூரர்‌, கண்‌ 
டோர்‌ “இயர்‌ உன்மத்தர்‌'” என்று ஈகைக்கும்படியாகய 
அதிதிவீரபக்குவம்‌ எனப்படும்‌ நான்காம்‌ சத்திநிபாதம்‌ 
உண்டாகத்‌, தமது உண்மைஞானத்தை மறைத்த மலத்‌ 
தினும்‌ மிகவும்‌ அஞ்சிப்‌, பெரும்பாரர்‌ தாங்கினோனையும்‌ 
பிணிப்புண்டோனையும்‌ போன்று, “அழலிடைப்பட்ட வெ 
ண்ணெய்போல நெஞ்ச நெக்குநெக்குருக, என்னையுருக்கு 
தலால்‌ என மலத்தைச்‌ சேதிக்கும்‌ அருட்கடலாநிய ஞானா 
சாரியர்‌ எழுர்தருளியிருக்குமிடமே இது” என்று எண்‌ 
ணிக்கொண்டு, ஈகாத்தினுட்‌ புகுர்து,திருக்கோயிலயடை 
ந்து, அங்குள்ள தீர்த்தத்திலே ஸ்நான ம்பண்ணித்‌, இருக்‌ 
கோயில்வாயிலையடைர்து, சிவபெருமானை நமஸ்கரித்துத்‌ 
தோத்திரஞ்செய்‌ த, திருக்கோயிலை வலம்‌ வந்தார்‌. வரும்‌ 
பொழுது ஞானாசாரியர்‌ எழுந்தருளியிருக்கன்ற குருந்த 
மரத்தை எதிரே கண்டார்‌. வேதங்களும்‌ சிவாகமங்களும்‌ 
புராணங்களும்‌ பலசமயசாத்திரங்களும்‌ ஒவவொரு மரு 
ங்கிலே கோஷிக்க , சரியையா தி நான்குபாதங்களும்‌ வல்ல 
அடியார்குழாங்களுக்கிடையே, அக்குருந்தமரகிழலிலே, 
சிவஞானபோத புத்தகந்‌ திருக்கரத்திலேந்தி, யோகவாச 
ன க்தின்மீது எழுந்தருளியிருக்கின்ற பெருங்கருணைக்கட 
லாகிய பரமாசாரியரைத்‌ தரிசித்துக்‌! “கனகசபையிலே 
அனந்ததாண்டவஞ்‌ செய்யுக்‌ திருக்கோலமும்‌, கல்லால 
மரநிழலிலே சனகர்‌ முதலிய நான்கு முனிவர்களுக்கு 
ஞானோபதேசஞ்செய்தருளிய திருக்கோலமும்‌ இன்றை 
க்கு நாயினேனுக்கு எளிவந்த இத்திருக்கோலமே”” என்று 
சிவபெருமானுடைய திருக்குறிப்புணார்ச்த உணர்ந்து, 
வணங்கிக்‌, கைகளைச்‌ சிரமேற்குவித்து, என்பு கெக்குருக 
மனமுரு௪ி, ஞானாசாரியராகிய வெபெருமானுடைய திரு 
வருளாகிய வலையில்‌ அகப்பட்டுக்கொண்டார்‌, 


திருவாதவூடிகளுக்‌ குபதே சித்தபடலம்‌, ௨௨௯ 


பார்வைமிருகம்போல வர்தருளிய பரமாசாரியரான 
வர்‌, செங்கழுரீர்மாலையையும்‌ சந்தனத்தையும்‌ அணிக்கு, 
திருவடியில்‌ வீரக்கழலைக்கட்டி, திருவா சவூர ருடைய ஓழு 
சீசுத்தையும்‌ அன்பையுங்‌ கண்டு, உடல்பொருளாள்கூ 
னறையும்‌ நீரோடு அவர்‌ தத்தஞ்செய்ய ஏற்று, ஞானக்க 
ண்ணினாலே பாசக்யஞசெய்து, திருவடித்தாமரையைச 
சூட்டி, திருக்கரத்தைச்‌ சிாமேல்லைத துச்‌, ரூக்குமபஞ்சா 
கரத்தை உபகேரெித்து; அவரைச்‌ சிவசொருூபமாக்‌ ட 
ஞர்‌. திருவாதவூரர்‌, அருட்டிருகோக்கினாலே இரும்பு 
ண்ட நீர்போல மலத்சைக்‌ கெடுத்துக்‌ சன்‌ வசமாக்கிய 
ப்ரமாசாரியரையும்‌, அவர்‌ உபசேசஞ்‌ செய்தமையையும, 
சும்மை மறைத்த பாசத்தையும்‌, தம்மையும்‌ மறந்து, மெ 
யம்மையாகிய ஞானஸ்வரூபியாய்‌, ஒன்‌ நுமறிந்திலர்‌. அவ 
ருடைய நாவில்‌ ஞானக்கலைமகள்‌ வந்து தங்கினாள்‌, அப்‌ 
பொழுது அவர்‌, உள்ளத்திலே நிறைக்க பேரின்பவெள்‌ 
ளர்‌ தேங்கிப்‌ புறத்தே வழிகல்போல, கைகள்‌ அஞ்சலிக்‌ 
கச்‌, சிரம்‌ கம்பிக்கக்‌, கண்கள்‌ ஆனர்தபாவு.பஞ்‌ சொரி 
யச்‌, திருமேனி உரோமாஞ்சங்கொண்டு அழலிடைப்ப 
ட்ட கெய்போலுருக, நாத்தழுதழுக்த அன்புளரையினரா 
ய்த்‌, தம்வசமிழந்து, பரமாசாரியரை வணகிகர்‌ தோத்தி 
ரஞ்செய்வாராயினார்‌. பழுதில்லாத சொற்களாகிய மணி 
களை அன்பாகிய வடத்தாற்கோத்த பாமாலையை அழுத 
சாத்துகின்ற மெய்யன்பராகிய திருவாதவூரருக்கு “மாணி 
க்கவாசகன்‌?”? என்னுங்‌ திருநாமத்தை ஞானாசாரியராகிய 
சிவபெருமான்‌ கொடுத்தருளினார்‌. திருவாதவூரர்‌, ஞானா 
சாரியருடைய இருவடி.களை அனந்தபாஷ்பமாகய இரும 
ஞ்சனச்தாலபிஷேகஞ்செய்து, பாவாகிய மலமைச்சாத்தி, 
கற்போதமாதிய அமுதை நிவேதித்து; சவஞானமாகிய 
ஓமாக்கினியைமூட்டி, ஞானபூசையைச்‌ செய்வாராயினார்‌. 
மாணீக்கவாசகசுவாமிகள்‌, பவவாசனளைகழிந்து, ஞானாசா 
ரியரது மாணாக்கர்கள்‌ அவ்விடத்தோதுகன்ற ஆசமப்‌ 
பொருள்களையும்‌ உபநிடதப்பொருள்களையும்‌ கேட்டு, 
அதில்‌ விருப்புடையசாயிருக்தார்‌.௮தனைச்‌ சிவபெருமான்‌ 


௨௩௦ திருவாதவுடிக்ளு£்குபதேசித்தபடலம்‌, 


பார்த்தருளி, அதிமதுரமாகிய அவருடைய பாடலை இன்‌ 
ஞ்‌ சிலகாட்டிருச்செவி மடுக்கவும்‌, இவருக்குப்‌ பேரன்‌ 
பளித்து அவர்‌ கொடுவக்க பொருளெல்லாவற்றையுங்‌ கவ 
ர்கது வேண்டும்‌ பணிகள்‌ செய்வித்து அரிமர்த்தனபாண்‌ 
டியனுக்கு அவருடைய பெருந்தகைமைகளை அறிவித்து 
அவனை முத்தியை அடைவிக்கவும்‌,புத்தரை வாதிலே வெ 
ல்லுவிக்கவுந திருவுளங்‌ கொண்டு, மாணிக்கவாசகசுவா 
மிகளை எத்தி: “இங்கே நீ செய்யவேண்டிய கருமஞ்சிறி 
அண்டு, ஆதலாற்‌ சிலகாலம்‌ இங்இருப்பாய்‌.”” என்று கட்‌ 
டளையிட்டு அடியாரோடு மறைந்தருளினார்‌. 


சிவபெருமானானவர்‌; கனாத்தோற்றம்போலத்‌ சம்‌ 
மைக்‌ காட்டி மறைத்தலும்‌, மாணிக்கவாசகசுவாமிகள்‌ 
(நாய்க்குத்‌ தவீச்ட்டதபோல காயினேனுக்குக்‌ தமது 
அருமைத்திருமேனியைக்‌ காட்டி எம்பெருமான்‌ மறைந்‌ 
தது கனவோ” என்றையுற்றுப்‌, பின்‌ ஒருவாறு தேறி: 
அவரைப்‌ பிரியலாற்றாதவராய்‌: “உம்முடைய அடியா 
ரோடு கூட்டாது அடியேனையும்‌ அடியேனுடைய வீனையை 
பும்‌ இங்கிருத்தி மறைந்தீரோ! இருவினைக்‌ கொள்கலமா 
இய இவ்வுடலைத்‌ தீயிலிடுகிலேன்‌ ; மலையி லுருண்டு மாய்கி 
லா றிலேன்‌; வாளாற்‌ குறைக்கின்‌ நிலேன்‌ ;௮ அதுவும்‌ தேவரு 
டைமையாயிற்றே! ஆதலால்‌ இவை செய்ய அஞ்சனேன ; 
இவ்வுயிர்‌ தானேயாயினும்‌ உடலைவிட்டுப்‌ பிரிகின்‌ றில.து. 
ஐயனே தேவரீரைப்‌ பிரிந்தும்‌ ஆற்றேன்‌! என்‌ செய்வேன்‌ ! 
எந்தாயோ! எந்தாயோ! என்றிரங்கிப்‌ புரண்டழுது புலம்‌ 
புவாசாயினா:-- 
வறியனாமொருபிறவிக்குருடன்சையில்‌ 
வந்தபெருவில்மணிபோன மழலைதேருச்‌ 
சிறியனாமொருமதலைகையிற்கொண்ட 
செம்பொன்மணிவள்ளம்போற்றேவர்யார்க்கு 
மறிவரியாய்சிநியேனையெளிவர்காண்ட 
வருமையதியேன்றுன்பத்தமுவத்தாழப்‌ 
பிறிவநியாவன்‌ பரொடமெகனறாய்கல்லா ப்‌ 
பேசைமேனகுறையலசெம்பிரானாலென்னே. 


திருவாதவூடி.களுக்குபதேசித்தபடலம்‌, ௨௩௧ 


மண்ணாதியாராறுமன ம்‌ துழாவித்தடுமாறிப்‌ 
புண்ணாகியெனைச்காணாநுழல்கின்றேனைப்போ தவருட்‌ 
கண்ணாலவைமுழுதுங்கரையதோக்கியான்யானென்‌ 
ஜெண்ணாவெனை த்தரசாயெங்குற்றுயோவெக்தாயே. 
வானாதியைர்துமுதல்வகுத்தவோசைமு கலைந்து 
மானாதியங்குமனமாதிநானகும்வழியடைப்பத்‌ 
தேனாதியறுசுவையுங்கழியஷறுந்கெள்ளமுதம்‌ 
யானாரகல்னேையாலெங்குற்ராயோவெச்‌ தாயே. 
மாசாப்மறைக்குமலவலியுமநானும்வேறின்‌ தி 
யாசாவிசாரமலமாயினேனைப்பொருட்படுழ்திப்‌ 
பேசாதவின புருவினின்‌ னோடென்‌ னைப்பின்வைத்‌த 
லீசாவெனையிங்கட்டெங்குற்றுயோவெர்காயே. 


இப்படி. வாய்‌ திறந்தாற்றி, இளங்கன்றை நீங்கிய தாய்‌ 
ப்பசுவைப்போல மனம்‌ கரைஈது, கோபுரவாயிலின்‌ புற 
ம்பே போந்து; அங்கே தம்மை எதிர்பார்த்‌ துகின்ற படை 
ஞூர்களை நோக்கி, நீங்கள்‌ முன்னேபோய்ச்‌, “குதிரைக்‌ 
கூட்டல்கள்‌ அடிமாசத்தில்‌ வருமென்று பாண்டியராசனு 
க்குச்‌ சொல்லுங்கள்‌ என அனுப்பினார்‌.அவர்கள்‌ சென்று 
பாண்டியனை வணங்கி நிகழ்ந்தவற்றைச்‌ சொன்னார்கள்‌. 
அதுகேட்ட அரசன்‌ ஒன்றுஞ்‌ சொல்லாது குதிரையின்‌ 
வரவை எதிர்பார்த்திருந்தான்‌. 

மாணிக்கவாசகசுவாமிகள்‌ பாண்டி.யன்‌ குதிரைவாங்‌ 
கும்படி கொடுத்த இரவியங்களெல்லாவற்றையும்‌ தம்மை 
யாண்டருளிய பரமாசாரியராதிய சிவபெருமானுடைய 
பூசை தருவிழாக்களுக்கும்‌ ௮லயத்திருப்பணிக்கும்‌ அடி. 
யார்களுக்கும்‌ உபயோகித்து விட்டு, அத்திருப்பெருந்து 
றையிலே இருந்தார்‌. இவர்‌ வரையறுத்துக்‌ கூறிய அடிமா 
சம்‌ சமீபித்தலும்‌, பாண்டியராசன்‌: இன்னும்‌ குதிரை 
கள்‌ வந்தில; இதுவென்ன!” என்று மாணிக்கவாசகசுவா 
மிகளுக்குத்‌ திருமுகம்‌ எழுதிய ஐப்பினான்‌, மாணிககவா 
சகசுவாமிகள்‌ அதனை வாங்கி வாசித்து: “இனிச்‌ செய்யு 
மாநென்னை!” என்று யோசிச்தயர்க்துதமது பரமாசாரிய 
ராகிய சிவபெருமான்‌ வீற்றிருக்கின்ற கோயீலையடைர்து: 


௨௩௨ திருவாதவூடிகளுக்குபதேசிக்தபடலம்‌, 


“ஏன்‌ தலைவரே, தேவரேறே,இடபத்தைக்கொடி.யிலுயர்தத 
அரசரே,செளந்தரபாண்டியரே,திரும்பெருக்‌ துநையில்வீத்‌ 
நிருக்த என்னருமணியே, பாண்டியராசன்‌ தந்த பொரு 
ளெல்லாவற்றையும்‌ உம்முடைய அலயக்துக்கும்‌ அடியா 
ர்களுக்குமாகச்‌ செலவழிக்கும்படி அருள்செய்‌ தீர்‌. இனி 
கான்‌ அரசனுக்கு எதைக்கொண்டு குதிரை வாங்கிக்‌ கொ 
டுப்பது! என்று விண்ணப்பஞ்செய்து வணங்கி இரரந்தார்‌. 
அவரெதிரே சிவபெருமான்‌ அசரீரிவாக்கால்‌ “குதிரையெ 
ல்லாம்‌ வருமென்று அரசனுக்கு ஓலை அனுப்புதி” என 
அருளிச்செய்‌ தார்‌.மாணிக்கவாசகசுவாமிகள்‌ அதுகேட்டு 
மிக மகிழ்க்து அப்படியே அரசனுக்குத்‌ திருமுகம்‌ எழுதி 
யனுப்பினார்‌. அந்தத்‌ தருமுகத்தெழுதிய பாசுரத்சைப்‌ 
பாண்டியராசன்‌, வாசிக்கக்‌ கேட்டு, அடங்காமகதிழ்ச்சிய 
னாய்க்‌, குதிரையின்‌ வரவை நோக்டியிருந்தான்‌. 
அன்றிரவு நித்திரைசெய்கின்ற மாணிக்கவாசகசுவா 
மிகளுடைய கனவிலே சிவபெருமானார்‌ குருந்த மாரீழலில்‌ 
வந்தாண்டருளிய அசாரியவேடங்காட்டி எழுந்தருளி 
வந்து: “பாண்டியனடைய மனசைக்‌ கவரத்தக்க குதி 
ரைகளை நாம்‌ கொண்டுவருகின்றோம்‌. ந இன்றைக்கு 
முன்னே செல்லுதி” என்று அருளிச்செய்தார்‌. உடனே 
மாணிக்கவாசகசுவாமிகள நித்திரைவிட்டெழுக்து, தேவர்‌ 
களுக்குக்‌ கனவிலும்‌ காண்டற்கரிய எம்பெருமானுடைய 
கருணைவடிவு ஈமக்குக்‌ கனவிலும்‌ நனவிலும்‌ எளிதாயி 
ற்றே! என நினைத்துக்கொண்டிருக்தார்‌. இருக்கச்‌ சூரி 
யோதயமாயிறறு, உடனே மாணிக்கவாசகசுவாமிகள்‌, 
திருப்பெருந்துறையில்‌ வீற்றிருக்கும்‌ சிவபெருமானுடைய 
பாதங்களை வணங்க, அவ்விடத்‌ தினின்‌ நும்‌ நீங்கி, மது 
ரையை அடைந்து, பாண்டியராசனிடத்திற்‌ சென்று தாம 
செய்யவேண்டிய முறையாக அவனுக்கு வழிபாடுசெய்‌ த, 
முன்னே கின்றார்‌. பாண்டியராசன்‌ அவர்‌ முகத்தை நோ 
க்கி, “எவ்வளவு பொன்கொண்டுபோய்‌ எவ்வளவு குதிரை 
வாங்கினீர?' என்று கேட்டான்‌. மாணிக்கவாசகசுவா 
மிகள்‌: “மகாராசாவே, நான்‌ குதிரை வாங்கும்படி கொ 


இருவாதவுடிகளுக்குபதேசித்தபடலம்‌, ௨௩௩ 


ண்டுபோன பொன்னுமளவில்லை, வாங்னெ குதிரைகளும 
ளவில்லை; அக்குதிமேரகள்‌ பின்னே வருகின்றன: கண்ட 
ருளுதி, இதனாலே “துரங்கபதி” என்னம்‌ பெயரைப்‌ பெ 
றுதி” என்றார்‌. பாண்டியன்‌ பலவரிசைகள்‌. செய்து 
அவரை மாளிகைக்கு அனுப்பினான்‌. மாணிக்கவாசகசு 
வாமிகள்‌, பொற்றாமரைவா வியிலே ஸ்நானஞ்செய் த, சித்‌ 
திவிநாயகரைத்‌ தொழுது, மீனாட்டியம்மையாரையும்‌, ௪௩ 
தரேசரையும்‌ வணங்கி, மனமொழிமெய்கள்‌ அ௮ன்புமய 
மாய்த்‌ “தலைவரே, அடியேனை அட்கொண்டருளிய அரு 
மணியே, வெள்ளியம்பலத்திலே திருகிருத்கஞ்செய்யும்‌ 
கடவுளே,முன்னே அரசன்‌ தந்த பொருள்களை யெல்லாம்‌ 
அடியேன்‌ வேண்டிக்கொண்டபடி. ஏற்றுக்கொண்டு, அடி 
மேனையும்‌ கொண்டுகொண்டீரே. அரசன்‌ முனிவுமுத 
மகிழும்படி குதிரைகள்‌ வருதல்‌ எங்ஙனம்‌?” என்று 
வேண்டிநின்றார்‌. அப்பொழுது பரமசிவனுடைய திருவா 
க்கானது “மெய்யன்புடையானே, அஞ்சற்க. நீ விரும்பி 
யபடி சூரியனுடைய தேரிற்‌ குதிரைபோலுங்‌ குதிரைக 
ளைக்‌ கொண்டு வருகின்றோம்‌,” என்று ஆகாயத்தில்‌ ௮௪ 
ரீரியாக எழுந்தது. மாணிக்கவாசகசுவாமிகள்‌, ௮துகே 
ட்டுப்‌, பரமசிவனுடைய கருணையைத்‌ துதித்துத்‌, தமது 
திருமாளிகைக்குச்‌ சென்றார்‌. 

திருவாதவூரரை அவர்‌ சுற்றத்தார்களும்‌ நட்பினரும்‌ 
முதலாயினார்‌ வந்து நெருங்கி, இடிமுழககம்போலப்‌ பல 
புத்திகளைச்‌ சொல்வார்கள்‌; “மந்திரியுததியோகம்‌ பூண்டு 
அரசர்கருமஞ்‌ செய்வது பிராமணர்களுக்குத்‌ தருமம 
ன்று, அரசர்களுக்குரிய மந்திரியாக விருந்தாலும்‌ அவர்க 
ளுக்கு இசைந்த காரியங்களைச்‌ செய்வதே தகுதி என்று 
மதுநூலில்‌ வல்லோர்‌ சொல்லுவார்கள்‌. அரசியலையும்‌ 
அமைச்சியல்பையும்‌ அறிந்த உம்போல்வார்கட்கு நாங்‌ 
கள்‌ சொல்வதென்ன!£ர்‌ செய்வதொன றும்‌ நன்றாயிருக்க 
வில்லை, இன்றைக்குக்‌ குதிரைகள்‌ வரும்‌ என்று பாண்டிய 
ராசனுக்கு வரையறுத்துச்‌ சொன்னீர்‌, ஐயே, நாளைக்கு 
அவ்வரசனுக்கு என்ன சொல்லவல்லீர்‌, நீர்‌ அரசனிட 


௨௩௪ நரிபரியாக்கெபடலம்‌., 


த்து நடந்துகொள்ளும்‌ விதத்தினலே உமது கிளைஞர்‌ ஈட்‌ 
பினர்‌ முதலாகிய எங்களைக்‌ காக்ககவோேண்டுமென்னுங்‌ குறி 
ப்பு உமக்கில்லப்போலும்‌. உம்முடைய செய்கை உமக்‌ 
கே மிக நன்றாயிருக்கன்றதுபோ லும்‌!” என்று கழறியுரை 
க்தார்கள்‌. அவற்றை மாணிக்கவாசகசுவாமிகள்‌ கேட்‌ 
டுச்‌, “சிவபெருமான்‌ அசாரியவேடங்‌ கொண்டுவர்து ஈம்‌ 
மை அடிமைக்‌ கொண்ட அன்றைக்கே சுற்றத்தையும்‌ 
அதுபற்றிவருர்‌ தொடர்களையும்‌ நீங்கனோம்‌; துன்பமும்‌ 
இன்பமுமற்றோம்‌; தேகாபிமானம்‌ தீர்ந்தோம்‌; இரவியத்‌ 
தை வெறுத்தோம்‌; கோபத்தையும்‌ செருக்கையும்‌ கெடுத்‌ 
தோம்‌; இருவினையையும்‌ நீங்கனோம்‌. எமக்குத்‌ தந்தை 
யும்‌, தாயும்‌, குருவும்‌, ஆசாரியரும்‌, சிவபெருமான்‌; பெ 
ண்டிர்‌ நிராசை; புதலவர்கள்‌ பலசீவராசிகள்‌; சுற்றம்‌ சிவ 
னடியார்‌; பகை ஏழுபிறவிகள்‌; ஊரிலெல்லாஞ்‌ சமைத்த 
சோறு ஈம்முடையகே ;பூவுலகமெல்லாம்‌ நமக்குப்படுக்கை ; 
தைத்த கோவணம்‌ நாம்‌ தரிக்கும்‌ வஸ்திரம்‌; நமக்குச்‌ சந்‌ 
தனம்‌ விபூதி; ஆபரணம்‌ உருத்திராக்கம்‌; நாம்‌ இன்றை 
க்கே இறக்கினும்‌ இறக்குக; என்றும்‌ இருக்கினும்‌ இருக்‌ 
குக; அரசன்‌ நம்மைச்‌ தண்டிக்கினும்‌ தண்டிக்குக; அவன்‌ 
உடனே ஈம்மை மதிழ்விக்கினும்‌ ம௫ழ்விச்குக; நாம்‌ சுவர்‌ 
க்கத்திற்‌ ॥றப்படையினும்‌ அடைக; கொடிய ௮க்சினிம௰௰ 
மாகிய நாகம்‌ சேரினும்‌ சேர்க; பரமசிவனை மறக்கமாட்‌. 
டோம்‌. பிராரத்த வினைப்பயன்‌ அனுபவிக்கவேண்டி வந 
தால்‌ அதைத்‌ தவிர்க்கவல்லவர்‌ யாவர்‌?” என்று சுற்றத்‌ 
தார்‌ முதலாயினார்‌ சொல்லை மறுத்‌ து,மாளிகையிலிருந்தார்‌. 
திநச் சிற்றம்பலம்‌. 
கடட டை 
ஜம்பத்தொன்பதாவது 
நரிபரியாக்கியபடலம்‌, 
ணு TEA TE 
மாணிக்கவாசகசுவாமிகளைப்‌ பாண்டியராசன்‌ மற்‌ 


றைநாளழைத்து; “இன்னு குதிரைகள்‌ வர்திலபோலும்‌'" 


நரிபரியாக்கியபடலம்‌. ௨௩ 


என்று விசாரித்தான்‌. அவர்‌, “(இன்றுமுதல்‌ மூன்று நாளை 
க்குள்‌ குதிரைகள்‌ அர்துவிடும்‌. அவைகளநிற்றற்கு வேறு 
அகன்ற பந்திகளை அமைப்பிக்க; அவைகளுக்குத்‌ தண்‌ 
ணீரூட்ட வேறு தடாகங்களை த்‌ தோண்டுவிக்க; ககரத்து 
மாடங்களெல்லாம்‌ அலங்கரிப்பிக்க'” என்றார்‌. அரசனு 
டைய ஏவலர்கள்‌ அவவண்ணம்‌ செய்தார்கள்‌. இப்படி 
யிருக்க, மாணிக்கவாசகசுவாமிகள்‌ குதிரைவரும்‌ என்று 
வரையறுத்துக்‌ கூறிய மூன்று நாளுங்‌ கழிந்தன, பாண்‌ 
டியன மற்றைகாள்‌ “இன்னும்‌ குதிரைகள்‌ வரக்கண்டி 
லம்‌” என்று மாணிக்கவாசகசுவாமிகளை அழைப்பித்துக்‌ 
கண்டஞ்‌ செய்பவனொத்துச்‌ சீறி, “இவன்‌ குதிரை வாங்‌ 
தினதென்னை! அவை வருவது என்றைக்கு?” என்று 
கூறித்‌, தன்னெதிர்கின்ற சிலதறுகண்ணர்களை நோக்கி; 
இந்தக்‌ கள்வனைக்‌ கொண்டுபோய்த்‌ தண்டஞ்‌ செய்து 
நமது பொன்‌ முழுதையும்‌ அறவிடுங்கள்‌ " எனக்‌ கட்டளை 
யிட்டான்‌. பாண்டியனுடைய கோப மிகுதியைக்‌ கண்ட 
தண்டலாளர்கள்‌ அவனெதிர்‌ நிலலாது அஞ்சி உடனே 
திருவாதவூரடிகளைப்‌ பாசம்போலச்‌ தொடர்ந்து பற்றிக்‌ 
கொண்டு சென்று, “இனிப்‌ பொன்னுக்கு வகையேது! 
சொல்லும்‌.” என்று எதிர்த்துச்‌ சீறி, அவர்மேற்‌ கல்லேற 
றினாரகள்‌, தமது மெய்யன்பர்களுடைய பாரங்களையெல்‌ 
லாக்‌ தாங்குவாராகிய சிவபெருமான்‌ அவர்மேலேற்றிய 
பாரம்‌ முழுதையும்‌ தாங்கியருளினார்‌. கல்லின்‌ பாரந்தெரி 
யாது பரமசிவனுடைய திருவடி நீழலில்‌ நின்ற இருவாத 
வாடிகளுடைய நிலைமையைத்‌ தண்டலாளர்கள நோக்கி, 
“இது மாயம்‌ போலும்‌” என்று மிகுந்த கோபங்கொ 
ண்டு, அவருடைய கரங்களிலும்‌ பாதங்களிலும்‌ கட்டியை 
மாட்டி நெரித்தார்கள்‌. அவர்‌ இக்கொடுக்‌ தொழிலுக்‌ 
கும்‌ அஞ்சாது பரமசிவனுடைய திருவடிகளைத்‌ தியானி 
க்துக்கொண்டிருக்தார்‌. அப்பொழுது சூரியன்‌ அஸ்தம 
யனமாயிறறு. 

அன்றிரவு, தண்டலாளர்கள்‌ அவரை இருண்மயமா 


திய சிறைச்சாலையிலேவிடுத்து விலங்குமாட்டி, மிக்க துய 


௨௩௬ நரிபரியாக்யெப்டலம்‌, 


ரஞ்‌ செய்தார்கள்‌. அவர்‌, பரமசிவனுடைய திருவடிப்‌ 
புணையைத்‌ துணையாகக்‌ கொண்டு ௮ம்‌ தயர்க்கடலைக்‌ கட 
நீது,வைகறையிலே அடியார்கள்‌ சுந்தரேசையும்‌ மீனாக்ஷி 
யம்மையாமையும்‌ திருப்பள்ளியெழுச்சி செய்து வழிபடும்‌ 
அர்ப்பையும்‌ சங்கொலியையும்‌ வேதகோஷத்தையும்‌ கே 
ட்டிருந்தார்‌. இப்படியிருக்கச்‌ சூரியோதயமாயிறறு. 


திருவாதவூரர்‌; சுந்தசேசர்‌ வீற்றிருக்கும்‌ ஆலயத்தின்‌ 
சிகரத்தை நோக்கிக்‌ கைகளைச்‌ சரரின்மேற்‌ குவித்து 
அவரைத்‌ தோத்‌இரஞ்‌ செய்வாராயினார்‌:-- 


எந்தாயனை த்துலகுமீன்றாயெத்தேவர்க்குச்‌ 
தந்தாய்செழுங்குவளை த்தா ராய்பெரும்‌ துறையில்‌ 
வர்தாப்மதுரைத்திருவாலவாயுறையுஞ்‌ 
சிர்தாமணியேசரிறியேற்கிரங்காயோ, 


மூவாமுதலாய்மு துமறையாயம்மறையுர்‌ 
தாவாதசோதித்தனிஞானபூரணமாய்த்‌ 
சேவாதிசேவாய்த்திருவாலவாயுறையு 
மாவார்கொடியாயடியேற்டுரங்காயோ. 


முன்னாமுதுபொருட்குமுனனாமுதுபொருளாய்ப்‌ 
பின்னாமபுதுமைக்கும்பின்னாகும்பேரொளியாய்ச்‌ 
தென்னாமதுரைத்திருவாலவாயுறையு 
மென்னாபகனேயெளியேற்ரெங்காயோ. 


பாண்ணாப்ப்புனலாய்க்கனலாய்வளியாகி 
விண்ணாயிருசுடராயித்தனையும்வேருடுப்‌ 
பண்ணாயமிசையாய்ப்பனுவலாயெங்கண்ணுங்‌ 
கண்ணானாயென்னுறுகண்காணாவாறென்கொல்லோ. 
பொங்குஞ்சினமடங்கல்போன்றுருத்துவெங்கூற்ற 
மங்கும்புரியாவருந் அன்பத்தாம்ர்‌ துநான்‌ 
மங்கும்படியறிர்தும்வந்தஞ்சலென கலையா 
லெங்குஞ்செவியுடையாய்கேளாயோவென னையே, 


பூட்டியருட்பாசமிருபாதம்பொறித்‌ தடலிற்‌ 
கூட்டியடியாருளகப்படுத்தாட்கொண்டருமை 
காட்டியவோவினறெனனைக்கைவிட்டாய்வெய்யரெனை 
யாட்டியொலுக்குமிடத்தாரேன்‌அகொள்வாரே. 


நரிபரியாக்யெபடலம்‌, ௨.௩௭ 


ஊராருனைச்சிரிப்பகோராயென்றுன்னடிமைக்‌ 
காராயடியேன நர்வேனஃததிர்‌.தும்‌ 
வாராயரசன றமரிழைக்கும்வன கண்ணோய்‌ 
பாராயுனறன்மையிஅவோபரமேட்டி. 


இவ்வாறு இரங்குகன்ற திருவாதவூரருடைய அழு 
கையொலி, குழந்தைகளுடைய அழுகையொலி தாயர்‌ 
செவியிற்‌ புகுக்ததுபோலத்‌ தமது இருச்செவியில்‌ நுழை 
தலும்‌; சிவபெருமான்‌, அவருடைய சிறையை நீக்கத்‌ 
திருவுள ங்கொண்டு, திருநந்திதேவர்‌ முதலிய கணநாதர்‌ 
களை அழைத்து, “ஆவணிமாசத்து மூலாக்த்திரம்‌ வந்து 
விட்டது. நாம்‌ முற்பட்டு இன்றைக்குப்‌ பாண்டியன்‌ கோ 
பங்‌ கொள்ளாமுன்‌ குதிரைகள்‌ கொண்டுபோய்க்‌ கொடு 
த்தல்வேண்டும்‌. காட்டிலிருக்கும்‌ நரிகளைக்‌ குதிரைகளா 
க்கி நீங்களெல்லீரும்‌ குதிரைச்சேவகர்களாய்‌ அவைக 
ளின்‌ மீது ஏறிக்கொண்டு முன செல்லுங்கள்‌. நாமும்‌ 
அவ்வாறு குதிரைச்‌ சேவகராய்‌ வருகின்றோம்‌” என்று 
அருளிச்செய்தார்‌. அக்கட்டளையின்படி கணகாதர்கள்‌ 
ஈரிகளைக்‌ குதிரைகளாக்கித்‌ தாம்‌ குதிரைப்பாகர்களாய்‌ 
அவைகளில்‌ ஏறி மேற்றிசையை நோக்கிச்‌ சென்றார்கள்‌. 
சோமசுந்தர்க்கடவுளானவர்‌, வீரக்கபூலையணீர்து, வாட்‌ 
படையை ஏந்திச்‌, சாய்ந்த கொண்டையும்‌ திருமுடிச்சாத்‌ 
தும்‌ கண்டிகையும்‌ வாகுவலயமும்‌ குண்டலமும்‌ வீபூதி 
யைத்‌ திரிபுண்டரமாக அணிந்த நெற்றியும்‌ வெண்பட்டும்‌ 
ஆயெ இவைகள்‌ அடியார்‌ நெஞ்சை அகலாமல்‌ அழகெறி 
ப்பத்‌, தருமார்த்தகாமமோக்ஷம்‌ என்கின்ற நானகு கால்‌ 
களையும்‌, ஞானகாண்டம்‌ கருமகாண்டமென்‌ இன்‌ ற செவி 
களையும்‌, பரஞானம்‌ அபரஞானமாதிய கண்களையும்‌, விதி 
யாகிய முகத்தையும்‌, விலக்காதிய வாலையும்‌, அகமங்க 
ளாகிய புறவணிகளையும்‌, மந்திரக்களாகிய சதங்கை மணி 
மாலைகளையும்‌, சந்திர சூரியர்களாகிய அங்கவடியையும்‌, 
பிரணவமாகிய கடிவாள த்தையும்‌, உபகிடதமாகிய கலனை 
யையும்‌ கொண்ட வேதமாகிய குதிரையின்மேற்கொண்டு, 
வெண்சாமரம்‌ வீசவும்‌ வெண்கொற்றக்குடை நிழறறவும 


௨.௧ 


௨௩௮ ஈரிபரியாக்கெயபடலம்‌, 


வாத்தியங்கள்‌ ஒலிக்கவும்‌ அந்த வீரர்களுக்கு ஈ$வே செ 
ன்றருளினார்‌. நினைத்தமாத்திரத்திலே வேண்டியவடிவங்‌ 
கொள்பவராகிய பரமசிவனானவர்‌ கண்ட ஆடவர்களும்‌ 
பெண்களும்‌ பலவாறு வியந்துபேச, இந்திரசாலவித்தை 
காட்டுவாரைப்‌ போல, இங்கனம்‌ குதிரைவீரராக வந்த, 
உலகை மயக்கி, வாத்திய வொலியும்‌ குதிரைகளினொலி 
யும்‌ வீரர்களினாவாரமும்‌ தஇிசைகளைச்‌ செவிடாக்க, 
மதுரை நகர்க்கு அரைக்காத தூரத்தில்‌ வந்தார்‌. குதிரை 
களின்‌ வரவைக்‌ கண்டவர்கள்‌ முகமலர்ந்து விரைந்து 
சிறைச்சாலையிலிருக்கின்ற திருவாதவூரிடத்திற்‌ சென்று, 
“அர சந்தியிற்றவறாத மந்திரித்தலைவரே, குதிரை வெள்ள 
ங்களெல்லாம்‌ எழுகடல்போல வருநின்‌ றன. அவைகள்‌ 
இப்பொழுது கோபுரவாயிலில்‌ வந்துவிடும்‌. இதனை விரை 
ந்து பாண்டியராசனுக்குச்‌ சொல்லும்‌” என்றார்கள்‌. இரு 
வாதவூரர்‌ பாண்டியனை அடைந்து, “மகாராஜாவே, குதி 
ரைகள்‌ வருகின்றன.” என்றார்‌. அதைக்கேட்ட பாண்டி 
யன்‌, உடம்பு பூரிக்க மகிழ்சிறந்து, மிகுந்த விலைபெற்ற 
முத்தாரங்களையும்‌ பீதாம்பரங்களையுங்‌ கொடுத்துத்‌, தரு 
வாதவூாரை மகிழ்வித்து, அரியணையினின்‌ நிழிர்‌ து, அமை 
ச்சர்மு தலாயினார்‌ சூழக்‌ கோபு ரவாயிலில்‌ வந்து, குதிரை 
யின்வரவை எதிர்கொள்வானாய்‌, அங்குள்ள ஓர்‌ மாடத்‌ 
திலே சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்தான்‌. 

சோமச்தரக்கடவுள்‌ தமத தருவிளையாடலைக்‌ காட்‌ 
டும்படி. இருவுளங்கொண்டு குதிரைகளின்‌ வரவைச்‌ ஈறி 
அதாழ்த்தார்‌. பாண்டியன்‌ குதிரைகளைக்‌ காணாமையால்‌ 
மனம்‌ வெள்கி, :ஈமது மந்திரிசொல்லியது பொய்‌,” 
என்று எண்ணிக்‌ கோபங்கொண்டு, “திருவாதவூரரைத்‌ 
தண்டியுங்கள்‌”? என்னும்‌ குறிப்போடு தண்டலாளர்களைப்‌ 
பார்த்தான்‌. அவர்கள்‌ அரசன்‌ குறிப்பின்படியே திருவா 
தவூரரைக்‌ கொண்டுபோய்‌ அஞ்சாது ஒறுத்தார்கள்‌. மகா 
ஞானியாகிய திருவா சவூரர்‌ சோமசுக்தரக்கடவுளைத்‌ தியா 
வித்துத்‌ து.திப்பாராயினார்‌:-- 


நரிபரியாக்கயெபடலம்‌, ௨௩௯ 


பூவார்முளரிப்புத்தேளறியாநெறிதந்தாய்‌ 
பாவார்தென்சொதபனுவன்‌ மாலைப்பணிசொண்டாய்‌ 
கேவாதேவாக்கரசேரிறியேனுற தன ப 
மாவாவெனனாவஞ்சேலென்னாயறனேயோ. 
நெஞ்சேயுரையேசெயலேயெல்லாநினவெனறாய்‌ 
வஞ்சேபோலுமஃதேலின்‌ அவாராயோ 
பஞ்சேரடியாளபாகாகூடற்டரமேட்டி 
யஞூசேலென்னாவிதவோவருளுக்கழகையா. 
காவிதேருங்கண்டாகாயிற்கடையான 
பாவியேனைப்பொருளாக்கொண்டென்பணிகொண்டா 
யாவியோடிவ்வுட.லுநினதேயன றோவின்‌ 
நறேவிவாளாதிருந்தால்யாரெனனுடையானே. 


இவ்வாறிரங்கும்‌ திருவாதவூரர்‌, தமது செவிகளில்‌ 
தழைக்க பலவகை வாத்தியங்களின்‌ ஒலியினா லும்‌, குளம்‌ 
பினின்றெழுக்த துகட்படலத்தினாலும்‌ குதிரைகளின்‌ வர 
வை அறிந்தார்‌. பாண்டியனும்‌ குதிரைகளின்‌ வரவை அதி 
ந்து, வாதவூரசை அழைத்து, மிகுந்த அன்புவைத்‌ ௮, 
“நமது கருமங்களை உம்மைப்போல வகித்து ஈடத்தவல்‌ 
ஐவர்‌ யரவர்‌!'' என்று கூறி, அடங்காத மடழ்வினஞய்‌, 
அவரோடு அளவளாவி யிருந்தான்‌. அப்போது இளஞ்சூ 
ரியர்‌ போன்ற சிறந்த தோற்றத்சையுடைய பாகர்களோடு 
குதிரைகள்‌ வந்தன. தன்முன்னோர்களும்‌ கண்டறியாத 
அழகும்‌ வேகமுமுடைய குதிரைகளைப்‌ பாண்டியன்‌ பார்‌ 
த்து, ““ஆயிரங்கண்களைப்‌ பெற்றாலும்‌ இவைகளைப்‌ பார்க்க 
முடியாது” என்னும்‌ குறிப்போடு சந்தோஷத்தால்‌ விழுங்‌ 
கப்பட்டு, அழயெ குதிரையின்‌ மேல்‌ இவர்ந்து வந்த குதி 
ரை வீரரை வியந்து, இருவாசவூரரை நோக்கி, “இவருள்‌ 
ளே தலைவர்‌ யாவர்‌ என்று வினவினான்‌. அவர்‌ “அரச 
னே, நான்‌ அதனை அறியேன்‌.” என்றார்‌. அப்பொழுது சுக்‌ 
தரேச ராகிய குதிரைவீரர்‌, ௮ங்கவடியின்மீது வைத்த திரு 
வடிகள அசையக்‌, கடிவாளத்தைப்‌ பிடித்து, வேதமாகிய 
குதிரையைப்‌ பாண்டியனெ திரே டத்திக்கொண்டுவ௩்‌ து; 
“தஅுரசனே, எல்கள்‌ குதிரையேற்றத்தைச்‌ சிறிது காண்‌," 


உ௱௦ நரிபரியாக்யெபடலம்‌. 


என்று சொல்லி, அரசன்‌ முதலாயினார்‌ காணும்படி ஐங்க 
தியும்‌ பதினெண்வகைச்‌ சாரியும்‌ முதீலாயெ விகற்பங்கள்‌ 
தோன்றச்‌ செலுத்திக்‌ காட்டியருளினார்‌. கணாதிபர்களா 
யெ குதிரைவீரர்களும்‌ தாம்‌ ஏறிவந்த குதிரைகளை நச்‌ 
இக்‌ காட்டினார்கள்‌, பாண்டியன்‌ அவர்களை ரோக்கி உங்‌ 
களூளளே தலைமையானவர்‌ யாவர்‌." என்றான்‌. அவர்கள்‌ 
சு்தரேசராகிய குதிரைவீரரைச்‌ சுட்டி “இவர்‌' என்றார்‌ 
கள்‌. அப்பொழுது, அக்குதிரைவீரராகய கடவுள்‌, வேத 
மாகிய குதிரையை நடத்திக்கொண்டு பாண்டியனெ தரே 
வருதலும்‌, அவன்‌ அக்கடவுளுடைய கிருபாரோக்கத்‌ 
தைப்‌ பெற்று, மனமயங்கித்‌, தன்னை மறந்து, இருக்கைவி 
ட்டெழுர்து, கைகளைச்‌ சிரரின்மேற்‌ குவித்துக்‌ கொண்டு 
நின்றான்‌. பின்பு சிவபெருமானுடைய ஆணையினாலே 
மறைப்புண்ட அறிவு தன்‌ உள்ளத்திலே தோன்ற: “இன்‌ 
றைக்கு ஒரு குதிரைவீரனை காம்‌ கண்டெழுக்து கைகுவித்‌ 
தீஞ்சலி செய்து நின்றது என்ன காரணம்‌!” என்று வெட்‌ 
கித்துச்‌ திரும்ப ஆசனத்திலிருத்தற்கு காணி நின்றான்‌. 
நிற்கின்ற பாண்டியராசனுடைய முகத்தைக்‌ குதிரை 
வீரராயெ கடவுள்‌ பார்த்து, “அரசனே! உனது மந்திரி 
யானவர்‌ உன்‌ பொருளெல்லாற்‌ கொண்டுவந்து நமக்கும்‌ 
நம்மவர்களுக்கும்‌ மிகவும்‌ கொடுத்தார்‌. ஆதலாலே, மனி 
தீர்களுக்குக்‌ கிடைத்தற்‌ கரியனவும்‌, விலை மதித்தற்‌ கரிய 
னவும்‌, இலக்கணக்‌ குறைவுபாடில்லாதனவும்‌ ஆயெ ஈல்ல 
குதிரைகள்‌ உனக்கு வந்தன. இக்குதிரைகளை இன்றை 
க்கு ரீ என்னிடத்திருந்து கயிறுமாறி வாங்குந்தன்மையால்‌ 
உன்னுடையனவாம்‌. அவை காளைக்கு என்னவாயிருந்த 
வேனும்‌ எனக்கு முனக்கும்‌ அதைக்குறித்து ஒரு கரும 
முமில்ல்‌, குதிரை வாணிகத்தின்‌ வழக்கம்‌ இது” என்றார்‌. 
அப்பொழுது பாண்டியராசனும்‌ மனம$ழ்்து அதற்குட 
ன்பட்டு: “எமது முதன்‌ மந்திரியாராயெ திருவாதவூரர்‌ 
ஒப்பில்லாதவராய்‌ உம்மிடத்திற்‌ கொண்ட நண்‌ பினலே 
மிகுந்த துப்புரவுடையரானார்‌.”” என்று மிகவும்‌ புகழ்ந்து 


தரிபரியாக்கியபடலம்‌, ௨௪௧ 


மைத்தான்‌. குதிரைவீரராய்‌ வந்த கடவுள்‌, குதிரைகளைக்‌ 
கயிறுமாறிக்‌ கொடுத்தற்கு முன்னே, அவைகளின்‌ சாதி 
பேதங்கள்‌ இன்ன இன்ன என்றும்‌,அவைகள்‌ எட்டு வய 
இன எனறும்‌, நல்லிலக்கணமெல்லாம்‌ ஒருங்கமைர்த இந்‌ 
தம்‌ குதிரைகள்‌ உனக்குத்‌ தகுந்தன என்றும்‌ சொல்லிக்‌, 
குதிரைவீரர்களுடைய முகத்தைப்‌ பார்க்க, அக்குலிப்‌ 
பினை அறிந்த வீரர்கள்‌ தாம்‌ ஏறிவந்த குதிரைகளெல்லா 
வற்றையும்‌ அதிகவேகமாகச்‌ செலுத்திக்‌ காட்டினார்கள்‌. 
பாண்டியன்‌ கண்டு வியந்து, ஆப்தர்களாய்த்‌ தன்‌ அருடி 
லிருந்த அமைச்சர்களைப்‌ பார்த்துத்‌ தலையை அசைத்து, 
நகைமுகத்தனாப்‌ மகிழ்ந்தான்‌. கடவுள்‌, பாண்டியராச 
னும்‌ அரநகரவாடிகள்‌ முதலாயினாரும்‌ கண்டு மகிழும்படி, 
தமது குதிரையைச்‌ செலுத்திக்காட்டிப்‌, பாண்டியனெதி 
ரேவந்து, குதிரையினின்‌ திழிந்து பிறப்பிடம்‌ நிறம்‌ சுழி 
முதலியவைகளை எடுத்துச்‌ சொல்லி: “அரசனே! அரசர்‌ 
கள இககுதிரைகளைப்‌ பூசைசெய்து வணங்கிக்‌ கயிறுமா 
றுவர்‌.” என்று அருளிச்செய்தார்‌. அதுகேட்ட பாண்டி. 
யன்‌, அக்குதிரைகளுக்கு மணிமாலை முதலியன அணிவித்‌ 
துச்‌, சந்தனம்‌ புஷ்பம்‌ தூபதீபங்களால்‌ அருச்சித்து 
வணங்கி எதிர்நிற்பக்‌, குதிரைவீரராகிய கடவுள்‌, திருவா 
லவாயுடையாரைநொக்கிக்‌ கைகணச சிரமேந்குவித்து, 
“வாழ்க என்று வாழ்த்தித்‌, தாமேறிவந்த வேதமாகிய 
குதிரையைத்தவிர மற்றைக்‌ குதிரைகளெல்லாவற்றையும்‌ 
கயிறுமாறிப்‌ பாண்டியன்‌ கையிற்‌ கொடுத்தார்‌. அவன பாக 
ர்கள்‌ கையிற்‌ கொடுக்க, அவர்கள்‌ அவைகளை வாயுவும்‌ 
கட லும்போலக்‌ கொண்டுபோய்ப்‌ பந்தியிற்‌ சேர்த்தார்கள்‌. 

குதிரைவீரராதிய கடவுளுக்குப்‌ பாண்டியராசன்‌ வெ 
ண்பட்டை வரிசையாகக்‌ கொடுத்தான்‌. அவர்‌ குதிரையி 
னின்‌ றிறம்கி, அதனை யேற்றுத்‌ திருமுடியின்மீது தரித்தரு 
ளினார்‌. அதுகண்ட குதிரைவீரர்களாதிய கணநாதர்கள 
“இந்த ஆடையை நமது கடவுள்‌ குதிரையினின்‌ நிழி௩து 
நின்றேற்றுத்‌ இருமுடி.மேலணிவதென்‌! இங்கனஞ்‌ செய்‌ 


௨௪௨ பரிகரியாக்கியபடலம்‌, 


யாதொழியில்‌ இவர்‌ திருக்கரத்திலேந்திய ஓட்டையும்‌ 
இகம்பரத்தையும்‌ சாப்பாபரணத்தை(ும்‌ பாண்டியராசன்‌ 
கவர்க்து கொள்வானோ?”” ஏன்று ஒருவரை யொருவர்‌ தம்‌ 
முள்வினவி வெகுண்டு பேசினார்கள்‌. பாண்டியராசன்‌, 
குதிரைவீரர்‌ எல்லார்க்கும்‌ பட்டாடைகள்‌ கொடுத்தான்‌, 
அவைகளைச்‌ வெபெருமானாகிய குதிரைவீரர்‌ வாங்கக்‌ 
கொண்டு வேதமாகிய குதிரையோடு மறைந்தருளினார்‌. 
ஈரிகளாகிய குதிரைகளில்‌ வந்த கணநாதர்களாயெ குதி 
ரைவீரர்களும்‌ அவரோடுடன்மறைக்தார்கள்‌. பாண்டிய 
ராசன்‌, தனக்கிருமைக்குஈ்‌ துணையாகிய திருவாதவூரடி.க 
ரூக்கு, அருமையாகிய வரிசைகளைச்‌ செய்து, அவரைத்‌ 
இருமாளிகைக்குச்‌ செல்ல விடுத்து, உச்சிப்பொழுதில்‌ 
அங்கு நின்று மெழுக்து தன்கோயிலையடைந்தான்‌. மற்றை 
மந்திரிமார்களும்‌ ஈகரவாசிகளும்‌ தத்தம்‌ மனை புகுந்தார்‌ 
கள்‌. குதிரைவீரராய்‌ வந்த சுந்தரேசப்பெருமானும்‌ கோயி 
லையடைந்து தம்முடைய தஇருவிளையாடல்களையெல்லாம்‌ 
மீனக்ஷியம்மையார்க்குச்‌ சொல்லி வீற்றிருந்தருளினார்‌. 
திர ச்சிற்றம்பலம்‌. 


அறுபதாவது 
பரிநரியாக்கியபடலம்‌, 
கலை ஆவலை 

பாண்டியராசன்‌ தந்த வரிசைகளோடு தமது திருமா 
ளிகையிற்‌ புகுந்த திருவாதவூர்‌, சுற்றத்தார்‌ முதலாயிஞர்‌ 
வந்து வினவ, அவரவர்க்கிசைய உபசாரவார்த்தையும்‌ 
மகிழ்ச்சியும்‌ வழம்கி, அவர்களை விடுத்துத்‌, ““திருவாலவா 
யுடையார்‌ காமன்‌. றிரர்தவண்ணமே குதிரை வாங்கும்படி. 
நாம்‌ கொண்டு சென்ற இரவியங்களையெல்லாம்‌ தம்மு 
டைய அடியார்களும்‌ தாமுங்‌ கைக்கொண்டு, எம்மையும்‌ 
பணிகொண்டு, பிறவித்தன்பத்தை யொழித்தருளினார்‌. 
அதுவன்றி, பாண்டியராசனுடைய மனத்தக்கிசைய நல்ல 
குதிரைகளைச்‌ செலுத்தி நமக்கினிக்‌ க வலையில்லையா ம்படி. 
செய்தருளினார்‌, இனிப்‌ பீரபஞ்சத்தை வெல்லும்‌ வண்‌ 


பரிகரியாக்கியபடலம்‌, ௨௪௩ 


ணம்‌ தம்முடைய சிவானக்கானுபவத்திலிடைவிடா திரு 
க்குமீபடி நம்மைச்‌* செய்தருளவும்‌ வேண்டும்‌.” என்று 
அப்பேராசை தலைக்கொள்ள இகபரவாசை ிறிதுமின்‌ நிச்‌ 
கோமசுந்தரக்கடவுளுடைய திருவடிகளின்‌ தியானமரு 
வுணர்வோடு ஓர்‌ தனியிடத்திலே வீற்றிருந்தருளினார்‌. இப்‌ 
படி.யிருக்கச்‌ சூரியன்‌ அஸ்தமயன மாயிற்று. அனறு அர்த்‌ 
தராத்திரியில்‌, சிவபெருமானுடைய திருவிளையாட்டால்‌ 
குதிரைகளாய்‌ வந்த நரிகள, தங்கள்‌ சுயவடிவங்கொண்டு, 
“சங்கனோசை பிணப்பறையோசை பெண்கள்‌ அழுகுரல்‌ 
அவர்கள்‌ மார்பிலடிக்கும்‌ ஓசை ஆகிய இவைகளை நாம்‌ 
என்றும்‌ மகிழ்வோடு கேட்போம்‌. இன்று பகலெல்லாம்‌ 
குதிரைகளாய்‌ மனிதரைச்‌ சுமந்து கட்டுண்டு சவுக்கடி 
பட்டு வருத்தமுத்றோம்‌. இப்பொழுது ஈப் முடைய ஈல்ல 
விதிவசத்தாற்‌ சுயவடிவைப்‌ பெற்றுக்கொண்டோம்‌. நாம்‌ 
காட்டிற்‌ சஞ்சரித்த காண்முதலிந்தக்‌ கடுந்துன்பத்தை 
ஒருகாலத்து மதிர்ததிலலை, கட்டிய சங்கிலித்‌ தழும்பும்‌ 
சவுக்கடித்‌ தழும்பும்‌ ஈம்முடலைவிட்டு இன்னும்‌ போகவி 
ல்லை. இன்றிரா விடியுமுன்‌ நாம்‌ ஒடிவிடுவதே கருமம்‌.மன 
சார நாட்‌ இன்பதற்கு நத்தை ஞொண்டு முதலிய ஊன்கள்‌ 
இங்கிலலை. இனிப்‌ புதிதாகக்‌ கொள்ளுப்பயறு புற்களைத்‌ 
தின்னுதல்‌ ஈமக்கடாது. அரசன்‌ காவலாளரும்‌ ஈகரிலுள்‌ 
ளாரும்‌ ஈம்மைக்‌ காணில்‌ அடித்து வருத்துவர்‌, ஆதலால்‌ 
இன றிரவு விடியுமுன்‌ கட்டை அறுத்துக்கொண்டோடிப்‌ 
போவதே சூழ்ச்சி என்று ஒருங்கே கூடிப்‌ பேரி, கொ 
ளளு முதலியவைகளை வெறுத்து, நத்தை முதலிய ஊன்‌ 
களை விரும்பிச்‌, சங்கிலித்தொடர்களை முறித்துக்‌, காலிற்‌ 
கட்டிய கயிறறேடு முளைகளைப்பறித்து, ஊளையிட்டுத்‌ 
தப்பியோடும்‌ வழியைப்‌ பார்த்துப்‌, பந்தியினின்‌ற குதிரை 
களைத்‌ தாவிக்கடித்து, அவைகளைப்‌ பலவாறு ஊறு செய்‌ 
வனவாயின, குதிரைப்பந்தி காக்கும்‌ வீரர்கள்‌ ஊளையோ 
சைகேட்டு உறக்க நீங்கி யெழுந்து, ௮ர்கரிகள்‌ அங்குகி 
ன்ற குதிரையின்‌ குடர்களைப்‌ பறித்தண்பது கண்டார்‌ 
கள்‌. காணுதலும்‌ வலியுடைய சிலநரி பதிலைத்‌ சாண்டியோ 


௨௪௫ பரிஈரியாககியபடலம்‌, 


டின. சில சாளரவழியாயும்‌ சுருங்கைவழியாயும்‌ நூழில்‌' 
வழியாயும்‌ ஓடின. முடமும்‌ மூப்பும்‌: குருடும்‌ சோயுமு 
டைய நரிகள்‌ ஓடுமிடங்‌ காணாமையாற்‌ பந்தியில்‌ ஏங்கிக்‌ 
தஇிடந்தன. வேறு சில நரிகள்‌ கட்டி வெருட்ட்வோரைக்‌ 
கடித்துத்‌ சட்டியோடுவனவும்‌, காற்தழ்ப்‌ பதுங்கியோடு 
வனவும்‌, குட்டியை யணைத்துக்கொண்டு மதிலால்‌ குதித்‌ 
தோடுவனவுமாயின. இங்கனம்‌ அரசமாளிகையைக்‌ கட 
நீதப்புறப்பட்ட நரிகளெல்லாம்‌ அந்ககரையடுத்த சோலை 
முதலிய பல இடங்களினும்‌ நெருங்கி ஊளையிட்டுத்‌ தரி 
தன, நரியோசை எங்கும்‌ மிகுதலால்‌ அர்ககரவாரிகளும்‌ 
கண்விழித்தார்கள்‌, காய்‌ முதலிய விலங்குகளும்‌ மயின்‌ 
முதலிய பக்ஷிகளும்‌ விழித்தன. அந்நரிகள்‌, பரி மிகுதி 
யால்‌ அடுக்களை களிற்புகுக்து, கருங்கலங்களை யுருட்டு 
வனவும்‌, அங்குள்ள உணவுகளைத்‌ தின்பனவும்‌, குட்டிக 
ரூண்ணக்‌ கொடுப்பனவும்‌, களி முதலிய பக்ஷிகளையும்‌ 
ஆடு முதலிய விலங்குகளையும்‌ வதைப்பனவும்‌, தம்மைத்‌ 
தொடர்ந்த காய்களைக்‌ கொல்வனவும்‌, வீரர்களைக்‌ கடிப்ப 
னவுமாய்‌, ௮அம்ககரியெங்குர்‌ திரிந்து, புலரிக்காலத்தில்‌ ௩௧ 
ர்க்கதவங்கடிறத்தலும்‌, அவவாயில்களால்‌ விரைந்து காட்‌ 
டிலோடிப்போயின. விடியற்காலத்திலே குதிரைப்பந்தியா 
ளர்கள்‌ “இதனை என்னவென்று ஈம்மரசனுக்குச்‌ சொல்‌ 
வோம்‌” என அச்சங்கொண்டு, விரைந்தெழுந்து போய்ப்‌, 
பாண்டியராசனுடைய அரரிருக்கையையடைகர்‌ தஅ,அவனை 
வணங்கி, உடனடுங்க ஒதுங்கி நின்று, “மகாராசாவே, 
மிகுந்த வேகமும்‌ அழகுமுடையனவாய்‌ நேற்று வந்த குதி 
ரைகளெல்லாம்‌ நரிகளாய்ப்‌ பகதயில்‌ முன்‌ நின்‌ ற குதிரை 
களை ஊறுபடுத்திக்‌ காட்டிலோடின.”” என்றார்கள்‌. இச்‌ 
சொல்‌ அரசன்‌ செவியிற்‌ புகுதலும்‌ அரசன்‌ கண்கள்‌ சிவ 
ந்து தீப்பொறி சிந்தக்‌ கோபாவேசத்தனானான்‌. அதுக 
ண்டு அங்கிருந்த மந்திரிமார்கள்‌ பயந்தொ தங்கினர்‌. முத 
டை குதிரைகளைக்‌ கண்டு பெருமகிழ்வடைந்த பாண்டி 
யன்‌, அவைகளே மீள நரிகளாயோடின எனக்‌ கேட்டு, 
அமுதுண்டவன்‌ மீள ஈஞ்சுண்டாற்போலத்‌ தயர்க்கடலி 


பரிநரியாக்யெபடலம்‌, ௨௪௫ 


லாழ்ந்து, தன்னருகிலிருக்கு மந்திரிமார்களை நோக்கி! 
“மந்திரிமாரே, வாசவூரனென்னுங்‌ கள்வன்‌ நம்பொருண்‌ 
முழுதையுங்‌ கவர்ந்துகொண்டு நரிகளைக்‌ குதிரைகளாக்கி 
நம்க்கு வரவிடுத்தான்‌. இவன்‌ செய்த மாயத்தைக்‌ கண்டீ 
ர்களா! இந்த மாயஞ்‌ செய்தானை நாம்‌ என்செய்வ து?” 
என்று விவை, அவர்கள்‌ நம்மவர்களுக்கெல்லாழ்‌ பழிபா 
வம்‌ உண்டாக இத்தீங்குசெய்து செயந்நன றி மறந்த இப்‌ 
பாவிபொருட்டு இனி யாம்‌ ஏது சொல்லககடவேம்‌' 
என்று தலை கவிழ்ந்து பதில்‌ ஒன்றுஞ்‌ சொல்லாது சும்மா 
விருந்தார்கள்‌, 

அப்பொழுது மாணிக்கவாசகசுவாமிகள்‌, “அரசனு 
க்கு அவன்‌ விருப்பத்தின்படி குதிரைகளைக்‌ கொடுத்து 
அவன்‌ கருமத்தை இனிது முடித்தேம்‌; இனி மனக கவலை 
யில்லேம்‌.” என்று மகிழ்ச்சி பொருந்திய மனசோடு, 
அங்கு நிகழ்க்க தொன்றையும்‌ அறியாதவராய்‌, அரசனிட 
தீதே வந்தார்‌. அரசன்‌ அவரைக்‌ கோபித்துப்‌ பார்த்து! 
“அளவில்லாத பொருள்‌ கொண்டுபோய்‌ நல்ல குதிரைக 
ளைக்‌ கொடுவந்து தந்தாய்‌. இராசகாரியம்‌ பார்த்துப்‌ புகழ்‌ 
பெறத்‌ தக்கவர்‌ உன்னைப்‌ போல எந்தவுலகத்திஓண்டு!'' 
என்றான்‌. மாணிக்கவாசகசுவாமிகள்‌ ஒன்‌ றுமறியாதவரா 
தலினால்‌, **அக்குதிரைகளுக்கு என்ன குற்றம்‌!” என்றார்‌. 
பாண்டியன்‌: “குற்ற மொன்றுமில்லை; அர்த்தராத்திரியில்‌ 
ஈரிகளாகிப்‌, பக்கத்திலே நின்ற குதிரைகளையுங கடித்துத்‌ 
தின்று, மனிதருக்கும்‌ இடர்‌ விளைத்து, ஊரைக்‌ கலங்கச்‌ 
செய்து, காட்டில்‌ ஒடிப்போயின.. இவ்வளவு காலமும்‌ நீ 
கண்ணும்‌ கவசமும்‌ போல ஒழுயெத சமயம்‌ பார்த்து 
நம்முடைய பொருளைக்‌ கவர்தற்கோ! உனது அமைச்தி 
யல்‌ நன்று ஈன்று! சுத்தமாகிய பிராமணகுலத்திலே பிறக்‌ 
தேமென்றொரு பெருமையுடையாய்‌. நீ செய்தவைகளைப்‌ 
பிறர்‌ செய்வாராயின்‌, உடனே தண்டிக்கப்படுவார்‌. தண்‌ 
டலாளர்களே! இவனைக்‌ கொண்டுபோய்‌ ஈம்முடைய பொ 
ருண்‌ முழுதையுக்‌ தடுத்தும்‌ சர்த்தும்‌ வாற்குமின்‌. மிண்‌ 


௨௪௬ பரிஈரியாக்கியபடலம்‌, 


9 


டி.னால்‌ வலிசெய்தும்‌ வாங்குமின்‌.”' என்று சொல்லியனு 
ப்பினன்‌. தண்டலாளர்கள மாணிக்கவாசகசுவாமிகளைக்‌ 
கொண்டுபோய்‌, உச்சிப்பொழுதிலே சூரியனைப்‌ பார்க்கும்‌ 
படி. சிறுத்து, நெற்றியிலுங்‌ கைகளிலும்‌ கல்லு வைதது 
வருத்தினார்கள்‌. மாணிக்கவாசகசுவாமிகள்‌ அதனைச்‌ ௪௫ 
க்கலாற்றாதவராய்‌ வீழ்க த, சோமசூரியாக்கனியென்னும்‌ 
முச்சுடராகிய கண்களையுடைய சோமசுந்தரக்கடவுனை 
அழைத்து அழுவாராயினார்‌;-- 
காதவோநாதமுடிவிறந்கதநாடகஞுசெய்‌ 
பாதவோடாதகனாமெனனைப்பணிகொண்ட. 
வேதவோவேசமுமடி வின்விளை ந்‌ ததனிப்‌ 
போதவோபோதநெறிகடந்தபூரணவோ. 
ஐயவோவென்‌ னஅடையவன்‌ டவவோவனபர்க்கு 
மெய்யவோமெய்யில்வினையேன்‌ றலைவைத்த 
கையவோசெய்யகழற்காலவோகானைக்காய்‌ 
செய்யவோவேதப்பரியேஅஞ்சேவகவோ. 


அத்தவோசல்லாச்கடையேனையாட்சொண்ட 
பித்தவோபொய்யுலகைமெய்யாகப்பேதிக்குஞ்‌ 
இத்தவோசித்தந்தெளிவித்தெனை த்தந்த 
முத்தவோமோனமயமானமூர்ச்தியவோ. 
சோமசுர்தரக்கடவுளானவர்‌, மாணிக்கவாசகசுவாமி 
களுடைய அழுகையைக்‌ கேட்டு, அவருடைய செய்கை 
களை யெல்லர்ம்‌ அரிமர்த்தன பாண்டியனுக்கு உணர்த்த 
வும்‌, தாம்‌ தருமூடியிலே மண்‌ சுமக்கவும்‌, வந்தியென்கி 
ன்ற முதியாளைச்‌ சிவலோகத்திற்‌ சேர்க்கவுக்‌ திருவுளங்‌ 
கொண்டு, வைகைநதியை நோக்கி, ஊழிக்காலச்திற்‌ பெரு 
காநின்ற சமுத்திரம்போலப்‌ பெருகக்கடவாயென்று அஞ்‌ 
ஞாபித்தருளினார்‌.ு. வைகையான அ; முன்னளிலே காமா 
கூதிய ம்மையாருடைய தவத்தைக்‌ குலைக்க வந்த கம்பை 
நதிபோலக்‌ கடும்பெருக்கெடுத்து, மதுராபுரியின்‌ மதிற்‌ 
புறத்திற்போய்‌, வீடுகளை அழித்து, மதிலையும்‌ வீழ்த்தி, 
உள்ளே புகுந்து, நகரத்தை அழித்தது. அது கண்ட சன 
க்சளெல்லாரும்‌, மைந்தரை எடுப்பரரும்‌, மைர்தரைச்‌ 


மண்சுமந்தபடலம்‌, ௨௪௭ 


காணாது அலமந்து அழுவாரும்‌, மனைவியமைக்‌ கைப்பற்‌ 
திக்கொண்டு பிறைப்பாரும்‌, எங்கே போவோமென்று 
எண்ணுவாரும்‌, திகைப்பாரும்‌, ஆப ரணாதிகளை எடுத்துப்‌ 
கேணுவாரும்‌, அவைகளை எடுக்க மறப்பாரும்‌, உயர்ந்த 
மாளிகைகளிலே ஏறுவாரும்‌, இதற்குக்‌ காரணம்‌ என்ன 
வென்பாரும்‌, நேற்றும்‌ குதிரைகள்‌ ஈரிகளாய்‌ ஊறுசெய்‌ 
தனவென்பாரும்‌; ஒருகாலத்திலும்‌ இந்த அறு “இவ்வாறு 
பெருகவில்லை யென்பாரும்‌, அரசனுடைய செங்கோல்‌ 
பிழமைத்ததோ வென்பாரும்‌, சோமசுந்தரக்கடவுளுடைய 
திருவிளையாட்டோ இது வென்பாரும்‌, அந்தச்‌ சோமசுர்‌ 
தரக்‌ கடவுளல்லாது வேறு யார்‌ இதனைத்‌ தணிப்பாரென்‌ 
பாரும்‌, ஆயிரங்‌ குண்டோதரர்‌ வந்து இநநீரை வாய்மடு 
தீதாலும்‌ அடங்காதென்பாரும்‌, பரமசிவன்‌ எடுத்துத்‌ 
தமது சடையில்‌ வைத்தாலல்லது அடங்காதென்பாரும்‌, 
அனஞார்கள்‌. 

அப்பொழுது, மாணிக்கவாசகசுவாமிகளை ஒறுத்த 
தண்டலாளரும்‌ தம்முடைய பொருள்களைப்‌ பேணுதற்‌ 
காகத்தம்‌ வீட்டுக்குப்‌ போனார்கள்‌. போகவே, மாணிக்க 
வாசகசுவாமிகள்‌ அலயத்திற்‌ சென்று சோமசுந்தரக்கடவு 
ரூடைய பாதங்களைத்‌ துதித்து வணங்கிக்கொண்டு ஆன 
ந்தத்தின்‌ மூழ்கிச்‌ சித்திரம்போல அசைவறறிருக்கார்‌. 

திருச்சிற்றம்பலம்‌, 
னணஇடடுடடட மை 
அறுபத்தொராவது 
மண்‌ சுமந்‌ தபடலம்‌, 
அ சேவ்‌ ட்‌ 

மதுராபுரியிலுள்ள சனங்களெல்லாம்‌ வைகைரீர்ப 
பெருக்கனொலே வருந்துதலேப்‌ பாண்டியராசன்‌ அறிந்து, 
மந்திரிமாரை அழைத்து; வைகைஈஇக்கரையைக்‌ கட்டி 
அதன்‌ வேகத்தைத்‌ தணித்து வாருங்களென்று சொல்லி 
யனுப்பினான்‌. மந்திரிமார்கள்‌ போய்க்‌ குடிகளுடைய பெ 
யர்களை யெழுதி, அவரவர்க்கு ஒவ்வொரு கூறு அளந்து 


௨௪௮ மண்சுமர்தபடலம்‌. 


எல்லை தீதி, பட்டணமெக்கும்‌ பறையறைவித் த, கூலி 
யாளசரையழைதத, அவரவர்க்கு அளந்தபடி செய்யுங்க 
ளென்று ஆஞ்ஞாபித்தார்கள்‌. அவ்வாறே ஒவ்வொருவரு 
க்கும்‌ அளந்துவிட்ட பங்கைக்‌ கூலியாளர்கள்‌ அடைப்‌ 
பாராயினார்கள்‌. 


இக்ஈகரிலே, தவத்தால்‌ நிறைந்தவளும்‌, பிட்டுவிற்று 
ண்பவளும்‌, தான்‌ நாடோறும்‌ விற்கும்‌ பிட்டினை முதற்‌ 
சோமசுந்தரக்கடவுளை அன்‌ பினாலே அருத்‌ அவிப்பவளுமா 
நிய வந்தியென்கன்ற ஒரு தனித்த முதியாளிருந்தாள்‌, 
அவள்‌ தனக்கு அளந்து விடப்பட்ட பங்கை அடைத்தற்‌ 
குக்‌ கூலியாளில்லாமல்‌ வருந்தி, அரசன்‌ ஒறுப்பானென்று 
பயந்து, சோமசுந்தரக்கடவுள நினைந்து: “பிட்டு விற்று 
ண்டு வாழ்கின்ற பேதையேனாகிய யான்‌ இதுவரையுந்‌ 
துன்பமென்பதை அறியேன்‌. கூலியாளில்லாமையால்‌ 
அரசன்‌ தண்டிக்கப்‌ போகின்றான்‌. எனக்கோ நாயகனி 
ல்லை, மக்களில்லை, சுற்றமில்லை, துணையாவார்‌ ஒருவருமி 
ல்லை. அவ்வாறாய அடியேனுக்கு இத்துன்பம்‌ வருவதோ! 
தேவர்க்குந்‌ தேவரே! அன்பர்க்கு எளியவரே! அரசன்‌ 
கோபிக்கு முன்‌ கூலியாளாய்‌ வருவாசொருவரையுங்‌ 
காணேனே! இனி என்செய்வேன்‌!” என்று மழைபோலக்‌ 
கண்ணீர்‌ சொரிய அழுதாள்‌. அப்பொழுது அருட்கட 
லாகிய சோமசுந்தரக்கடவுள்‌, வந்தயென்பாள்‌ இடுஇன்ற 
பிட்டை உலகத்திலுள்ளவர்‌ காண உண்ணவும்‌, அவளு 
டைய துன்பத்தை யொழிக்கவும்‌, திருவுளங்கொண்டு, 
அழுக்குப்பொருந்திய பழைய வஸ்திரமொன்றை அரை 
யிற்‌ சுற்றி, திருமுடியின்மேல்‌ வைத்த சும்மாட்டிற்‌ கூடை 
யைக்‌ கவிழ்த்து, இருத்தோளில்‌ மண்வெட்டியை வைத்‌ 
துக்கொண்டு, மிக்க பசியுடையார்போல, வந்தியுடைய 
வீதியிலே வந்து: “கூலிகொடுத்து என்‌ வேலை கொள்வா 
ருண்டோ?'” என்று கூவினார்‌. வறுமையினால்‌ வருந்திய 
வொருவன்‌ பெரிய செல்வத்தைக்‌ கண்டாற்போல, வந்தி 
யென்பாள்‌, ௮க்குரலைக்‌ கேட்டு மதிழ்ர்து, வெளியே வநத, 


மண்‌ சுமந்தபடலம்‌, ௨௪௯ 


தாயை நோக்கி வருங்‌ குழந்தையைப்போலத்‌ தன்னை 
ரோக்கிவரும்‌ அக்‌ கூவியாளமையழைத்து: “எனக்கு அள 
ந்துவிடப்பட்ட கரையை அடைத்துத்‌ தருவாயா?” என்று 
வினவினாள்‌. தாயே அடைத்துத்‌ தருநின்றேன்‌, என 
க்கு என்ன கூலிதருவாய்‌?”” என்றார்‌. “நான்‌ விற்கும்‌ பிட்‌ 
டையே உனக்குக்‌ கூலியாகத்‌ தருவேன்‌.” என்று வந்தி 
சொல்ல, சோமசுந்தரக்கடவுள்‌ அதற்கு உடன்பட்டு: 
“அன்னே! பெரும்‌ பசியால்‌ இப்போது வருந்துணன்றேன்‌. 
உதிர்ந்த பிட்டையெல்லாம்‌ இடுவாயாயின்‌ , அவற்றை நான்‌ 
முதலில்‌ உண்டு இளைப்பாறி,உனக்கு அளந்து விடப்பட்ட 
கரையைக்கட்டுவேன்‌” என்றார்‌. வந்தியார்‌ பிட்டையள்ளி, 
“அப்பா, இதனை உண்பாயாக.” என்று கொடுக்கக்‌, கூலி 
யாளர்‌ வஸ்திரத்தை நீட்டி அதனை யேற்று உண்டு; ஈதாயி 
னுடைய முலைப்பாலிலும்‌ இப்‌ பிட்டு மிகுசுவையுடைத்தூ, 
இது பாண்டியனாயிருர்து இவ்வுலகத்தையாண்ட சோமசு 
ந்தரக்கடவுளுக்கே அகும்‌. தந்‌ைதைதாயில்லாமற்‌ கூலியா 
ளாய்‌ வந்த எனக்கு இதனைத்தந்து இளைப்பாற்றிஞய்‌. இனி 
வேலைத்‌ தலத்திலே போய்‌ உன்‌ மனம$ழமும்படி. வேலைசெ 
ய்வேன்‌,” என்று சொல்லிக்கொண்டு போனார்‌, 


சோமசுந்தரக்கடவுளாகிய கூலியாளர்‌, யாற்றங்க 
ரையையடைந்து, வந்தியடைய கூலியாளென்று தம்மை 
எழுதுவித்‌ துக்கொண்டு, கரையை அடையாது நித்திரை 
செய்தும்‌, ஆடியும்‌, இனியவிசைகளைப்‌ பாடியும்‌, குதித்‌ 
தும்‌, வந்தியிடம்‌ அடிக்கடி போய்ப்‌ பிட்டு வாங்கியுண்டும்‌, 
யாற்றிலே நீந்தியும்‌, ஈகைத்தும்‌, விளையாடி.க்கொண்டு 
நின்றார்‌. அப்பொழுது, அடைக்கப்பட்ட கரைகளையெல்‌ 
லாம்‌ பார்த்துக்கொண்டு வந்த ஏவலாளர்கள்‌ வர்தியாரு 
க்கு விட்ட பங்குமாத்திரம்‌ அடைபடாமையைக்‌ கண்டு 
வெகுண்டு, வந்திக்குக்‌ கூலியாளாய்‌ வந்தவன்‌ யாரென்று 
௮ராயந்து, சோமசுந்தரச்கடவுளாகிய கூலியாளரைக்‌ 
கண்டு: “மற்றைய பங்குகளை யெல்லாம்‌ எல்லாரும்‌ 
அடைத்திருக்கவும்‌, இந்தப்பங்கை மாத்திரம்‌ நீ அடையா 


௨௨ 


௨.௫௦ மண்சுமர்தபடலம்‌, 


தது எனனை?! என்று வினாவினார்கள்‌. அதனைக்‌ கேட்டும்‌ 
ஒன்றும்‌ பேசாது இறுமாந்திருக்கும்‌ கூலியாளரை அவர்‌ 
கள பார்த்து, “£இவனார்‌ பித்தனே பேய்கோட்பட்ட வனே 
ஒன்று தெரியவில்லை; கூலியும்‌ வாங்கிக்கொண்பான்‌ ; 
வந்தியுடைய கூலியாளென்றும்‌ எழுதுவித்துக்கொண் 
டான்‌) மிக்க அழகுடையவனாயுமிருக்கின்றான்‌; இவனு 
டைய மேனியான து இவன்‌ முன்‌ கூலிவேலை செய்தவன 
லலனென்பதை விளக்குகின்றது.” என்று அடிக்க அஞ்சி 
இதனை நாம்‌ அரசனுக்கு விண்ணப்பஞ்‌ செய்வோமென்று 
போனார்கள்‌. போய்ப்‌ பாண்டியராசனை வணங்கி நின்று: 
“அரசனே! அளந்துவிடப்பட்ட பங்குகளையெல்லாம்‌ எல்‌ 
லாரும்‌ மலைபோலக்‌ கட்டினார்கள்‌. வந்தியென் கின்ற முதி 
யாண்மாத்திரம்‌ தன்‌ பங்கை அடைத்திலள்‌. மன்மதனி 
லும்‌ மிக்க கட்டழகுடைய வொருவன்‌ வந்து, அவளு 
டைய கூலியாளென்று தன்னை எழுதுவித்துக்கொண்டு, 
இராசகுமாரன்போலக்‌ களித்தும்‌ அடியும்‌ பாடியும்‌ வேலை 
செய்யாது காலம்‌ போக்குகின்ருன்‌. அவனுடைய அழ 
கைக்‌ கண்டு அவனை அடிக்க அஞ்சுனெறோம்‌.”' என்று 
விண்ணப்பஞ்‌ செய்தார்கள்‌. உடனே அரசன்‌ அடைக்க 
ப்பட்ட கரைகளை நாம்‌ போய்ப்‌ பார்ப்போமென்று மந்தி 
ரிமாசோடு புறப்பட்டு வைகையை அடைந்து, எல்லாக்க 
ரைகளும்‌ உயர்த்திக்‌ கட்டப்பட்டிருத்தலைக்‌ கண்டு மகிழ்‌ 
ந்து, அடைப்பாரின் மையால்‌ வந்தியுடைய பங்குக்கரை 
யை அழித்து வெள்ளம்‌ பெருகுதலைக்‌ கண்டு கோபித்து: 
“இக்கரையை அடைப்பவன்‌ எங்கே?!” என்று வினாவி 
ஞன்‌. அரசனுடைய கோபத்தைக்‌ கண்ட ஏவலாளர்கள்‌, 
உள்ளும்‌ புறமும்‌ மேலும்‌ கீழுமாய்‌, உயிர்தோறு மொளி 
க்து கின்ற கள்வராகிய கூலியாளரைக்‌, கையிற்‌ பிடித்து 
இழுத்துவந்து, “இவன்தான்‌ வந்தியுடைய கூலியாள்‌.” 
என்று காட்டினார்கள்‌. அரிமர்த்தன பாண்டியன்‌ அவரைக்‌ 
கண்டு கோபமிகுந்து, பொற்பிரம்பைக்‌ கையினால்‌ வா 
ங்கி, உலகமேயுருவமாக யோனிகளுறுப்பாகக்கொண்ட 


அவருடைய இருமுதகல்‌ அடித்தான்‌. சோதிஸ்வரூபியா 


மண்‌ சுமந்தபடலம்‌. ௨௫௧ 


இய சோமசுந்தரக்கடவுள்‌ கூடையோடு மண்ணை உடைப்‌ 


பிலே கொட்டிவிட்டுஉடனே மறைந்தருளினார்‌. 


. உயிர்க்குயிராயெ சிவபெருமான்‌ மேற்‌ பட்ட அவ்வ 
டித்தழும்பான து, பாண்டியன்‌ மேலும்‌, அவனுடைய மனை 
வீயர்மேலும்‌, மந்திரிமார்மேலும்‌, இராசகுமாரர்மேலும்‌, 
சேனாவீரர்மேலும்‌, குதிரைமேலும்‌; யானைமேலும்‌, பட்‌ 
டது; சூரியன்‌ முதலாகிய கிரகங்கண்மேலும்‌, ஈட்சத்திர 
ங்கண்மேலும்‌; பிருதிவி முதலாகிய பூதங்கண்மேலும்‌, 
மேகங்கண்மேலும்‌, வேதங்கண்மேலும்‌, சமயக்கடவுளர்‌ 
மேலும்‌, கேளர்கண்மேலும்‌, மூனிவர்கண்மேலும்‌ பட்‌ 
டது; மனிதர்கண்‌ முதலாகிய இயங்கியந்பொருண்மே 
௮ம்‌, மலை மாம்‌ முதலாகிய நிலையியற்பொருண்மேலும்‌, 
ஊனிற்பொருந்திய கருவின்மேலும்‌, உயிரில்லாத சத்தி 
ங்கண்மேலும்‌, பட்டது. விஷ்ணுமூர்த்தி தம்முடைய 
அ.திதுயிலை விட்டெழுந்தார்‌; பிரமதேவர்‌ இஃதென்னையெ 
ன்று வியந்தார்‌; இந்திரன்‌ அஞ்சினான்‌; தேவரும்‌ பிறரும்‌ 
நடுங்கினார்கள்‌; யக்ஷர்‌ சித்தர்‌ முதலானவர்கள்‌ முன்‌ வடுப்‌ 
படாத தம்‌ முடம்பிலுண்டாயெ புண்ணை ஒருவர்க்கொ 
ரவர்‌ காட்டி மயங்கினார்கள்‌. 

சோமசுந்தரக்கடவுள்‌, எவ்வுயிர்க்கும்‌ உயிராயுள்‌ 
ளவர்‌ தாமேயென்பதையும்‌, பத்திவலையிற்‌ படுபவரென்‌ 
பதையும்‌ காட்டும்பொருட்டுத்‌, திருமேனியிலடி பட்டும்‌, 
ஒருகூடை மண்‌ கொட்டிக்‌ கரையை உயரச்செய்தும்‌, 
மறைந்தருளியகைக்‌ கண்டு, அரசனுடைய ஏவலாளர்‌ 
கள்‌ வந்தியாரிடத்திற்‌ போனார்கள்‌. “நானனுப்பிய கூலி 
பாள்‌ என்ன செய்தானோ என்ன முடியுமோ” என்று 
சோமசுந்தரக்கடவுளை நினைந்து அழுதுகொண்டிருந்த 
அவ்வந்தியாரைச்‌, சிவபெருமா னுடைய தஇருவருளினாலே 
சிவகணங்கள்‌ வந்து, அன்னே வருக.” என்று தேவவி 
மானத்திலேற்றித்‌, தேவர்கள்‌ பூமழைபொழியவும்‌, வேத 
கள்‌ ஒலிக்கவும்‌, துந்துபி முழங்கவும்‌, சிவலோகச்இற்கு 
அழைத்துக்கொண்டு போனார்கள்‌, 


௨௫௨ மண்சுமந்தபடலம்‌. 


பாண்டியராசன்‌, கூலியாளர்‌ மறைக்தசையும்‌, கரை 
உயர்ந்ததையும்‌, தன்னுடைய உபம்பிலே அடிபட்டதை 
யும்‌, “என்மேலடி. பட்டத! என்மேலடிபட்ட த” என்று 
மந்திரி முதலானோர்‌ பேசுவதையும்‌ கண்டு, ஐயங்கெஈண்டு 
நின்றான்‌. அப்பொழுது சோமசுந்தரக்கடவுள்‌ ஆகாயத்‌ 
இலே அசரீரியாய்த்‌ தோன்றி; “செங்கோல்‌ வழுவாத 
பாண்டியனே! உன்னுடைய பொருள்களெல்லாம்‌ தரும 
வழியாலே சம்பா இிக்கப்பட்டனவாதலாற்‌ சுத்தமுடைய 
னவாம்‌. அதலால்‌ அவை நமக்கும்‌ ஈம்மன்பர்க்கும்‌ வாத 
வூரனாலே கொடுக்கப்பட்டன. அவனை நீ வருத்தினாய்‌, 
அப்போது காட்டிலுள்ள நரிகளை யெல்லாம்‌ குதிரைகளா 
.க்இத்‌ தந்தேம்‌. அவைகள்‌ அன்றிரவில்‌ ஈரிகளாய்‌ மாறிப்‌ 
போயின. மற்றைநாளும்‌ அவனை நீ தன்பஞ்செய்தாய்‌, 
அத பொறாது நாம்‌ வைகையைப்‌ பெருகச்செய்து; வந்‌ 
தியிடத்திலே பிட்டுவாங்கியுண்டு அவளுக்குக்‌ கூலியா 
ளாய்‌ அடி. பட்டு, மண்கொட்டிக்‌ கரையை உயரச்செய்து, 
அவளுடைய துன்பத்தைத்‌ தீர்த்து அவன! எம்முலதிற 
சேர்த்தோம்‌. இவையெல்லாம்‌ நாம்‌ செய்தது இந்த வாசவூ 
ரன்‌ பொருட்டேயாம்‌, இவனுடைய செய்கைகளொன்‌ 
றையும்‌ நீ அறியாய்‌. உனக்கு இம்மையின்‌ பத்தையும்‌ மறு 
மையின்பத்தையும்‌ தந்த இவனைத்‌ தன்‌ விருப்பத்தின்படி 
நடக்க விடுத்து, நீ நூல்வழியே நடந்து பூரண ஆயுளுடை 
யனாய்‌ நிறைந்த செல்வத்தோடும்‌ வாழ்வாயாக," என்று 
சமஸ்தருங்‌ கேட்க அருளிச்செய்தார்‌. பாண்டியராசன்‌ 
அச்சமும்‌ அதிசயமும்‌ அனர்தமுமடைந்து; வாதவூரர்‌ 
எங்கேயென்று தேடித்‌ திருக்கோயிலையடைந்து அங்கேய 
வரைக்‌ கண்டு விழுந்து வணங்க: பூமியை அரசாண்டு 
நரகத்திற்கேதுவான பாவங்களைச்‌ செய்த அடியேனுக்‌ 
குத்‌ தவப்பயனாய்‌ வந்து இம்மை மறுமையின்பங்களைத்‌ 
தந்தீர்‌; அதுவன்றிப்‌ பிறவிப்பிணிக்கும்‌ மருந்தாயினீர்‌. 
தேவரீரையறியாது அடியேன்‌ செய்த பிழைகளையெல்‌ 
லாம்‌ பொறுத்து முன்போல இப்பூமியை அ௮ரசாளுக." 
என்று பிரார்த்திக்கான்‌, பற்றுக்களையெல்லாம்‌ விட்ட. 


மண்‌ சுமந்தபடலம்‌, ௨௫௩ 


மாணிக்கவர்சகசுவாமிகள்‌ அரசனை நோக்க: கடல்சூழ்‌ 
ந்த நிலவுலகுக்கெல்லாம்‌ ஆயிரங்கண்களையுடைய இர்திர 
னைப்போல அரசுபுரிவீர்‌, உங்கள்‌ நாயகர்‌ அருளிச்செய்த 
வண்ணமே செய்வீராக. உம்மை நான்‌ அடுத்தமையினாலே 
உலகாசாரத்தையும்‌ வேதாசாரத்தையும்‌ அறிந்து சித்த 
சுத்தியடைர்து சிவனிடத்திற்‌ பத்திவைத்துச்‌ சம்ஸாரலா 
சனையற்றுச்‌ சீவன்முத்தனனேன்‌. பரமசிவனே .மும்மூர்‌ 
த்திகளையுண்டாக்டி இவவுல்கத்தைப்‌ படைக்துக்‌ காத்தி 
அழித்துப்‌ பிறவித்துன்பத்தினுக்கு அஞ்சினோர்க்குக்‌ கெ 
டாத முத்தியின்பத்தைக்‌ கொடுத்தருளுவர்‌. உயர்வொப்‌ 
பில்லாத இதீதிருவாலவாயுடையாரே மந்தரம்‌ கைலாசம்‌ 
மேரு ஸ்ரீபருப்பதம்‌ காசி முதலிய தலங்களிலே போக 
மோக்ஷங்களைக்‌ கொடுத்துக்கொண்டு வீற்றிருப்பார்‌. 
இவரே கண்ணுவர்‌ முதலான இருடிகளுக்கு வேதத்தின்‌ 
உண்மையை அருளிச்செய்தார்‌. ஞானாகாசமாதிய சிதம்‌ 
பரத்துக்கு வரும்படி அடியேனுக்கு ஆஞ்ஞாபித்தார்‌. அத 
லால்‌ அங்கே என்னைப்‌ போகும்படி செய்க.” என்று 
சொல்லிச்‌, சோமசுந்தரக்கடவுளை வணங்கித்‌ துதித்து 
விடைபெற்றுக்கொண்டு புறப்பட்டார்‌. பாண்டியராசன்‌ 
பின்றெடர்ந்து, மாணிக்கவாசகசுவாமிகள்‌ “நில்லும்‌ நில 
லும்‌.” என்று தடுக்கவும்‌, கூப்பிடுதூரமளவும்‌ போய்ப்‌ 
பாதங்களிலே விழுந்து நமஸ்கரித்து அனுமதி பெற்றுக்‌ 
கொண்டு திரும்பினான்‌, திரும்பிவந்து கோயிலையடைக் த, 
சோமசுந்தரக்கடவுளைத்‌ தரிசித்து, தான்‌ அடிக்கும்படி 
பிரம்பு நீட்டியபோது திருமுதகைக்‌ கொடுத்தருளிய ௮௬ 
தக்‌ கருணையை நினைந்து நினைந்து அறா து! 
அடையாளம்படவொருவன டித்தகொடுஞ்லைத்தழும்புந்‌ 
தொடையாகவொருதொண்டனறெடுித்தெறிந்தகல்லும்போற்‌ 
கடையானேன்வெகுண்டடித்தகைப்பிரம்புமுலகமெல்லா 
மூடையானேபொறுத்ததோவுன்னருமைத்திருமேனி, 
கடியேறுமலர்மகன மான முதலாயகடவுளரும்‌ 


படியேமுமளலிறந்தபல்‌ லமிருநீயேயோ 


உ]ழ௫௪ மண்சுமந்தபடலம்‌, 


முடியேறமண்சுமந்தாய்மு அகுகனிலடிபட்ட 
கடி.யேனும்பட்டேனின்‌ நிருமேனியானே €னா, 
கைக்குமருந்தின்‌*வைபின்காட்டுமாறெனவினைக்கும்‌ 
பொய்க்குமருங்கலனாமண்ணாண்டுபுலை£ரக ஈ 
அய்க்குமருர்துயர்களைவான மாறாய்நின அணையடிக்கே 
புய்க்குமருந்தவரிவரெனறறியாமையொறுத்தேனே. 
ப ரதியுமையுருவான பரமேட்டீயெனக்கிம்மை 
பூதியமும்பரக தியுமுறுதியெனவிளைவிக்கும்‌ 
நீதியினான மந்திரியாப்நின்னருளாயவகரித்த 
வேதியரையறியாதேவெறுத்துநானொறுத்தேனே. 


மாயாவிருத்தியினன மாழாந்தமாதவரை 
மபாயாசொறுத்தேனரு£ரகத்தாழ்நதுநான்‌ 
லியாமலின றனையார்மெய்ம்மையெலாந்சேற்றியவென்‌ 
ருயானாய்தண்ணளிக்கெனறமியேன்செய்கைம்மாழறே. 
நினனையுணாந்தவர்வேதரெறிவேளவிசெய்தூட்டு 
மின்னமுதிற்கழிசவைத்தோவிவளிடும்பிட்டெவ்வுயிர்க்கு 
மன்னவனேசெர்துவர்வாய்மலர்ந்தமு தசெய்கனையா 
௮ன்னையிலாவனக்வளோரன்னையாய்வர்தாளோ, 
அன்றுசிறுச்தொண்டரிடும்பிள்ளைக்கதியமு.து 
மென அசுவைதெரிந்தவேடனிட்டவனும்டோ 
னன்றுநரையாட்டியிடுபிட்டெயர்‌ தருதி 
யென அமடியார்க்கெளிவந்தாயெந்தாயே. 
ரரியாவும்பரியாக்சி£டத்தியுமம்பரமன்றித்‌ 
தீரியாயான ஐருதலைத்திருமுடிமேற்றரி த்துமறைக்‌ 
கரியாய்நீயென பாசமறுக்கவருந்திருமேனி 
தெரியாதேபரியாசைதிளை த்திறுமார்திருந்தேனே. 
விண்சுமக்கும்புள்ளாய்விலங்காய்ச்சுழன்றுமனம்‌ 
பண்சுமக்குஞ்குழ்ச்சிவலியுடையபுத்கேளிர்‌ 
மண்சுமக்குமளளராய்வந்திலரேவந்தக்காற்‌ 
பண்சுமக்குஞ்சொல்லிபங்கன்பாதமுடிகாண்பாரே. 

என்று பலவாறு துதித்துக்‌ தம்மையடைந்த அன்பர்‌ 
க்கு இவரன்பராமென்றும்‌ இவரைப்‌ பெற்றுற்‌ போகமோ 
க்ஷம்‌ பெறுதல்‌ எளிதாமென்றுஞ்‌ சொல்லிப்‌, பல இருப்ப 
ணிகளையும்‌ பூசை முதலானவைகளையுஞ்‌ செய்வித்து, 


மண்‌ சுமநதபடலம்‌, ௨டுட௫ 


வெள்ளியம்பலத்தில்‌ மாறியாடிய திருவடிகளிலே பதிந்த 
அன்புடையனாய்‌ அரசுசெய்தகொண்டிருந்தான்‌. 


அப்படிவாமுங்‌ காலத்தில்‌ அரிமர்த்தன பாண்டியன்‌, 
பல செல்வங்களும்‌ ஒங்க, சககாதனென்கின்ற புத்திர 
னைப்‌ பெற்று, அவனை முடிசூட்டி. அரசனாக்கிவைத்துவி 
ட்டு, மாணிக்கவாசகசுவாமிகளஞுடைய சேர்க்கையினாலே 
மும்மலத்தொடர்ச்சி நீங்கச்‌, சிவபெருமானுடைய தரு 
வடிகளை யடைந்தான. 


மதுரையினின்‌ றும்‌ புறப்பட்ட மாணிக்கவாசகசுவா 
,மிகள்‌, பல£திருப்பதிகளையும்‌ வணங்கிக்கொண்டு, சிதம்ப 
ரத்தை அடைந்து, வீதிதோறும்‌ விழுந்து விழுந்து ஈமஸ்‌ 
கரித்துத்‌, திருக்கோயிலிலே புகுந்து, சச்சிதானந்த மயமா 
திய சிவகங்கையிலே ஸ்கானஞ்செய்து, சபாநாயகர்‌ தமது 
அருட்சத்தியாகிய சிவகாமியம்மையார்‌ காண அனந்த 
காண்டவஞ்‌ செயதருளாநின்ற கனகசபைக்கு எதிரே 
சென்று, காந்தத்துக்கு எதிர்ப்பட்ட இரும்புபோல இழுப்‌ 
புண்டு போனார்‌. இருப்பெரும்துறையிலே தம்மை அடி 
மைக்கொண்ட அசாரியமூர்த்தமாய்த்‌ தோன்றி, வருக 
வென்கின்ற குறிப்போடு நின்று அங்கே நிருத்தஞ்செய்கி 
ன்ற சபாநாயகருடைய நிலையைக்‌ கண்டு, அஞ்சலிசெய் து 
நிலத்தில்‌ வீழ்ந்து பரவசமானார்‌. அக்கினியிற்பட்ட வெண்‌ 
ணெய்போல மனக்‌ க௫ந்துருகப்‌ பாடினார்‌ ஆடினார்‌. திரு 
வாசகமருளிச்செய்து துதித்‌ துக்கொண்டு சிலகாளிருக்து, 
பின்‌ சபாகாயகருடைய அஞ்ஞஜையினாலே, சிதம்பரத்துக்‌ 
குக்‌ கிழக்கேயுள்ள தபோவன ததையடைந்து சிவானந்தத்‌ 
திலமிழ்கதிச்‌ சிவயோகஞ்‌ செய்துகொண்டிருந்சார்‌. ௮௩ 
நாளிலே, ஈழமண்டலத்திலுள்ள புத்தர்கள்‌ சிலர்‌ சிசம்ப 
ரத்தையடைந்து தில்லைமூவாயிரவரோடு வாதுசெய்யும்‌ 
படி. கேட்டார்கள்‌. சபாநாயகர்‌ திலலைமூவாயிரவருக்குச்‌ 
சொப்பனத்திலே தோன்‌ றி; “வாதவூரனை அழைத்‌ தவந்து 
புத்தரோடு வாதுசெய்யும்படி விடுவீராயின்‌ உங்களுக்கு 
வெற்றியாகும்‌.” என்று திருவாய்மலர்ர்தருளினார்‌. இல்லை 


௩௫௬ பாண்டியன்‌ சுரந்தீர்த்தபடலம்‌, 


மூவாயிரவர்‌ கித்திரைவிட்டெழுந்து களிப்புற்றுத்‌ தபோ 
வனத்தையடைந்து மாணிக்கவாசகசுவாமிகளை அழைத்‌ 
தார்கள்‌. அதற்குச்‌ சிவாஞ்ஞரையின்‌ வழியே கின்ற சுவா 
மிகள்‌ மறுத்தனர்‌. தில்ல்மூவாயிரவர்‌ திரும்பிப்பேரய்‌. 
வருச்சமுற்றிருக்கச்‌, சபாநாயகர்‌ மீளவும்‌ அவர்களுக்குக்‌ 
கனவிலே தோன்றித்‌, இருப்பெருந்துறையிலே குருந்த ' 
மரத்தடியிலே தாம்‌ ௮ட்கொண்ட முறைமையினையும்‌ 
மாணிக்கவாசகனென்று இட்ட நாமத்தினையும்‌ அறிவித்‌ து, 
(இனி அவனை மாணிக்கவாசகனென்று அழையுங்கள்‌ வரு 
வான்‌''என்றருளிச்செய்தார்‌. அப்படியே அவர்கள்‌ போய 
ழைக்க, மாணிக்கவாசகசுவாமிகள்‌, “சிவ்பெருமானு , 
டைய திருவருள்‌ இதுவோ?” என்று அவர்களோடும்‌ புற 
ப்பட்டு வந்து, சபாநாயகரைத்‌ தரீசிச்தக்கொண்டு, புத்த 
ர்களோடு வாதசெய்து அவர்களை வென்று, பிறவி தொ 
ட்டு ஊமையாயிருக்த சோழராசாவுடைய மகளை ஊமை 
தீர்த்தருளினார்‌. பின்னுஞ்‌ சிலகாலம்‌ இருவாசகம்‌ பாடித்‌ 
அதித்துக்கொண்டு அந்தத்‌ சலத்திலேயிருந்து சிவபெரு 
மானுடைய இருவடிநீழலை யடைக்தார்‌. 

தீநச்சிற்றம்பலம்‌. 


ஒடு மை 
அநறுபத்திண்டாவது 
பாண்டியன்சுரந்தீர்த்தபடலம்‌. 
TE DETTE TE 
அரிமர்த்தனபாண்டியனுக்குப்‌ பின்‌ சகநாதன்‌, வீர 
வாகு, விக்கிரமவாகு, பராக்கிரமவாகு, சுரதன்‌, குங்கு 
மன்‌, கருப்பூரன்‌, காருணியன்‌ , புருடோத்தமன்‌, சத்துரு 
சாதனன்‌, கூன்பாண்டியன்‌ என்பவர்கள்‌ முறையே அரசு 
செய்தார்கள்‌. இக்கூன்பாண்டியன்‌ தன்‌ புயவலிமையி 
னாலே புகழடைந்து, சோனையும்‌ சோழனையும்‌ வென்று 
அவர்‌ நாடுகளையுங்‌ கைக்கொண்டு அரசுசெய்யும்போ த, 
சேரராசன்‌ இரத்தினமும்‌ பொன்னும்‌ யானையும்‌ மகளி 
ரங்‌ கொண்டுவந்து கொடுத்து ஈமல்கரித்துத்‌, தன்னு 


பாண்டியன்‌ சுரந்தீர்த்‌ தபடலம்‌, ௨௫௭ 


டைய ஊரைப்‌ பெற்றுக்கொண்டு போனாள்‌. சோழராச 
னும்‌ தான்‌ பெற்ற புதல்வியாகிய மங்கையர்க்கரசியென்ப 
வரை மணமுடித்துக்‌ கொடுத்துத்‌ தன்னாட்டைப்‌ பெற்று 
க்கொண்டான்‌. சோழராசன்‌ அம்மங்கையர்க்கரசீயாரு 
க்கு அளவில்லாத செல்வங்களையும்‌ வஸ்திரங்களையும்‌ 
தாசிகளையுங்‌ கொடுத்துக்‌, குலச்சிறை யென்பவரைக்‌ கூட 
அனுப்பினான்‌. அக்குலச்சிறையாருடைய கல்லிகேள விக 
ளைப்‌ பாண்டியராசன்‌ கண்டு அவரைத்‌ தனக்கு மந்திரியா 
க்க்கொண்டான்‌. 

பாண்ழயராசன்‌ முன்‌ செய்த தீவினையினலே சமண 
ர்களுடைய போதனையிலகப்பட்டு அருகதனானான்‌. அர 
சன்‌ ஆருகதனானமையால்‌ அர்நாடு முழுதிலும்‌ வைதிக 
சைவங்‌ குன்ற அருகதமாகிய இருண்‌ கூடிற்று. மங்கைய 
ர்க்கரசியாருங்‌ குலச்சிறையாருமாகிய இருவர்மாத்திரன்‌ 


சைவராயிருஈதார்கள, 


ஒருகாள இவ்விருவரும்‌ “பொய்ச்சமயமாகிய இச்சம 
ணசமயங்‌ கெடச்‌ சைவசமயந்‌ தழைத்தோங்கச்‌ செய்ப 
வர்‌ யாவரோ என்று மனககவலயுற்றுச்‌, சோமசுந்தரக்க 
டவுளை யடைந்து; ““கண்ணுவர்‌ முதலாகிய முனிவர்களு 
க்கு வேதத்தின்‌ பொருளை அருளிச்செய்த கடவுளே! சம 
ணர்களுடைய வலையிற்பட்டு அறிவிழந்த அரசனை மீள 
அடிமைக்கொண்டருளுக.' என்று பிரார்த்தித்தார்கள்‌, 
அப்பொழுது, சோழநாட்டிலள்ள சீர்காழியிலிருந்து ஒரு 
பிராமணர்‌ விபூதி ௬ுத்திராக்ஷக்‌ தரித்தவராய்ச்‌ சோமசுஈ 
தரக்கடவுளை வணங்கும்பொருட்டு அங்கே வந்தார்‌. அவ 
ரை அவ்விருவரும்‌ கோக்க: “ஐயே நீர்‌ எங்கேயுளள 
வர்‌??? என்றார்கள்‌. பிராமணர்‌: “நான்‌ சீர்காழீயிலுள்ள 
வன்‌.” என்றார்‌. “அங்கேயுள்ள விசேஷங்கள்‌ என்ன?!” 
என்று அவர்கள்‌ வினாவ, பிராமணர்‌: சீர்காழியிலே சிவ 
பாதவிருதயரென்னும்‌ பிராமணரொருவர்‌ உளர்‌, அவர்‌, 
புறச்சமயங்களைப்‌ பாற்ற வல்ல ஒரு புதல்வனைத்‌ தரல்‌ 
வேண்டுமென்று தோணியப்பரை நினைந்து தவஞ்செய்‌ 


௨.௫௮ பாண்டியனசுரநதர்த்தபடலம்‌. 


தார்‌. சிவானுக்ரெகத்தின'லே அவருக்கு ஒருகுழக்தை 
கிடைத்தது. அக்குழந்தைக்கு மூன்றாம்‌ வயசிலே உமா 
தேவியார்‌ சிவபெருமானோடும்‌ எழுந்தருளிவந்து தமது 
திருமுலைப்பாலைப்‌ பொறகிண்ணத்திலே கறந்து ஞானஜ்‌ 
தோடு கலந்து ஊட்டினார்‌. உடனே அக்குழந்தை வேதா 
கமாதி சமஸ்த சாத்திரங்களையும்‌ உணர்ந்து தருஞான௪ 
ம்பந்தமூர்த்தி யென்னும்‌ பெயரைப்‌ பெற்று, சிவஸ்தலம்‌ 
கடோறும்‌ போய்‌, வேச்சாரங்களையெல்லாம்‌ தமிழிலே 
தோத்திரமாகப்‌ பாடுகின்றது. குழந்தைப்பருவத்தையு 
டைய அத்திருஞானசம்பந்தமூர்த்தி, சவபெருமானிட த்‌ 
திலே பொற்றாளமும்‌ முத்‌ துப்பல்லக்கும்‌ முத துச்சன்ன , 
மும்‌ முத்துப்பந்தரும்‌ படிக்காசும்‌ பெற்றுப்‌, பால்கிலத்தை 
கெய்‌ தனிலமாகவும்‌ வேதாரணியத்திலே இருக்க தவு அடை 
க்கவும்‌ பாடிச்‌, சிவஸ்தலயாத்திரை செய்கெறார்‌. அவர்‌ 
சுவாமிதரிசனத்தின்பொருட்டு இங்கும்‌ வருவார்‌.” என்‌ 
றார்‌, அதுகேட்ட மங்கையர்க்கரசியாருங்‌ குலச்சிறையா 
ரும்‌, அரசன்‌ விபூதியை அணிநதாலொத்த மகிழ்ச்சியெ 
ய்தி, உடனே திருஞானசம்பச்சமூர்த்திகாயனாருக்கு ஒரு 
ஒலையெழுதி அந்தப்பிராமணர்‌ கையிற்‌ கொடுக்சனுப்பிவி 
ட்டுச்‌, சுவாமியை வணங்கிக்கொண்டு வீட்டுக்குப்போ 
யினார்கள்‌. 

பிராமணர்‌ வேதாரணியத்தையடைக்து, இருஞானச 
ம்பந்தமூர்த்தரொயனாரைக்‌ கண்டு; “இது மங்கையர்க்கரடி 
யாருங்‌ குலச்சிறையாருக்‌ தந்தது என்று சொல்லி அவ்‌ 
வோலையைக்‌ கொடுத்தார்‌. அதில்‌: *இருஞானசம்பரந்ச மூ 
ர்த்திகாயனாராகிய தேவரீருடைய இருவடிகளை வணங்கி 
அடியேன்‌ குலச்சிறை எழுதும்‌ விண்ணப்பம்‌: தேவரீர்‌ இங்‌ 
கே எழுந்தருளிவக்து சமணசமயத்தைக்‌ களைந்து, அரச 
னுக்கு விபூதிகொடுத்து, இத்தமிழ்காட்டைச்‌ சைவநாடா 
க்சி அடியேங்களைக்‌ காத்தருளுக.”” என்று எழுதப்பட்ட 
ருத்தலைத்‌ திருஞான சம்பர்‌ச மூர்த்திநாயனார்‌ கேட்டு, மது 
ரைக்குப்‌ போக உடனே புறப்பட்டார்‌, திருநாவுக்கரசு 


காயனார்‌ அதனையறிது, தருஞானசம்பந்சமூர்‌ த்‌ தநாய 


பாண்டியன்‌ சுரஈதீர்த்தபடலம்‌, ௨௫ ௯ 


னாரை நோக்க: “நீரோ சிறியவர்‌. சமணரோ பாதகத்து 
க்கு அஞ்சாதவர்கள. தம்மோடு பன்னாட பழகிய என 
க்கு அவர்கள செய்த தீமை இவவளவென்று சொல்ல 
முடியாத. ஆகலால்‌ அங்கே போதல்‌ கூடாது, உமக்குக்‌ 
இிரகங்களும்‌ இப்போது வலியில.” என்று சொல்லித்‌ தடு 
த்தார்‌. இருஞானசம்பந்தமூர்த்திரிாயனார்‌ அது கேட்டு: 
“சமணர்செய்த கொடிய துன்பங்களுக்கெல்லரந்‌ தப்பீய 
அப்பரே! சிவபெருமானுடைய திருவருளில்லா தவர்போல 
நீர்‌ இவ்வாறு சொல்வதென! நட்சத்திரங்கள்‌ இரகங்கள்‌ 
விலங்குகள்‌ பறவைகள்‌ அசுரர்கள்‌ பேய்கள்‌ பூதங்கள்‌ 
முதலியவெல்லாம்‌ சவபெருமானுடைய ஆணையினாலே ௩ட 
ப்பனவாம்‌, அச்சிவபெருமான்‌ ஈம்முடைய இந்தையே 
கோயில்கொண்டு வீற்றிருப்பாரானால்‌, அவைகளால்‌ நம 
க்கு ஒருதீங்கும்‌ உண்டாகாது.” என்று சொல்லிச்‌, கோ 
ளறுபதிகத்தை ஒதி அவரை ஒருப்படுத்திக்கொண்டு புற 
ப்பட்டார்‌. 

இருஞானசம்பந்தமூர்த்திநாயனார்‌, முத்துப்பந்தர்‌ நிழ 
ற்ற முத்துச்‌ சிவிகையின்‌ மேலேறிச்‌ சென்று, வழியிலுள்ள 
தலங்களை வணங்கித்‌ தேவாரத்‌ திருப்பதிகம்‌ பாடிக்கொ 
ண்டு, “பரசமயகோளரி வந்தார்‌, சமணசமயமாயெ அரத 
காரங்கெட வுஇத்த ஞானசூரியர்‌ வந்தார்‌.'' என்று சின்‌ 
னககள்‌ ஒலிக்க, மதுரையை அடைந்தார்‌. முத்துச்சின்‌ 
னத்தின்‌ ஓசையைக்‌ கேட்டுச்‌ சமணர்கள்‌ வந்து: “உங்‌ 
கள்‌ தேவனைக்‌ கும்பிட வநத நுமக்கு இந்த வெற்றிச்‌ 
சின்னமேன்‌! ரீம்கள்‌ இரை வென்றீர்கள்‌” என்று தடுத்தா 
ர்கள்‌. திருஞானசம்பர்தமூர்த்திகராயனார்‌ அத்தடையைக்‌ 
கடந்து, பரிசனங்களோடுங்‌ கோயிலையடைந்து, சோமசு 
ந்தரக்கடவுளை மீனாக்ஷியம்மையாரோடு வணங்கி அனந்த 
வெள்ளத்திலமிழ்ந்தச்‌, சமணர்களை வாஇலே வெல்லச்‌ 
சுவாமியுடைய திருவுள்ளத்தை நோக்கித்‌ தருப்பதகமோ 
இத்‌ திருவருள்‌ பெற்றுக்கொண்டு வெளியே வந்தார்‌. அப்‌ 
பொழுது” வாசேமுனிவரென்சன்ற சிவனடியாசொருவர்‌ 
வந்து அவரைச்‌ தம்முடைய திருமடத்திலே எழுந்தருளி 


௨௬௦ பாண்டியன்‌ சுரந்தீர்த்தபடலம்‌, 


யிருக்கும்படி. வேண்டிக்கொண்டார்‌. நாயனாரும்‌ அதற்கு 
டன்பட்டு ௮க்தமடத்திலே இறங்கி, அன்றிரவு இருவமு 
அசெய்திருந்தார்‌. 

.... நாயன்ருடைய வரவையறிக்த சமணர்கள்‌ பொறா 
மைகொண்டு ஒருங்கு கூடி, அவர்‌ எழுர்தருளியிருக்குர்‌, 
இருமடத்தை எரிக்கும்படி அன்றிரவு அக்கினிதேவனை 
அபிமர்திரித்து ஏவினார்கள்‌. மந்திரம்‌ பலியாமை கண்டு, 
பின்‌ அக்னியைத்‌ தாமே எடுத்துக்கொண்டுபோய்‌ மட 
த்திற கொளுத்தினார்கள்‌. அக்கினி புகைவதைக்‌ கண்டு, 
பரிசனர்களபோய்‌ நாயனாருக்கு விண்ணப்பஞ்செய்ய,காய 
ஞர்‌ இது பாண்டியனால்‌ ஏவிச்செய்யப்பட்டதென்றறிந் து!" 
“செய்யனே திரு வாலவாய்‌ மேவிய” என்னுந்‌ திருப்பதிக 
த்தை யெடுத்து, அதிற “பையவே சென்று பாண்டியற்‌ 
காகவே” என்று அருளிச்செய்தார்‌. அது உடனே அரச 
னுக்கு வெப்புகோயாய்‌ அவனை வருத்தலாயிற்று, 


அரசனுக்கு வெப்புகோயடுத்ததைப்‌ பாண்டிமாதேவி 
யாருங்‌ குலச்சிறையாருமறிக்து, வயித்தியரை அழைத்து 
மருந்துகள்‌ செய்தும்‌ மந்திரங்கள்‌ செய்தும்‌ ௮த தீரா 
மைகண்டு, வருத்தமுற்றார்கள்‌. சமணர்களும்‌ தங்கள்‌ மட 
திசெளஷதங்களினால்‌ அந்கோய்‌ மாஞுமை கண்டு கவலையு 
நறிருந்தார்கள்‌. பொழுது விடிந்தவுடன்‌ மங்கையர்க்கரசி 
யாரும்‌ குலச்சிறையாரும்‌ அரசனிடத்தில்வந து: இந்நோய்‌ 
இருஞானசம்பர்தமூர்த்‌தகாயனாராலன்‌ றித்‌ தீராது. என்‌ 
முர்கள. அரசன்‌ அதற்கு: “நீங்கள்‌ சொல்லுஞ்‌ சைவர்‌ நீறி 
ட்டுப்‌ பார்ப்பது தகுமோ!” என்றான்‌. அவர்கள்‌ ;* எவ்வகை 
யானும்‌ உம்முடைய நோய்‌ திரவேண்டுமே.” என்றார்கள்‌. 
அரசன்‌ அவரை இங்கே அழையுங்களென்று கூறக்‌, குலச்‌ 
சிறையார்‌ நகரமெங்கும்‌ அலங்கரிப்பித்துத்‌, திருஞானச 
ம்பட்சமூர்‌த்திராயனார்‌ எழுந்தருளியிருக்கும்‌ மடத்துக்கு 
மங்கையர்க்கரசியாரையும்‌ அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 

பாண்டி மாதேவியாரும்‌ மந்திரியாரும்‌ இருமடத்தை 
யடைந்து இருஞானசம்பர்சமூர்த்தநாயனாரசைத்‌ தரிசித்து 


பாண்டியன்சுரந்தீர்த்‌ தபடலம்‌, ௨௬௧ 


விழ்ந்து ஈமஸ்கரித்தார்கள்‌. நாயனார்‌ அவர்களைத்‌ தமது 
இருக்காத்‌தாலெடுத்‌ து: “ஈன்‌ நிருந்தனிரோ!।”” என்று வினா 
வியருளினார்‌. அதற்கவர்கள்‌ தேவரீருடைய திருவருளைப்‌ 
யெற்றவருக்கு யாது குறையுண்டு!” என்று சொல்லிப்‌ 
பின்‌: சமணர்கள்‌ இறக்கவும்‌, இப்பாண்‌ டிகநாடெங்கும்‌ 
இருநீற்நினொளி பிரகாசிக்கவும்‌ ஏதுவாய்‌ அரசனுக்கு வெ 
ப்புநோய்‌ வந்தது. தேவரீர்‌ எழுந்தருளிவற்து அதனைத்‌ 
தீர்த்தல்வேண்டும்‌.”' என்று பிரார்த்தித்தார்கள்‌. திருஞா 
னசம்பக்தமூர்த்திராயனார்‌ அதற்குடன்பட்டு முத்தச்சிவி 
கையின்மேற்‌ கொண்டு, முத்துச்சின்னங்கள்‌ ஊதச்‌ செ 
ன்று, பூரணகும்ப முதலியவைகளால்‌ அலங்கரிக்கப்பட்ட 
அரமனையையடைந்து உள்ளே புகுந்து, அங்கே அமசனுக்‌ 
குச்‌ சமீபத்திலிடப்பட்டிருந்த இரத்தினசனத்தில்‌ வீற்றி 
ருந்தார்‌. நாயனாருடைய திருகோக்கத்தினாலே அரசன்‌ 
சிறிது அறிவு வரப்பெற்று அவரைப்‌ பார்த்து: “அடியேனு 
க்குண்டான இக்கோயைக்‌ தீர்த்து அட.யேனையும்‌ அடிமை 
க்கொண்டருளுக."” என்று வேண்டினான்‌. சமணர்கள்‌ 
அதுகேட்டு மனம்‌ புழுங்கி: “மகாராசாவே! உம்முடைய 
வலப்புறத் து கோயை இவரும்‌ இடப்புறத்து நோயை காங்‌ 
களும்‌ தீர்க்க அனுமதி செய்தல்‌ வேண்டும்‌.'' என்றார்கள்‌. 
அரசன்‌: “அப்படியே செய்க.” என்று சொல்ல, சமணர்‌ 
கள்‌ உடனே அருகனைத்‌ தியானித் துக்கொண்டு மயிற்பீலி 
மினாற்றடவிக்‌ கரகறீரைத்‌ தெளித்தார்கள்‌, அத அக்கினி 
யிற்‌ பெய்த நெய்போலாக, வெப்புரோய்‌ முன்னிலும்‌ அதி 
கரித்தது. சமணர்கள்‌ மானமிக்குடையராய்ச்‌ செருக்கு 
பிந்திருக்தார்கள்‌. அப்பொழுது திருஞானசம்பர்சமூர்ததி 
நாயனார்‌ பாண்டியனுக்கு இடும்பொருட்டு விபூதியை எடு 
த்தார்‌. அது கண்டு சமணர்கள்‌ இது மாய நீறு என்று 
தடுத்தார்கள்‌. நாயனார்‌ அதனைவிடுத்துக்‌ கோயிறறிரும 
டைப்பள்ளியிலுள்ள நீற்றைக்‌ கொண்டுவரும்படி. செய்து: 
“மந்திரமானது நீறு? என்னுந்‌ திருநீற்றுப்‌ பதிகத்தை 
யோதி, அரசனுடைய மேனியிலே அசனைப்‌ பூசித்‌ தடவி 
னர்‌. உடனே அரசனுடைய வலப்பக்கம்‌ ரோய்‌ போய்ப்‌ 
௨௩ 


௨௬௨ சமணரைக்கழுவேற்றியபடலம்‌, 


பனிநீருஞ்‌ சந்தனமும்‌ பூசனாற்போலக்‌ குளிர்ந்தது. அர 
சன்‌ நாயனாரை நோக்கி: “மற்றப்‌ பக்கத்து நோயையும்‌ தே 
வரீசே தீர்த்தருளல்வேண்டும்‌.”” என்று இரக்க, அவர்‌ முன்‌ 
போல விபூதியிட்டு இடப்பக்கத்தையுக்‌ தடவினார்‌. தட.வ 
வும்‌, பாண்டியன்‌ வெப்புரோயுடன்‌ முன்னுள்ள கூனுர்‌ 
தீரப்பெற்றுப்‌ பாலசூரியனைப்போலப்‌ பிரகாரித்தான்‌. 


இதனாலே அக்‌ கூன்பாண்டியனுக்குச்‌ செளந்தரிய 
பாண்டியனென்‌் னும்‌ பெயருண்டாயிற்று. செளந்தரியபா 
ண்டியன்‌ திருஞானசம்பர்தமூர்த்திமாயனாரிடத்திலே பஞ்‌ 
சாக்ஷ்ரோபதேசம்‌ பெற்றுச்‌, சமணசமயத்தை விடுச்துச்‌ 
சைவமார்க்கத்தையடைந்து சுத்தனாயிருந்தான்‌. 


திநச்சிற்றம்பலம்‌. 
ணடடுடுடடடுமை 


அதுபத்துமூனறாவ.து 
சமணரைக்கழுவேற்றியபடலம்‌, 

DDE 
மங்கையர்க்கரசியாருங்‌ குலச்சிறையாரும்‌ திருஞான 
சம்பந்தமூர்த்தி காயனாருடைய திருவடிகளை வணங்க: 
“சுவாமி! அரசனுடைய வெப்புகோயையும்‌ கூனையும்‌ பாச 
த்தையும்‌ மாற்றி விபூதியணிவித்தருளினீர்‌. இனிச்‌ சமண 
ர்களை ஜயித்து இத்தென்னாடு முழுவதிலும்‌ இருறீற் நினொ 
ளிவிளங்கச்‌ செய்தருளல்வேண்டும்‌'” என்று பிரார்ததித்‌ 
தார்கள்‌. இருஞானசசம்பக்தமூர்த்திகாயனார்‌ திருவாலவா 
யுடையாருடைய திருவுள்ளத்தை அ திவேமென்று பாண்‌ 
டி மாதேவியாரோடுவ்‌ குலச்சிறையாரோடும்‌ புறப்பட்டுக்‌ 
கோயிலையடைந்து, பொற்றாமரைவாவீயிலே ஸ்நானஞ்செ 
ய்து, மழுப்படையைத்‌: தரித்தவராயெ சோமசுந்தரக்கட 
வுளை வணங்கிச்‌, சமணர்களை ஒறுத்தல்‌ செய்யத்‌ திருவ 
ளஞ்செய்தருளுமென்று: “வேதவேளவி'' என்னும்‌ திருப்‌ 
பதிகத்தை அருளிச்செய்தார்‌. சோமசுந்தரக்கட்ள்‌ ஆகா 
யத்திலே அசரிரியாய்த்‌ தோன்‌ றி: “அன்பர்களே அங்கட்‌ 
இிசைந்ததே எமக்கும்‌ வேண்டுஞ்‌ சம்மதம்‌, ௮தனால்‌ வெ 


சமணரைக்கழுவேற்றியபடலம்‌, ௨௬௩ 


ல்லத்தக்கவர்‌ நீரே. பாண்டியனுடைய அவைக்களத்திற்‌ 
சமண்ர்களோடு சாது செய்யின்‌ அவர்கள்‌ தோற்றுக்‌ 
கழுவிலேறுவார்கள்‌..”” என்று அருளிச்செய்தார்‌, நாயனார்‌ 
அது கேட்டுச்‌ கொழுதுகொண்டு திருமடத்துக்கு எழுக 
தருளினார்‌; மாதேவியாரும்‌ மட்திரியாரும்‌ தம்மாளிகைக்‌ 
குப்‌ போனார்கள்‌, 

மற்றநாட்காலையில்‌ பாண்டி மாதேவியாரும்‌ அமைச்ச 
னாரும்‌ தருஞானசம்பந்சமூர்த்திநாயனாளை வந்து வண 
ங்கி அழைத்‌ துக்கொண்டுபோய்‌, அரசனையடைக்து அவனை 
நோக்க; “மகாராசாவே! சமணசமயமாகிய இந்த ரெருங்‌ 
யெகாட்டைக்‌ களைந்தாற்றான்‌ சைவப்பயிர்‌ ஓங்கும்‌.” என்‌ 
முர்கள்‌. அரசனும்‌ அதுகேட்டு “அப்படியே செய்க” என்‌ 
னன்‌. நாயனார்‌ திருவருளை நினைந்து மகஇிழ்ந்திருந்தார்‌. 

அரசனுடைய கோயை மாற்ற முடியாது தோற்றுப்‌ 
போன சமணர்களை அவர்கள்‌ மனைவியரும்‌ மக்களும்‌ இக 
ழ்ந்து: அரசன்‌ உங்கள்‌ சமயத்தை விடுத்துச்‌ சைவனா 
னான்‌, நீங்கள்‌ அவனுடைய கோயை மாற்றும்‌ ஆற்றலில 
ராய்‌ ஒரு சைவச்‌ சிறுவனுக்குத்‌ தோற்றுச்‌ சமணர்களெ 
ல்லாருக்கும்‌ தீராத பழியை விளை த்தீர்கள்‌” என்று கூறி 
ஞர்கள்‌. அப்போது சமணாசாரியர்களெல்லாரும்‌ மானத்‌ 
தால்‌ உந்தப்பட்டவராய்த்‌ திருஞான சம்பக்தமூர்த்திராய 
னரோடு வாதுசெய்யப்‌ புறப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ மனை 
விமார்‌ ௮து கண்டு: “நம்முடைய பாழிகளிலும்‌ பள்ளிக 
ளிலும்‌ சடையும்‌ முஞ்சியும்‌ நீறும்‌ சூலமும்‌ புலித்தோ லு௩்‌ 
தரித்தவர்‌ சிலர்‌ வந்துலாவவும்‌, பெண்டவப்பளளிகலா 
யானையொன்று வந்து சிதைக்கவும்‌, முண்டிதஞ செய்த 
தலையராய்க்‌ குண்டிகை பொருந்திய கையராய்க்‌ கோவ 
ணம்‌ மாட்டிய தண்டத்தைத்‌ தரித்த தோளினராய்ச்‌ 
சடையனுடைய பெயரை உச்சரிப்பவராய்‌ எங்கும்‌ விளங்‌ 
கவும்‌, மதயானையொன்று வந்து எல்லாரையுக்‌ துரத்தி 
அசோக பாகத்தை வேரோடு பிடுங்கவும்‌, குலத்தலையிலுவ்‌ 
கழுமுனையிலும்‌ நீங்களேற நாமெல்லாம்‌ ௮ளகமவிழ மார்‌ 
பிலடித்துப்‌ புலம்பவும்‌, சொப்பனங்‌ கண்டோம்‌. நீங்கள்‌ 


௨௬௪ சமணரைக்கடுவேற்றியபடலம்‌, 


கற்ற வித்தையொன்றும்‌ உங்கட்கு உதவிற்றில்லை, நம்மு 
ன்னோர்‌ அக்கினி வளர்த்து அதிலுண்டாகிய யானை முத 
லியவைகளை எவிப்‌ பட்ட பாட்டையுமறிவீர்‌, அரசனு 
டைய கோயையும்‌ மாற்றினீரில்லை. இனிச்‌ செய்வது யாவீ 
தாகுமோ அதனை எண்ணுங்கள்‌. இன்றைக்கு வாதஞ்செ 
யயப்‌ போகவேண்டாம்‌.” என்று தடுத்தார்கள்‌. சமணா 
சாரியர்கள அவர்களுடைய வார்த்தையைக்‌ கேளாதே, 
அம்மனைவியர்களாற்‌ கையிற்பற்றி இழுத்துச்‌ சபிக்கப்பட்‌ 
டும்‌ பெண்கள்‌ சொற்கேட்பது பழுதென்றெண்ணி, அவர்‌ 
கள்‌ காணாதபடி ஒளித்துச்‌ சென்றார்கள்‌. செல்லும்போது 
பல அர்ச்சகுனங்கள்‌ எதிரே நிகழ, அவற்றையும்‌ பொரு, 
ட்படுத்தாது நகர்ப்புறத்தையடைந்து, எல்லாரும்‌ ஒரிட 
த்திற்‌ கூடி, அரசனைக்‌ கண்டு அறுமதிபெற்றுப்‌ பகைவரை 
வா தினால்‌ வெல்லுதுமென்று நிச்சயித்துக்கொண்டு அங்கு 
நின்றும்‌ புறப்பட்டுச்‌, சுவாமிதரிசனஞ்‌ செய்துகொண்டு 
வந்த இருஞானசம்பந்தமூர்த்திகாயனாரைத்‌ தொடர்ந்து 
கொண்டு இராசசபைக்கு வந்தார்கள்‌. திருஞானசம்பந்த 
ஹூர்த்திகாயனார்‌ இராசசபையிலே வந்து பாலசூரியன்போ 
லச்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிராப்பச்‌, சமணர்கள்‌ பொருதவு 
ராய்‌; “மழலை வார்த்தை தெளியாத மைந்தசே! உம்மு 
டைய மந்திரத்தினலே அரசனுடைய கோய்‌ நீங்கிற்றெ 
ன்று எண்ணவேண்டாம்‌. அது காக்கையிருச்கப்‌ பனம்‌ 
பழம்‌ விழுக்ததுபோலும்‌. நத்தையூர்்த நறு எழுத்தாய்‌ 
வரினும்‌ வரும்‌. அதுபோல உம்முடைய சாம்பலுஞ்சொ 
ல்லும்‌ அரசனுடைய கோய்க்கு மருந்தும்‌ மந்திரமுமாயின. 
ஆதலினால்‌ எம்மை வென்றோமென்று நீர்‌ தருக்கவேண்‌ 
டாம்‌. உம்முடைய மந்திரத்தையும்‌ எம்முடைய மந்திரத்‌ 
தையும்‌ ஏட்டிலெழுதி அரசன்‌ முன்‌ அ௮க்கினியிலிடுவோம்‌. 
யாருடைய ஏடு வேவவில்லையோ அவரே வென்றவர்‌. அத 
ணச்‌ சிவனுறைகின்‌ ற இந்த ஆலவாயை விட்டு வேறோேரிட 
த்திற செய்வோம்‌.” என்றார்கள்‌. 

சமணாசாரியர்கள்‌ இவ்வாறு சொல்லிப்‌ புறப்பட்டுப்‌ 
போய்‌ மதுராபுரிக்குக்‌ 8ழ்த்திசையிலே ஒரு டெங்குவெ 


சமணரைக்கழுவேற்றியபடலம்‌, ௨௬௫ 


ட்டி. அதில தீமூட்டிக்கொண்டிருக்தார்கள்‌. பதிஞருயிரக்‌ 
திருக்கூட்டத்தோடும்‌ இருஞானசம்பக்சமூர்ச்‌இநாயனார்‌ 
அவவிட த்துக்கு எழுந்தருளப்‌, பாண்டியராசனும்‌ பாண்‌ 
டிமாதேவியாருங்‌ குலச்சிறையாரும்‌ பின்னே போனார்‌ 
கள்‌, தம்புதல்வருடைய செய்கையைப்‌ பார்க்கச்‌ சோமசு 
ந்தரக்கடவுளும்‌ மீனக்ஷியம்மையாரோடு அகாயச்திலே 
எழுந்தருளினார்‌. சமணாசாரியர்கள்‌ தங்களுடைய மந்திர 
ங்களைப்‌ பச்சையோலைகளிலெழுதி அவ்வக்நினியிலே இட்‌ 
டார்கள்‌. அவை உடனே கரிந்து சாம்பராயின. இருஞா 
னக்௯்பந்தமூர்த்தொயனார்‌ தாமருளிச்செய்த தெவாரத்தி 
ருப்பதிக மெழுதப்பட்ட புத்தகத்தையெடுத்துக்‌ கயிற்றி 
னால விரவும்‌ “போகமார்த்த பூண்முலையாள்‌” என்னுந்‌ 
திருப்பதிகம்‌ வந்தது. அது எழுதப்பட்ட ஏட்டைத்‌ 
தமது திருக்கரத்தாலெடுத்து அக்கனியிலேயிட்டார்‌. ௮க்‌ 
தினியிலிடப்பட்ட அவ்வேடு எரியாது பச்சையாய்த்‌ தோ 
ன்றிற்று, அது கண்டு அரசனும்‌ மந்திரியும்‌ அரசியும்‌ 
அங்கு வந்து நின்ற பிறரும்‌ காயனாரைப்‌ புகழ்ந்து இன்ப 
வெள்ள த்திலமிழ்ந்தினார்கள்‌. அந்த இடமானது இன்றை 
க்கும்‌ திருஞான சம்பந்தமூர்‌ க்தராயனாருடைய பெயரால்‌ 
வழங்கப்பட்டு வருகின்ற து. 

நாயனார்‌ ௮அவ்வேட்டையெடுத்துத்‌ தருமுறையிற்‌ சே 
ர்த்துவிட்டு அரசனை நோக்க, சமணாசாரியர்கள பின்னும்‌ 
வெட்கமின்றி நாயனாரைப்‌ பார்த்து! “நாங்களிட்ட பச்‌ 
சையேடுகள்‌ கரிக்துபோக, நீரிட்ட ஏடு மாத்திரம்‌ பச்சை 
யாய்த்‌ தோன்றிற்று, இது நீர்‌ அக்னியை விஞ்சையி 
னாலே கட்டிக்கொண்டதினாலேயாம்‌. உங்களுடைய ஏட 
டையும்‌ எங்களுடைய ஏட்டையும்‌ வைகையாத்நிலிடு 
வோம்‌. யாருடையது எதிரேறுமோ அவரே வென்றவர்‌. 
வென்றவருக்குத்‌ தோற்றவர்‌ அடிமையாவர்‌.” என்றார்‌ 
கள்‌. திருஞான சம்பர்தமூர்த்திராயனார்‌ அது கேட்டு: “சிவ 
னடியார்மிகதை சிவகிந்தை செய்த நுமக்கு ஏற்ற தண்டம்‌ 
இதுவோ! சிவபெருமானுடைய திருவருளினாலே நாம்‌ வெ 
ன்றேமாயின்‌ உம்மைக்‌ கழுவீலேற்றுவோம்‌.'' என்றார்‌. 


௨௬௬ சமண ைக்கழுவேற்றியபடலம்‌. 


ஊழ்‌ அதுவாயிருந்தமையினாலே சமணர்களும்‌ அதற்குட. 
ன்பட்டார்கள்‌. குலச்சிறையார்‌ அஃத்றிர்து தச்சரை 

யழைத்துக்‌ கழுமசங்கள்‌ செய்து அரசன்‌ முன்னே பரப்பி 
னார்‌. திருஞான சம்பர்தமூர்‌த்திராயனார்‌ சமணர்கண்‌ மேற்‌ 
கொண்ட இரக்கத்தினாலே அவர்களை நோக்கி; “வாரீர்‌ 
ஆசாரியர்களே! வாதுசெய்வதை விடுத்து விபூதி ருத்திரா 
அந்‌ தரித்துப்‌ பஞ்சாக்ஷரத்தை உச்சரித்துப்‌ பாசத்தை 
நீக்கி உய்யுங்கள்‌.”” என்றருளிச்செய்தார்‌. சமணர்கள 
அத கேட்டுக்‌ கொதித்து: “அக்கினியில்‌ வென்றோம்‌. 
நீரில்‌ எப்படியாகுமோவென்று ஐயுற்று எம்மை இனக 
இக்கொண்டு அகல கினைந்திர்‌, வாறு தய்ய துணி 
யும்‌ பெற்றியை உரைத்திலீர்‌, போம்‌. என்று மறுத்து, 
வேகமாய்ப்‌ பாய்சின்ற வைகையிலே அவ்வேகந்‌ தணிய 
மந்திரத்தை உச்சரித்து, ஏட்டையெழுதி விடுத்தார்கள்‌. 
இருஞானசம்பக்தமூர்த்தரொாயனார்‌, “வேதங்களே உண 
மைப்பிரமாணமானால்‌, அவ்வேதங்களாற றுணியப்பட்ட 
பொருள சிவபிரானேயானால்‌, இவ்வேடு நீரிலே எதிர்செ 
ல்க” என்று சொல்லி, “வாழ்கவச்தணர்‌'? என்னுந்‌ திருப்‌ 
பதிகத்தை எழுதி அவ்வாற்றிலே விடுத்தார்‌. சமணரிட்ட 
ஏடெல்லாம்‌ மீரோடு சமுத்திரத்தை கோக்டிச்‌ செல்லத, 
திருஞானசம்பந்சமூர்த்திராயனாரிட்ட ஏடானது சோமசு 
ந்தரக்கடவுளுடைய திருவருளாகிய கயிந்றினாலிழுக்கப்ப 
ட்டு எதிரேறச்‌ சென்றது. அப்பொழுது தேவர்கள்‌ பூமாரி 
பெய்தார்கள்‌; முனிவர்கள்‌ வஸ்திரங்களை வீசி ஆரவாரித்‌ 
தார்கள்‌; நாயனார்‌ இனந்தபாஷ்பத்தில்‌ மூழ்கினார்‌; சமணர்‌ 
கள்‌ வெயர்வையில்‌ கூழ்‌ நாணிநின்றார்கள்‌. எல்லாரா 
லுர்‌ தொழப்படும்‌ பரமபதி வெபெருமானே யென்பதை, 
பு. த்தர்களுக்கும்‌, வேதங்களை யோ யும்‌ சிவனே பதியெ 
ன்றுணராத சமயத்தவருக்கும்‌, அரசனுக்கும்‌, ௮ மணரு 
க்கும்‌, அக்கினியேயன் தி வைகையாற்று ஈீருமறிவித்த து, 
பாண்டியராசனுர்‌ தேவியாரும்‌ மந்திரியாரும்‌ உற்றையடி 
யார்களுக்‌ திருஞானசம்பந்தமூர்த்திமாயனாரை " வணக்கி 
மடழ்ந்து வியந்தார்கள்‌. சமணர்கள்‌ காயனாரெதரே 


சமணரைக்கழுவேறறியபட லம, ௨௬௭ 


வந்து: “யாங்கள்‌ உமக்குத்‌ தோற்றேம்‌; நீரே வென றீர்‌,”” 
என்றார்கள்‌. 

இருஞானசம்பந்தமூர்க்கொயனார்‌ தோற்ற சமணர்‌ 
கள்‌ உய்யுநெறியை நினைந்து அவர்களை நோக்தி: “எம்மு 
டைய சிவபெருமான்‌ உயிர்களுக்‌ கெல்லா௩ தாய்போல்வர்‌, 
அவருக்கு ஆட்பட்டு உய்யுங்கள்‌. ஏன்‌ வாளா இறக்கின்‌ 
நீர்கள்‌,” என்று. அறத்தாறு கருதி அருளிச்செய்தார்‌. 
மரனமுடைய சமணகுருமார்‌ எங்கட்கடாத மொழிசொ 
ன்னீரோவென்று தாமே போய்க்‌ கழுவிலேறினார்கள்‌. மற்‌ 
றவரகளை ஹாற்காரமாகப்‌ பற்றி யேற்றினார்கள்‌. சைன 
'மாணாக்கர்களுட்‌ சாதற்கு அஞ்சனவர்கள விபூதியிட்டுக்‌ 
கொண்டார்கள்‌: அது நிடையாகவர்கள்‌ கோமயச்தைய 
ள்ளி நெற்றியிலிட்டுக்கொண்டார்கள; அதவுங்‌ கிடையா 
தவர்கள்‌ பசுக்கன்றைத்‌ தோளிலிட்டகெகொண்டார்கள்‌ ; 
இவையொன்றுங்‌ கிட்டாதவர்கள்‌ விபூதியிட்ட நெற்றி 
யோடும்‌ கோமயமிட்ட நெற்றியோடுந்‌ தம்முடைய நெற்றி 
யைச்‌ செறியத்‌ தாக்கிக்கொண்டு உயிர்‌ பிழைத்தார்கள்‌. 
கழுவிலிறந்த சமணர்களுடைய புலாலைப்‌ பருர்துங்‌ காக 
மும்‌ நரியும்‌ நாயும்‌ பற்றியீர்த்துத்‌ இன்றன. 


பாண்டியராசன்‌ திருஞான சம்பந்தமூர்‌ தீதிராயனாரை 
வணங்கித்‌: “தேவரீரிட்ட ஏடு எதிர்சென்றதே அத எங்‌ 
கேபோயிற்று?”” என்று வினாவ, நாயனார்‌ அதனை வருவிப்‌ 
பேம்‌” என்று சொல்லி நதிக்கரை வழியே மேற்கே சென்று, 
காததூரத்தில்‌ அது மறைந்தது கண்டு, அங்கே மாடு மே 
ய்த்துக்கொண்டு நின்ற சிலரை கோக்கு, “இவ்விடத்தில்‌ 
ஏதும்‌ விசேடங்‌ கண்டீர்களோ?” என்று வினாவினார்‌. 
அவர்கள்‌ “ஒன்றும்‌ அதியேம்‌'' என்றார்கள்‌, நாயனார்‌ 
அங்கே எப்படியும்‌ விசேடமிருக்கவேண்டுமென று நிச்சயி 
தீதுக்கொண்டு சுவாமியைப்‌ பாடி, அவர்‌ அக்காட்டிலே 
சிவலிங்கறர்த்தமாய்‌ எழுந்தருளியிருக்கக்‌ கண்டு வலஞ்‌ 
செய்து துதித்து நிற்கப்‌, பாண்டியராசனும்‌ அதனையறிந்து 
சேனையோடும்‌ அங்கே போனான்‌. சுவாமி அவ்விலிங்கத்தி 


௨௬௮ சமணரைக்கழுவேறறியபடலம்‌. 


னின்றும்‌ ஒரு பிராமணக்‌ கிழவர்போலத்‌ தோனழித்‌ இரு 
ஞானசம்பந்சமூர்த்‌திசாயனாருக்கு விபூதிசாத்தித்‌ இருவ 
ருள்செய்தார்‌. நாயனார்‌, வேதியரை வணக்கி: “அடியேனி 
ட்ட ஏடு இவ்வழியே வந்தது. அதனைத்‌ தேவரீரே எடுத்திர்‌: 
அதனை மீளத்‌ தந்தருளவேண்டும்‌.'” என்று பிரார்த்தித்‌ 
தார்‌, சுவாமி அவரை நோக்கி: “மைந்தனே! இன்னும்‌ 
பலநாள்‌ நம்மைத்‌ தலந்தோறுஞ்‌ சென்று பாடிப்‌ பரசமய 
தீதவரை வென்று, அதன்பின்‌ நம்முடைய வீட்டையடை 
யக்கடவாய்‌.”” என்று ஆசீர்வதித்து ஏட்டைக்‌ கொடுத்து 
மறைந்தருளினார்‌. நாயஞர்‌ ஏட்டை வாங்கி அரசனுக்குக்‌ 
காட்ட, அவன்‌ அவரை வணங்கி: “தேவரிருடை ய பெரு 
'மையை அறியாது சோதித்த அடியேனுடைய பிழையைப்‌ 
பொறுத்து ஆட்கொண்டருளுக.” என்று வேண்டின்‌. 
பாண்டியராசன்‌ பின்பு, விஷ்ணுமூர்த்தியும்‌ கலுழனும்‌ 
அதிசேடனும்‌ முதன்‌ மூன்றுகங்களினும்‌ பூசித்த அச்ரிவலி 
ங்கப்பெருமானுக்குக்‌ கோயில்‌ கோபுரம்‌ மண்டபம்‌ முத 
லானவைகள்‌ செய்து பூசித்துச்‌, சமணரோடு தானா கூடிய 
பாவத்தைப்‌ போக்கிக்கொண்டான்‌. அர்காண்முதலாக 
அத்தலம்‌ இருவேடகமென்று வழங்கப்படுகன்‌ றது. 
திருஞானசம்பர்சமூர்த்திராயனார்‌ அத்தருவேடகமெ 
ன்னு தலத்தில்‌ ஒருவருடமிருர்து பின்‌ பாண்டியனோடும்‌ 
புறப்பட்டு மதுரையை அடைந்து, அங்கே விபூதியை விள 
ங்கச்செய்து கொண்டு சலநாளிருந்து, வடக்கிலுள்ள தல 
ங்களை வணங்கித்‌ துதிக்க விரும்பி, சோமசுந்தரக்கடவு 
ளையும்‌ மீனக்ஷியம்மையாரையும்‌ பணிந்து, பலவரம்‌ பெற்‌ 
றுக்கொண்டு புறப்பட்டுப்‌, பாண்டிகாட்டி லுள்ள தலங்‌ 
களை வணங்கிச்‌ சென்றார்‌. பாண்டியராசனும்‌ மங்கையர்‌ 
க்கரசியாரும்‌ குலச்சிறையாரும்‌ நீங்காத ஈட்பினாலே பிரி 
வாற்றாது பின்னே தொடர, நாயனார்‌ அவர்களை நோக்கி: 
“அன்பர்களே! ஈம்மிடத்து அன்பு நீங்காதவராய்‌ இங்கிரு 
நீது விபூதியைப்‌ பரிபாலித்துச்‌ சிவபெருமானுடைய புக 
ழை வளர்த்துக்கொண்டிருப்பீராக.” என்று தடுத்தார்‌. 
அவர்களும்‌ ௮வவாணையை மறுக்க அஞ்சி காயனாரை வண 


வன்னியுங்ணெறும்‌ இலிங்கமும்‌ அழைத்தபடலம்‌,௨ ௬௯ 


ங்கக்கொண்டு மதுரையையடைந்தார்கள்‌. நாயனார்‌ சோ 
ழகாட்டையடைர்‌ கர்‌. இருஞான சம்ப௩சமூர்‌ த்தகாயன 
சென்னும்‌ மதயானையான து, கடம்பவனமாகிய காட்டிற்‌ 
புருக்து; சமணராயெ மரங்களைச்‌ சாடி, விபூதியாகிய 
தூளியை அளளி எங்கும்‌ வீசிற்று; அதனால்‌ பூமியிலே 
எங்கும்‌ விபூதியினொளி விளம்கிற்று. 

திநச்சிற்றம்பலம்‌. 


அறுபததுகநானகாவது 
வன்னியுங்கெறும்‌ 


இலிங்கமும்‌ அழைத்தபடலம்‌, 
DADO OE 

சமுத்திரக்‌ கரையிலேயுள்ள ஒரு பட்டின த்திலே பல 
செல்வங்களையுடையவனாயெ ஒரு வணிகன்‌ இருந்தான்‌. 
அவன்‌ மகப்பேறு இல்லாமையினால்‌ பல தருமங்களை ச்செ 
ய்து அதனால்‌ ஒரு பெண்ணைப்‌ பெற்றான்‌. ௮வன்‌, மதுரை 
யிலே மணமுடித்துக்கொண்டிருக்கும்‌ தன்னுடைய ஈன 
மருமகனுககே இப்பெண்ணையுங்‌ கொடுப்பேனென்று சுற 
றத்தாரறியச்‌ சொல்லிக்கொண்டிருந்து, சலாட்‌ சென்ற 
பின்‌ இறந்து விட்டான்‌. உடனே அவனுடைய கற்பினிற்‌ 
சிறந்த மனைவியும்‌ கூட இறந்துவிட்டாள்‌. சுற்றத்தார்‌, அவ 
ர்களுக்குச்‌ செய்யவேண்டிய கிரியைகளைச்‌ செய்துவிட்டு, 
இவைகளையெல்லாம்‌ மதுரையிலுள்ள அவனுடைய மரு 
மகனுக்கு ஒலையெழுதி அனுப்பினார்கள்‌. மருமகன்‌ அவ்‌ 
வோலையைக்‌ கண்டு, அளவில்லாத தக்க த்திலழுந்திப்‌ புல 
ம்பி, களைஞரும்‌ நட்பினருந்‌ தேற்றத்‌ செளிந்து, பின்‌ சுற்‌ 
நத்தார்‌ சிலரோடு மதுரையை நீக்கி மாமனுடைய ஊருக்கு 
வந்து, எதிர்வந்த சுற்றத்தாரையெல்லாட்‌ சழுவிச்‌, செல்ல 
விடுத்துப்‌, போய்‌ மாமனுடைய வீட்டிலிருந்தான்‌. 

சிலகாள்‌ கழிந்தபின்பு, அவன்‌ அப்பெண்‌ ணை மதுரை 
யிற கொண்டுபோய்‌ அங்குள்ள சுறறத்தார்முன்‌ விவாகஞ்‌ 
செய்வேனென்று சொல்லி, மாமனுடைய பொருள்களை 


௨௭௦ வனனிபும்சனெறும்‌ இலிங்கமும்‌ அழைத்தபடலம்‌. 


யெல்லாஞ்‌ சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு, வழிவிட வந்த 
வர்களை நிறுத்திவிட்டு, மதுரையினின்று தன்னுடன்‌ வந்த 
சுற்றத்தாரை முன்னே போகும்படி செய்து, தான்‌ பரிச 
னங்களோடு அப்பெண்ணை அழைத்துக்கொண்டு மெல்ல்‌ 
மெல்லப்‌ போனான்‌. சூரியன்‌ அத்தமித்தபோது புறம்பய 
மென்னும்‌ தலத்தையெய்தி, இன்றிரவு இங்கே தங்கப்‌ 
போவோமென்று கோயிலுக்குச்‌ சமீபத்திலுள்ள கணற்‌ 
றிலே ஸ்நானஞ்செய் து, அங்குள்ள வன்னிமாத்தடியிலே 
சமையல்செய்து போசன மருநதிக்கொண்டு, கோயிறபடி 
யொன்றிலே தலைவைச்‌ தச்‌ சயனித்தான்‌. அப்போதுஒரு 
சர்ப்பம்‌ அவனைத்‌ திண்டிற்று, அவ்விஷந்‌ தலக்கொண்டு 
அவ்வணிகன்‌ இறந்து விட்டான்‌. அத கண்டு பரிசனங்‌ 
கள்‌ அவலித்திரங்கச்‌ சேடிப்பெண்கள்‌ மார்பிலடித்துப்‌ 
புலம்பினார்கள்‌. அப்பெண்ணானவள்‌ இவைகளைக்‌ கண்டு 
தனியே ஒருபுறத்தில்‌ ஒதுங்கி அறிவிழந்து மயங்கி இறந்த 
வள்போலானாள்‌. சேடியர்கள்‌ அவளை வஸ்திரத்தினாலே 
வீரி இளைப்பாற்றினார்கள்‌. நாணம்‌ முதலிய நான்கு குண 
ங்களும்‌ நான்கு வேலிகளாய்ச்‌ குழ்ந்துகொள்ள , கண்ணீர்‌ 
வாரக்‌ கரைந்து தேம்பி விம்மாக்து ஒளி தேய்ந்து, அதுவ 
ரையுர்‌ அன்பமென்பதைக்‌ கனவிலும்‌ அறியாதவளாத 
லால்‌ ஆற்றாது, அன்பன்மேற்கொண்ட்‌ காதல்‌ உருகு 
வதுபோல உருகித்‌, துணையை இழந்த அன்றில்போலத்‌ 
சனியேயிருந்து வாய்விட்டரற்றினாள்‌. 

சிவல்‌ தலங்கள்தோறும்‌ போய்ச்‌ சுவாமிதரிசனஞ்செ 
ய்‌. தகொண்டு வந்து பக்கத்திலேயுள்‌ ள திருமடமொன்்‌ நில்‌ 
எழுந்தருளியிருந்த திருஞான சம்பந்கமூர்த்திகாயனார்‌ அவ்‌ 
வழுகையொலியைக்‌ கேட்டு, ஆளவீட்டாராய்கது ௮க்கோ 
மயிலுக்கு எழுந்தருளிவக்து, அப்பெண்ணை நோக்கி; ஈ 
யார்‌? நிகழ்ந்தது என்னை!” என்று வினாவியருளினார்‌. அவள்‌ 
தன்‌ மரபும்‌ தந்‌தைதாயரும்‌ அவர்‌ தன்னை இவனுக்கெ 
ன்று பேசியீருந்திறர்ததும்‌ இவனோடு தான்‌ வந்ததும்‌ 
இவனிறந்ததுமாகெய எல்லாவற்றையும்‌ எடுத்துச்‌ சொன்‌ 


வன்னிபுங்ணெறும்‌ இலிங்கமும்‌ அழைத்தபடலம்‌, ௨௭௧ 


ளை. நாயனார்‌ தனித்தவளாகிய அப்பெண்மேல்‌ இரக்கங்‌ 
கொண்டு, இறந்த வூணிகனுக்குச்‌ சமீபத்தில்‌ வந்து, அவ 
னுடம்பு அமிர்தமாகும்படி சிவத்தியானம்‌ பண்ணித்‌ திரு 
க்காண்‌ சாத்தியருளினார்‌. உடனே ஈஞ்சு குதிக்க, இறந்த 
வணிகன்‌ துயினீத்து எழுவான்‌ போல எழுந்தனன்‌ அதனை 
யாவருங்‌ கண்டு நாயனாரைத்‌ தொழுது துதித்து மகிழ்க 
தார்கள்‌. அக்கன்னிகை அளவிறந்த சந்தோஷடைடைந்து 
ஒருபுறத்தில்‌ ஒதுங்கி நின்றாள்‌, 

அக்கன்னிகையானவள்‌ இறந்த வணிகன்‌ தன மாம 
னுடைய மலனாயிருந்தும்‌ அவனிறந்தபோதும்‌ உயிர்பெற்ற 
போதும்‌ அவனைத்‌ தீண்டாத நிலைமையினையுங்‌ கற்பனையும்‌ 
திருஞானசம்பந்சமூர்த்திராயனார்‌ கண்டு, வணிகனை நோ 
க்தி: “உன்‌ மாமன்‌ பெற்ற இவள்‌ சோபனகாலத்தில்‌ அல்‌ 
லது துக்ககாலத்திலன்றி என்று உன்னுடைய சரீரத்‌ 
தைத்‌ தீண்டப்‌ பெறுவாள்‌? அதலால்‌ இவ்விடத்திற்ருனே 
நீ இவளை மணமுடித்துக்கொண்டு போகக்கடவாய்‌.”' 
என்று அருளிச்செய்தார்‌. வணிகன்‌ அவ்வார்த்தையைத்‌ 
தலைமேற்கொண்டு நாயனாரை வணங்கிச்‌: “சுற்றத்தாரும்‌ 
சாக்ஷிகளுமின்‌ றி நான்‌ இங்கே மணமுடிக்குமாறு எக்க 
னம்‌?” என்றுகேட்க, *இக்கன்னிகையைப்‌ பெற்றபோதே 
இவளை உனக்கென்று உன்‌ மாமன்‌ பேசியிருந்ததைச்‌ சுற்‌ 
றத்தாரெல்லாரும்‌ அறிவர்‌. இஃ்தன் றி இந்த வன்னிமரமும்‌ 
கிணறும்‌ சிவலிங்கமும்‌ சாக்ியாம்‌, ஈம்முடைய வார்த்‌ 
தையைக்‌ கடவாது இங்கே தானே விவாகஞ்‌ செய்யக்க 
டவாய்‌.” என்று நாயனார்‌ அருளிச்செய்தார்‌, “அழயேனு 
க்குக்‌ குருவும்‌ பிதாமாதாவும்‌ சினேகிதரும்‌ தெய்வமும்‌ 
சுற்றமும்‌ தேவரீரே” என்று நாயனாரை வணிகன்‌ வண 
ங்கி, அவருடைய கட்டளைப்படியே விவாகஞ்செய்துகொ 
ண்டு, மீட்டும்‌ நாயனாரை மனைவியோடு வணங்கி விடை 
பெற்றுக்கொண்டு மதுரையை யடைந்தான்‌. மதுரையி 
லுள்ள சுதீறத்தார்கள்‌ இவன்‌ விவாகஞ்செய்த வரலாற: 
றைக்‌ கேட்டு மகிழ்ந்தார்கள்‌. வணிகன்‌ தன்னுடைய 


௨௭௨ வன்னியுங்கிணறும்‌ இலிங்கமும்‌ அழைத்தபடலம்‌. 


பொருளும்‌ மாமனுடைய பொருளுங்கொண்டு பெரிய 
வியாபாரஞ்‌ செய்து குபேரனையொத்‌,து வாழ்ர்திருர்தான்‌. 


அவனுடைய மூத்த மனையாளுக்குத்‌ அட்டர்களா 
திய பல பிள்ளைகளும்‌ இளை யவளுக்கு ஒரு சற்புத்திரனுமு 
ண்டு. இருவருடைய பிள்ளைகளும்‌ வீதியிலே போய்‌ விளை 
யாடிவரும்போது; ஒருகாள்‌ கூததவளுடைய பிள்ளைகள்‌ 
இளையவளுடைய பிளளையைக்‌ கோபித்து அடித்தார்கள்‌. 
இளையவள்‌ அது கண்டு அப்பிளளைகளை வைதாள்‌. மூத்த 
வள இளையாளை கோக்க; “நீ எஏநதவூர்‌? எந்தச்‌ சாதி? யார்‌ 
மகள்‌? யாவர்காண அக்கினி சான்றாக என்னுடை ககரய 
கன்‌ விவாகஞ்‌ செய்த பெண்‌ நீ' என்னாயகனுக்கு ஆசைப்‌ 
பட்டு வந்த காமக்சழெத்தியாகிய உனக்கு வாயேன்‌? பெரு 
மையேன்‌? உன்னை என்னாயகன்‌ தீமுன்னாக விவாகஞ்‌ 
செய்தற்கு வேறு சான்றுண்டோ சொல்வாயாக,” என்‌ 
றாள்‌. இளையாள்‌ அதுகேட்டு வருந்திப்‌: “புறமபயமென்‌ 
னும்‌ ஊரிலே எம்முடைய நாயகர்‌ தாம்‌ பாம்பு கடித்திறந 
தபோது தம்மை உயிர்ப்பித்த திருஞானசம்பந்த மூர்த்தி 
நாயனாருடைய இருவருளினாலே சிவலிங்கமும்‌ வன்னிமர 
முங்‌ கிணறும்‌ காண என்னை மணமுடித்தார்‌. அம்மூன்று 
சாக்ஷிகளுமுள்ளன.” என்றாள்‌. மூத்தாள்‌ ஈகைத்து;உன்‌ 
விவாகத்துக்கு ஏற்ற சாக்ஷிகளையே சொன்னாய்‌, நன்று 
நன்று! அந்தச்‌ சாக்ஷிகள்‌ இங்கும்‌ வருமாயின்‌ அது மெய்‌ 
தான்‌.” என்றாள்‌. இளையாள்‌ பெருமூச்செறிரற்து வருந்தி, 
வீட்டிற்‌ போய்ப்‌ புலம்பித்‌, “தந்‌ைத தாயில்லாத தமியாளு 
க்குத்‌ தெய்வமேயல்லாது யார்‌ துணை" என்று சோமசுந்த 
ரக்கடவுஃா கினைந்து, “மாமனாக வந்து வழக்குரைத்த பெ 
ருமானே, இப்பழியைத்‌ தீர்த்தருளுவீர்‌' என்று வேண்டிக்‌ 
கொண்டு, அன்றிரவு உண்டியும்‌ உறக்கமுமின்‌ றியிருந்து, 
பொழுது விடிந்தவுடன்‌ போய்ப்‌ பொற்றாமரைவாவியிலே 
ஸ்கானஞ்செய்து, சோமசுக்தரக்கடவுளுடைய. திருவடி.க 
ளிலே வீழ்ந்து நமஸ்கரித்து: “என்னுடைய வீயாகத்துக்‌ 
குச்‌ சான்றாயிருக்த வனனிமரமும்‌ சிவலிங்கமும்‌ ணெறும்‌ 


வனனியுங்கிண்றும்‌ இலிங்கமும்‌ அழைத்தபடலம்‌, ௨௭௩ 


அசி மூன்றையும்‌ இன்றைக்கு இங்கே வருவித்து, மாற்மு 
ளுடைய வாய்ப்பழிமொழியைக்‌ காவாதொழிவீரோல்‌,கான்‌ 
இறந்‌ துவிடுவேன்‌.” என்று முறையிட்டாள்‌. அப்பொழுது 
அவளுடைய வருத்தத்தைக்‌ கண்ட சோமசுந்தரக்கடவுளு 
டைய திருவருளினாலே ௮ச்சான்று மூன்‌ றும்‌ கோயிலின்‌ 
்‌ ஈசான மூலையிலே வந்து தோன்றின. இளையாள்‌ மூத்தவளை 
அழைத்துவந்து அவைகளைக்‌ காட்ட, அவள்‌ கண்டு தலை 
வணங்கி கின்றாள்‌. இளை யவளுடைய கற்பையும்‌ சிவபத்தி 
யையும்‌ சிவபெருமானுடைய திருவருளையும்‌ பார்த்து ஈ௧ 
ரத்திலுள்ளவர்களெல்லாரும்‌ மகிழ்ச்சியடைந்தார்கள்‌. கற்‌ 
பினுக கரியீது ஒன்றும்‌ இல்லை. மூத்தவளை இவள்‌ பொல்‌ 
லாதவளென்று எல்லாரும்‌ பழித்தார்கள்‌. 

நாயகனாகிய வணிகனும்‌, “குற்றமற்றவளைக்‌ குடிப்ப 
ழியுரைத்த பாவி” என்று மூத்தவளை த்‌ தள்ளிவைத்தான்‌. 
இளையாள்‌ அதனையறிந்து நாயகனை வணங்கி; “என்னு 
டைய கற்பை உலகத்தவர்‌ அறியும்படி செய்தவள்‌ இவ 
ளேயாம்‌. தாயில்லாத அடியேனுக்கு இவளே தாயாகும்‌. 
இனி நாங்களிருவரும்‌ உயிரும்‌ உடலும்‌ போல வாழு 
வோம்‌.” என்று சொல்லி, அவ்வாறே தம்முள இணங்கி 
அன்புற்று வாழ்ந்தார்கள்‌. அவ்விளை யவளினாலே வணிகனு 
க்குத்‌ தீர்க்காயுளும்‌ செல்வமும்‌ சிறப்பும்‌ ஒழுக்கமும்‌ பெ 
ருமையும்‌ தவகெறியும்‌ தருமமும்‌ புகழும்‌ உண்டாயின. 

இருவாலவாயாகிய மதுரையில்‌ எழுந்தருளியிருக்கி 
ன்ற சோமசுந்தரக்கடவுளுடைய திருவிளையாடல்கள்‌ இன்‌ 
னும்‌ பலவுள; ஈம்முடைய குருகா தராகிய சுப்பிரமணியக்‌ 
கடவுள்‌ அருளிச்செய்தபடியே இரந்த அறுபத்துநான்கு 
திருவிளையாடல்களையும்‌, முனிவர்களே! உங்களுக்குச்‌ 
சொன்னோம்‌ என்று அகத்தியமுனிவர்‌ சொல்லித்‌, அவா 
தசாந்தத்திலே மதுரையைப்‌ பாவித்து, மீனாக்ஷியம்மை 
யாரோடு வீற்றிருக்கின்ற சோமசுந்தரக்கடவுளைச்‌ தியா 
ன ம்பண்ஷரிஞர்‌, 

திநச்சிற்றம்பலம்‌. 


000640 


அருச் சனைப்படலம்‌, 
NT OSL ட 


சோமசுர்தரக்கடவுளுடைய அறுபத்துநான்கு திரு 
விளையாடல்களையுஞ்‌ சொன்ன அக த்தியமுனிவரையும்‌ 


அவர்‌ மனைவியாயெ உலோபாமுச்திரையையும்‌ வூட்டர்‌ 
முதலாகிய முனிவர்கள்‌ அருச்சித்து வணங்கிச்‌: “சுவாமி! 
இச்சரித்திரத்தைக்‌ கேட்ட தினாலே செவிகளைப்‌ பெற்றது 
னாலாய பயனைப்‌ பெற்றேம்‌. கேட்டவாறே கண்கள்‌ களி 
க்கத்‌ தரிசித்து வணங்கவும்‌ விரும்புகின்றோம்‌. என்றார்‌ 
கள்‌. அகத்தியமுனிவர்‌ முகமலர்க்து: “முனிவர்களே! 
நான்‌ எண்ணியபடியே நீங்களும்‌ உரைத்தீர்கள்‌. பமமரி 
வனை அகக்கண்ணினாலே தரிசியாதவர்கள்‌ மோக்ஷமடைய 
மாட்டார்கள்‌. சோமசுக்தரக்கடவுளைப்‌ போய்‌ அருச்டப்‌' 
போம்‌ வாருங்கள்‌.” என்றார்‌. முனிவர்களெல்லாரும்‌, 
சுபதினத்திலே கங்கையில்‌ ஸ்நானஞ்செய்து; விசுவநாத 
ரைத்‌ தொழுது, சங்கற்பஞ்செய்‌் து, அறுஞ்ஞை பெற்றுச்‌, 
சோ மசுந்தரக்கடவுளைத்‌ இயானித்துப்‌, பஞ்சாக்ஷரத்தை 
உச்சரித்‌ துக்கொண்டு விமானங்களில்‌ ஏறி அகாயமார்க்க 
மாக நடந்தார்கள்‌. 


நடக்கும்போது, அகத்தியமுனிவர்‌ வசிட்டர்‌ முதலா 
இய முனிவர்களுக்குத்‌ திருப்பருப்பதம்‌ முதலிய சிவஸ்க 
லங்களையும்‌ நதிகளையும்‌ தபோவனங்களையும்‌ காட்டி, 
அவைகளினுடைய மகாத்துமியங்களையுஞ சொல்ல :முனி 
வர்கள்‌ கேட்டு அவைகளையெல்லாம்‌ பார்த்துத்‌ தொழுது 
வணங்கிக்கொண்டு மதுரையை அடைந்தார்கள்‌. அகத்தி 
யரும்‌ மற்றமுனிவர்களும்‌, வைகைஈஇியைக்‌ கண்டு வணங்‌ 
இக, கோபுரத்துக்கு எதிரே நமஸ்கரித்து, உள்ளே புகு 
நீது, வீதிதோறும்‌ பணிந்தெழுக்து, பொற்றாமரை வாவி 
யிலே விதிப்படி ல்கானஞ்செய் து, நியதிமுடித்துச்‌, சிவமூ 
லமந்திரத்தைச்‌ செபித்துச்‌, சித்திவிநகாயகரை வணங்கி, 
மினக்தியம்மையாருடைய சந்கிதானத்தை அடைந்து நம 
ஸ்கரித்து அன்பைக்‌ கொடுத்து அருளைப்‌ பெழ்றுக்கொ 
ண்டு, சோமசுக்தரகச கடவுளுடைய சந்நிதானத்தை அடை 


அருச்சனைப்படலம்‌, ௨௭௫ 


ந்து திருவடிகளிலே விழுந்து நமஸ்கரித்துத்‌ அதிச்கு, 
அன்று ஒன்றும்‌ புசியா திருந்தார்கள்‌. 
மந்றநாள்‌ சூரியனெழுமுன்‌ ஸ்நானஞ்செய்து நியதி 
முடித்துக்கொண்டு சுவாமியைத்‌ தரிசித்துக்‌, கருப்பஞ்‌ 
சாறு முதலானவைகளினாலே அபிஷேகஞ்செய் து, சந்த 
னம்‌ புட்பம்‌ வஸ்திரம்‌ அபரணம்‌ என்பவைகள்‌ சாத்திப்‌, 
பாலன்னம்‌ நிவேதித்து, முகவாசங்‌ கொடுத்துத்‌, தாம்பூ 
லம்‌ நிவேதித்துத்‌, தூபதிபங்‌ காட்டி, அ௮க்கினிபூசை செ 
ய்து, அருச்சனை இயற்றிச்‌, சிவபூசாபலனை அர்க்யெசலத்‌ 
தோடு பூவைக்‌ கையிற்கொண்டு சிவபெருமானுடைய 
வாதஹஸ்ததீதிலே நிவேதித்து, வணங்கித்‌, தோத்திரஞ்‌ 
செய்தார்கள்‌. 
பழியொடுபாசமாறுகெடவாசவனசெய் 
பணிகொண்டவண்ட சரணம்‌ 
வழிபடுகொண்டர்கொண்டநிலைகண்டுவெள்ளி 
மணிமனறுளாடிசரணஞ்‌ 
செழியன்‌ விளிந்திடாதப்டிமாறியாட 
கெளிவித்தசோதிசரண 
மெழுகடல்கூவிமாமியுடன மாமனாட 
விசைவித்தவாதிசரணம்‌. 
வெங்கரியாவீளோரசாடிங்கவாளிவிடுவேடரேறுசரணம்‌ 
புங்கவர்தேவாதிமறையுட்கிடர்கசபொருளோதுபோதசரணம்‌ 
வற்கமதேறிவேலைமக ரம்பிடி த்தவலையாண்மணாளச ரணங்‌ 
கங்கணராகம்லீசிகரெல்லைசண்டகறைகொண்டசண்டச ரணம்‌, 
மைந்தனிலாழிமேருமகவான கந்தைமடிவித்தநித்தச ரணஞ் 
சுநதரநாமவாளிபணிகொண்டுகிளளிதொகைவென றலீரசரணம்‌ 
வெந்திறன மாறன முன்க லருவானைகன னன்மிசைவித்தசித்தச ரண 
முர்தியகல்லின மாதர்பெறவட்டடித்திமுயல்வித்தயோடிசரணம்‌, 
திருமணிமைர்தனமைக்தன்முடிகுடவிற்றநிருமல்குசெல்வச ரண 
மருமகனென்‌ அமாமனுருவாய்வழச்குவலிபேசுமைந்தச ரணங்‌ 
குருமொழிசர்‌ தசாரைகுருவிக்குவீடுகுடி தததவெக்தைச ணம 
வருபழியஞ்ீவடமகனுக்கிரங்குமத.ராபுரேசச ரணம்‌; 
விருத்தகுமாக! !ரலவராண்மேனிகொண்டுவிளையாமெண்ணல்ச ரண 
ங்‌;குரத்தியைநச்சுபாவியுயிருண்டுசோரிகுடைவாகைவேலச ணங்‌ 


௨௭௬ அருச்சனைப்படலம்‌. 


கருத்திசைபாணனாளினிசைபாடிமாறுகளைவேத£ தசரணம்‌ 
நரித்திரண்மாவைமீள நகரங்கலங்கரஈரீசெய்‌ கமம்பசரணம்‌. , 
டப 


மூற்பகலாதிரண்டுசதபனள்கியண்ணமுலைகந்தவன்னைசரணம்‌ [ம்‌ 
பொற்புறுமாயவாவையடலேறுசொண்டுபொருசட்டசிட்ட ஆரனா 
பற்பலஞாலமெல்குமடையப்பிரம்புபடுமட்டமூர்த்திரணங்‌ 
கற்பினொருத்திமன்‌ றலறிவிக்சமூன்றுகரிகர்சவள்ளல் சரணம்‌, 


அளவைகளாலும்வேதமுகனூல்களாலு 
மயனமாயனாலுமளவாக்‌ 
களவையுனக்குநாமகுணசினனசாதி 
கதிசெப்தியில்லையவையு 
முளவெனயாமறிந் துததிசெய்யவேகொ 
௮லகஞ்செயன்பினெளிசாய்‌ 
விளையருண்மேனிகொண்டிவ்வறுபத்துநாலு 
விளையாடல்செய்சபடியே. 


சோமசுந்தரக்கடவுளானவர்‌ இவலிங்கத்தினின்‌ றும்‌ 
வெளிப்பட்டு, வசிட்டர்‌ முதலிய இருடிகளை நோக்கி: 
“முனிவர்களே! நீங்கள்‌ செய்த பூசையினாலும்‌ தோத்திர 
த்தினாலும்‌ மகிழ்ந்தேம்‌.” என்று திருவாய்‌ மலர்ந்து இருவ 
ருள்செய்து, அகத்தியமுனிவரை அழைத்து அவருடைய 
தலையிலே திருக்கரத்தை வைத்து; முதுகைத்தடவி: 
உன்னை ஒப்பவர்‌ உலகத்திலில்லை. உனக்கு நாம்‌ தரும்‌ 
வரம்‌ யாது! உலகத்தில்‌ உனக்கு அரியது ஒன்று மில்லை.” 
என்று போருள்‌ புரிந்து மறைந்தருளினார்‌. அகத்தியர்‌ 
வசிட்டர்‌ முதலாகிய முனிவர்கள்‌ அம்மதுராபுரியிலே 
தங்கள்‌ தங்கள்‌ பெயராற்‌ சவலிங்கக்‌ தாபித்துப்‌ பூசித்‌ 
துப்‌, பக்கத்திலே ஒருகபோவனஞ்செய்து, அதிலிருஈ்து 
கொண்டு இினந்தோழறுந்‌ திரிகாலங்களிலும்‌ போய்ச்‌ சோம 
சுந்தரக்கடவுளையும்‌ மீனாக்ஷியம்மையாரையும்‌ வணம்கிக்‌ 
கொண்டி ருந்தார்கள. 


திருவிளையாடற்புராணம்‌ முற்றுப்பேற்றது. 
திருச்சிற்றம்பலம்‌, 


